நெல்லை மாவட்டக்‌. கோவில்‌ வரலாறு 


585/1—A 


& 


ஓம்‌ 


நெல்லை மாவட்டச்‌” ஜேன வு 


ஆசிரியர்‌ i 
தமிழ்ப்‌ பெரும்புலவர்‌, கணியர்‌ 
டாக்டர்‌ இ. மு. ௬ப்பிரமணிய பின்ளை, 
அமைச்சர்‌, 
சென்னை மாகாணத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, 
திருநெல்வேலி. 


தமிழ்நாடு அரசாங்கம்‌ 
19562 


. வெளியிடுபவர்‌ : 
சென்னை மாகாணத்‌ தமிழ்ச்சங்கத்தின்‌ வழியாக 
அறநிலையத்‌ துறை, தமிழ்நாடு அரசாங்கம்‌ 
1962. 


585/1—B 


முதற்‌ பதப்பு-- 
ஆயிரம்‌ படிகள்‌ 
1962. 


தமிழ்நாடு அரசாங்கத்திற்காக, தமிழ்நாடு எழுதுபொருள்‌ 
கட்டுப்பாட்டு அதிகாரியால்‌ பதிப்பிக்கப்பெற்று, 
தமிழ்நாடு அறநிலையத்‌ துறையினரால்‌ 
வெளியிடப்பெற்றது. 
1968. 


தமிழ்நாட்டு ' அரசாங்கத்தின்‌ கல்வி, நீதி, 
திருக்கோவில்‌ அமைச்சர்‌ உயர்திருவாளர்‌ 
மீ. பக்தவத்சலம்‌, பி.ஏ., பி.எல்‌. அவர்களின்‌ 


முன்னுரை. 


நமது நாட்டிலுள்ள திருக்கோலில்கள்‌ சமையச்‌ சின்னங்கள்‌ 
மட்டுமல்ல; வழிபாட்டுக்குரிய திருத்தலங்களாக விளங்குவ 
தோடு, இலக்கியம்‌, வரலாறு, கட்டிடக்‌ கலை, சிற்பம்‌ முதலிய 
பல்வேறு துறைகளுக்கும்‌ தொடர்புடையனவாக அவை வீளங்‌ 
குகின்றன. ஆலயங்களைப்‌ பற்றி நாம்‌ விவரமாக அறியும்‌ 
போது பழைய வரலாறு, பண்பாடு, நாகரிகம்‌ முதலியவை 
கனை உணர்ந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுகின்றது. 


கோவில்கள்‌ அமைந்திருக்கும்‌ இடங்களின்‌ இயற்கைச்‌ 
சூழல்‌, போக்குவரத்து வசதி, தல புராணம்‌, கதை வாயிலான 
இறப்புக்கள்‌, ஆலயத்துக்குச்‌ தொடர்பான காரணகாரியக்‌ 
கதைகள்‌, பெயர்‌ விளக்கம்‌ முதலியவைகளை விரிவாக 
எடுத்துக்‌ கூறும்‌ நல்ல நூல்கள்‌ சமையத்துக்கும்‌, வரலாற்‌ . 
றுக்கும்‌, மக்களின்‌ அறிவு வளர்ச்சிக்கும்‌, சமைய மெய்‌ 
யுணர்வுக்கும்‌ களஞ்சியம்போல விளங்கக்‌ கூடியவை. இந்த 
“நாள்‌ மக்களுக்கும்‌ இனிவரும்‌ தலைமுறையினருக்கும்‌ அவை 
பெரிதும்‌ பயன்படும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. இத்தகு 
முயற்சியில்‌ * நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு £ என்னும்‌ 
இந்த நூல்‌ வெளிவருவது மகிழ்ச்சிக்குரியது. அரசாங்க 
ஆணைப்படி, சென்னை மாகாணத்‌, தமீழ்ச்‌ சங்கத்தினர்‌, தமிழ்ப்‌ 
பெரும்‌ புலவர்‌ இ. மு. சுப்பிரமணிய பின்னை அவர்களைக்‌ 
-கொண்டு இந்த நூலை எழுதுவித்திருக்கிறார்கள்‌. அனுப்‌ 
வத்திலும்‌ மொழி அறிவிலும்‌ சிறந்து விளங்கும்‌ ஆசிரியர்‌ 
அவர்கள்‌ ஏராளமான தகவல்களைத்‌ தொகுத்‌ எளிய தூய 
நடையில்‌ இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள்‌. தமிழ்‌ நாட்டுக்கு 
இந்த நூல்‌ பெரிதும்‌ பயன்படும்‌ என்று ஈம்புகிறேன்‌. 


அணிந்துரை 
தமிழ்ப்‌ பெரும்‌ புலவர்‌, பெருமைக்குரிய 
மா. அனந்த நாராயணன்‌ அவர்கள்‌, 31,&., 1.0.8., 
நீதிபதி, உயர்நீதிமன்றம்‌, சென்னை. 


3. * ஆலயந்‌ தொழுவது சாலவும்‌ நன்று * என்பது ஒளவைப்‌ 
பிராட்டியாரின்‌ நல்லுரையாகும்‌. அறம்காத்த பண்டைத்‌ தமிழ்‌ 
மன்னர்‌, அறச்சின்னங்களாக ஆலயங்களை எழுப்பித்‌ தத்தம்‌ 
இயல்பிற்குரியவாறு நிலம்‌ [மான்யம்‌], பண்டம்‌, வழிபாட்டுப்‌ 
பொருள்‌, பொன்‌ முதலியன அளவற்று வழங்கி அவைகளைப்‌ 
பண்புக்‌ களஞ்சியங்களாக விளங்க வைத்தனர்‌. பத்திமையிலும்‌ 
அடக்கத்திலும்‌ சிறந்த தமிழ்‌ மன்னர்‌ தங்கள்‌ இல்லங்களைக்கூட 
அவ்வகையில்‌ எழில்பெற்று நிலைக்குமாறு அமைக்கவில்லை. 
அவ்வில்லங்கள்‌ இன்று இல; ஆயின்‌ தமிழ்நாடு முற்றிலும்‌ 
ஆலயங்கள்‌ . மிளிர்கின்றன.  இசை-சிற்பம்‌-கூத்து-ஓவியம்‌- 
கவிதை; அத்தனை கலைகளும்‌ ஆலய நீழலில்‌ வளர்ந்த நற்‌ 
பூஞ்சோலைகளாம்‌. 

2. நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு” என்ற 
இந்‌ நூலை மிகவும்‌ வரவேற்கிறேன்‌. இந்‌ நூலாசிரியர்‌. 
தமிழ்ப்‌ பெரும்‌ புலவர்‌, டாக்டர்‌ இ. மு. சுப்பிரமணிய பிள்ளை 
அவர்கள்‌ இந்‌ நூலில்‌ பல அரிய செய்திகளை, ஆய்ந்து திரட்டி, 
இனிய, எளிய தமிழ்‌ நடையில்‌ வீளக்கியுள்ளார்கள்‌. இவ்வகை 
நூல்‌ இதுவரை வெளி வந்திலது என்றே கூறலாம்‌. ஆங்கில 
ஆட்சியில்‌ மாவட்ட விவரச்சுவடி (District Gazetteer) என்ற 
தலைப்பில்‌ அதுபவமிக்க ஆட்சியாளர்‌ தொகுத்த நூல்களில்‌ இவ்‌ 
வகைச்‌ செய்திகள்‌ சில வெளிப்போந்தன. ஆயினும்‌, ஒரு 
மாவட்டத்‌ திருக்கோயில்களைக்‌ குதித்து பிள்ளையார்‌ கோவில்‌, 
சிவன்‌ கோவில்‌, பெருமாள்‌ கோவில்‌, முருகன்‌ கோவில்‌ என 
வகுத்து தல புராணம்‌, கல்வெட்டு, *சமையாசிரியர்‌ நூல்‌, 
இலக்கியம்‌ முதலிய பல துறைகளை ஆய்ந்து தற்செய்திகளைத்‌ 
திரட்டி வழங்கும்‌ இத்தூல்‌ ஓர்‌ வழிகாட்டியாகும்‌; இதுவரை 
இவ்வகை நூல்‌ கண்டிலம்‌, 


iv 


8, இந்‌ நூலை நன்கு வரவேற்றுப்‌ போற்றி இதன்‌ அறிவுக்‌ 
களஞ்சியத்தை நுகர்வது தமிழ்‌ மக்கள்‌ கடனாகும்‌. இது நிற்க, 


4. சென்னை மாகாணத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ பல பெரும்‌ தொண்டு 
கள்‌ புரிந்துள்ளது. ஆட்சிமொழி தமிழாக நடைபெறுவது 
இச்‌ சங்கத்தின்‌ அடிப்படைத்‌ தொண்டின்‌ பயனாம்‌; கலைச்‌ 
சொற்களைத்‌ தொகுத்து வழங்கியது; திருமுருகாற்றுப்படை, 
திருவாசகம்‌ போன்ற நூல்களின்‌ “ சொல்லடைவு”' “பொரு 
ளடைவு ”” வடிவங்களை வழங்கிவருகின்றது. வள்ளுவர்‌ 
இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த புலவர்களின்‌ வரலாறுகளை 
அவர்களுடைய நூலாராய்ச்சியுடன்‌ ஆய்ந்து வெளியிட்டு 
வருகின்றது. இச்‌ சங்கத்தின்‌ ஆதரவில்‌ வெளிவருமாறு செய்து 
இந்நூலை, அரசியலார்‌ வரவேற்று அச்சிட்டு உதவியது மறக்க 
இயலாத நன்றியாம்‌, அறத்தை வளர்ப்பது அரசியலின்‌ 
- பண்பே. 

“ அமத்தினூஉங்‌ காக்கமு மில்லை ; அதனை 
மறத்தலினூங்‌ “இல்லை கேடு,” 


(தமிழ்மறை) 


உயர்திரு 
அ. உத்தண்டராமபிள்ளை, 8.4.8... 1.4.5. அவர்கள்‌, 


(முன்‌ நாள்‌ ஆணையர்‌, அறநிலையத்‌ துறை). 
“ அணிந்துரை ” 


“கோவிலில்லா ஊரில்‌ குடியிருக்க வேண்டாம்‌ ” 
“திருக்கோவிலில்லாத திருவிலூர்‌............ 

ட ளரல்ல அடவி காடே” 

ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌," 


தமிழ்நாட்டு நாகரிகம்‌ திருக்கோவில்‌ நாகரிகமே. தமிழ்‌ 
நாட்டிலுள்ள ஓவ்வொரு மாவட்டத்திலுமுள்ள திருக்கோவில்‌ 
களின்‌ வரலாறும்‌ மக்களுக்குப்‌ பயன்படும்‌ வகையில்‌ எழுதப்‌ 
பெற்று வெளியிடப்பெறல்‌ வேண்டுமென்று தமிழ்‌ நாட்டர 
சாங்கம்‌ திட்டமிட்டு அத்திட்டத்தைச்‌ சென்னை மாகாணத்‌ தமிழ்ச்‌ 
சங்கத்தின்‌ மூலம்‌- செயற்படுத்த வேண்டுமென்று ஆணையிட்‌ 
டுள்ளது. இத்‌ திட்டத்தின்கீழ்‌ முதன்‌ முதலாக நெல்லை மாவட்டக்‌ 
கோவில்‌ வரலாறு மேற்கண்ட சங்க அமைச்சர்‌ தமிழ்ப்‌ பெரும்‌ 
புலவர்‌, கணியர்‌, டாக்டர்‌ இ. மு. சுப்பிரமணிய பிள்ளையவர்‌ 
களால்‌ தொகுத்து எழுதப்பெற்று வெளிவருகின்றது. அவர்கள்‌ 
நேரில்‌ சென்றும்‌ தல ஆராய்ச்சி செய்தும்‌ அரும்பாடுபட்டு 
இந்நூலை இயற்றியுள்ளார்கள்‌. இந்த வரலாறு சமையப்‌ 
பற்றுள்ளவர்கட்கு மட்டுமன்றி தமிழைப்படிக்கத்‌ தெரிந்த எல்லா 
மக்களுக்கும்‌ பெரும்‌ பயனளிக்கும்‌ வகையில்‌ அமைந்துள்ள து, 
ஓவ்வொரு திருக்கோவிலின்‌ வரலாற்றையும்‌ படிக்கும்போது 
அத்தலத்துக்குச்‌ செல்லவேண்டுமென்ற ஆர்வத்தைத்‌ தூண்டும்‌ 
வகையில்‌ எழுதப்‌ பெற்றிருப்பது இந்நூலின்‌ சிறப்பியல்பாகும்‌. 

நெல்லை மாவட்டத்தில்‌ தேவாரப்‌ பாடல்கள்‌ பெற்ற தலங்கள்‌ 
திருநெல்வேலியும்‌, திருக்குற்றுலமும்‌. பாண்டி பதினான்கு என 
வழங்கும்‌ 14 பாண்டி நாட்டுப்‌ பாடல்‌ பெற்று தலங்களூன்‌ 


vi 

இவையிரண்டே நெல்லை மாவட்டத்தில்‌ உள்ளன. எனினும்‌ 
தென்காசி, சங்கர நயினார்கோவில்‌, களக்காடு முதலிய பல 
பெருங்கோவில்களும்‌, திருச்செந்தூர்‌, பண்பொழி, வள்ளியூர்‌. 
கழுகுமலை போன்ற முருகன்‌ படை வீடுகளும்‌ இம்மாவட்டத்திற்‌ 
சிறந்து விளங்குகின்றன. ஆழ்வார்கள்‌ மங்களாசாசனம்‌ பெற்ற 
வைணவத்‌ தலங்கள்‌ தாம்பிரபரணி ஆற்றின்‌ இரு மருங்கிலும்‌ 
உள்ள நவ திருப்பதிகளும்‌, தோத்தாத்திரி என வழங்கும்‌ நான்கு 
நேரியும்‌, திருக்குறுங்குடியுமேயாயினும்‌ அம்பாசமுத்திரம்‌, 
மன்னார்கோவில்‌, கிருட்டினபுரம்‌ போன்ற தனிச்‌ சிறப்புடைய 
பெருமாள்‌ கோவில்களும்‌ இந்நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


எளிய இனிய நடையில்‌ எழுதப்‌ பெற்றுள்ள இந்நூல்‌ 
எல்லா மக்களுக்கும்‌ பயன்படுமென்பதில்‌ ஐயமில்லை, தமிழ்‌ 
நாட்டு அரசினருக்கும்‌ சென்னை மாகாணத்‌ தமிழ்ச்‌ சங்கத்‌ 
துக்கும்‌ தமிழுலகம்‌ மிகவும்‌ கடமைப்பட்டுள்ள து. 
* தென்னாடுடைய சிவனே போற்றி! 
எத்நாட்டவர்க்கும்‌ இறைவா போற்றி 1!” 


திருவாசகம்‌, 


நூன்முகம்‌ 


தமிழ்நாட்டிலுள்ள திருக்கோவில்களைப்பற்றிய வரலாறுகளை 
மாவட்ட வரிசையாக எழுதி வெளியிடுவது இன்நியமையாதது 
என்பதை உணர்ந்த சென்னை மாகாணத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ அற 
நிலையங்களின்‌ ஆணையராக இருந்த உயர்‌ திரு ௮. 
உத்தண்டராமபிள்ளை, ந.க, [விபி அவர்களுடன்‌ கலந்து 
பேசி 21-10-1960-ல்விளக்கமான : திட்டம்‌ வகுத்து அதனை 
அவர்களுக்குஅனுப்பியது. அவர்கள்‌ அதனை நன்கு ஆய்ந்து 
17-11- 1960 (௩.0. எண்‌ 85907/60-4-2)-ல்‌ அரசாங்கத்துக்கு 
அனுப்பினார்கள்‌. அரசாங்கம்‌ அதனைச்‌ சீர்தூக்கிப்‌ பார்த்துத்‌ 
திட்டத்தை ஏற்றுக்கொண்டு, “ரூபா 24,000-ம்‌ செலவில்‌ 
மாவட்ட வரிசையாகத்‌ தமிழ்நாட்டுக்‌ கோவில்‌ வரலாற்றினைச்‌ 
சென்னை மாகாணத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ வழியாக ஆக்கி வெளி 
யிடுக ” என்று 6-5-1961 (6.0. ர்‌. எண்‌ 544- வருவாய்த்‌ 
துறை)-ல்‌ அறநிலைய ஆணையருக்கு ஆணையனுப்பியது. 

அறநிலைய ஆணையர்‌ உயர்திருவாளர்‌ 18. 8. சாரங்கபாணி 
முதலியாரவர்கள்‌ அதனை 16-6-1961-ல்‌ சென்னை மாகாணத்‌ 
தமிழ்ச்‌ சங்கத்துக்கு அனுப்பி ஆவன செய்யுமாறு கேட்டுக்‌ 
கொண்டார்கள்‌. சங்கம்‌ அதனை மகிழ்ச்சியுடன்‌ ஏற்றுக்‌ 
கொண்டு சங்க அமைச்சர்‌ தமிழ்ப்‌ பெரும்‌ புலவர்‌, கணியர்‌, 
டாக்டர்‌ இ. மு. சுப்பிரமணிய பிள்ளை யவர்களுக்கு அப்பணி 
யினைந்‌ தந்து 26-₹.1961-ல்‌ (எண்‌ 442/1992) அறநிலைய 
ஆணையருக்குத்‌ தெரிவித்தது. அவர்கள்‌ அதனை ஓப்புக்கொண்டு 
தமிழ்நாட்டிலுள்ள துணை ஆணையர்‌, உதவி ஆணையர்‌ அனை 
வருக்கும்‌ * சங்க அமைச்சர்‌ டாக்டர்‌ இ. மு. சுப்பிரமணிய 
பிள்ளையவர்களுக்கு மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறுகள்‌ எழுதும்‌ 
பொறுப்பு வழங்கப்பெற்றிருக்கிறது; அவர்களுக்கு வேண்டும்‌ 
உதவிகளெல்லாம்‌ செய்து தருக” என்று 17-6-1961 (%.0. எண்‌ 
35907/60. A-2)-ல்‌ சுற்றாணை அனுப்பினார்கள்‌. அங்ஙனமே 
துணை, உதவி ஆணையர்‌ தங்கள்‌ தங்கள்‌ ஆளுகையிலுள்ள திருக்‌ 
கோவில்களுக்‌ கெல்லாம்‌ ஆணையனுப்பி உ தவினார்கள்‌. ஆணையர்‌ 


viii 
உயர்‌ திருவாளர்கள்‌ ௮, உத்தண்டராம மிள்ளையவர்களுக்கும்‌, 
௬M. 8. சாரங்கபாணி முதலியரரவர்களூக்கும்‌, துணை உதவி 
ஆணையர்களுக்கும்‌ சங்கம்‌ நன்றி கூறுகின்றது. 


தமிழ்‌ நாடு அரசாங்கத்தின்‌ அறநிலையத்‌ துறை, கல்வி, நிதி 
அமைச்சர்‌ மதிப்பிற்குரிய உயர்‌ இரு மீ. பக்தவத்சலம்‌ அவர்கள்‌ 
தம்செயலாளர்‌ வழி இத்‌ திட்டத்தை ஏற்றுக்கொண்டு “சென்னை 
மாகாணத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ வழியாக அதனை நிறைவேற்றுக ”* 
என ஆணையருக்கு ஆணையனுப்பியதோடு இத்‌ திட்டத்தின்படி 
முதன்‌ முதலாக வெளி வருகின்ற “ நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ 
வரலாறு *£ என்ற இந்நூலுக்கு முன்னுரையும்‌ எழுதியருளி 
யமைக்கு அவர்களுக்கு நம்‌ சங்கம்‌ நன்றி கூறுகின்‌ றது; மேலும்‌, 
அறநிலையத்‌ துறை, வருவாய்த்‌ துறைச்‌ செயலாளர்‌ உயர்‌ 
திரு £. சிவானந்தம்‌, 1.4... அவர்களுக்கும்‌ நன்றி கூறுகின்றது. 


சங்கத்தின்‌ வேண்டுதலின்படி இந்‌ நெல்லை மாவட்டக்‌ 
கோவில்‌ வரலாற்றைப்‌ பார்த்து உதவியதோடு அணிந்துரை 
யும்‌ வழங்கியிருக்கும்‌ மேன்மைக்குரிய நிதிபதி தமிழ்ப்பெரும்‌ 
புலவர்‌ மா. அனந்த நாராயணன்‌, 1.&., 1.0.4. அவர்களுக்கும்‌, 
முன்‌ நாள்‌ ஆணையர்‌ உயர்‌ திரு ௮. உத்தண்டராம பிள்ளை, ௩.4. 
ந.ம, 1.4.5. அவர்களுக்கும்‌ நன்றி உரியது. உடனடியாகச்‌ செய்ய 
வேண்டிய பணி நெருக்கடியிலும்‌ சங்கத்தின்‌ வேண்டுதலுக்கு 
இசைந்து இந்நூலை அரசாங்க அச்சகத்தில்‌ அச்சிட்டுதவிய 
அரசு அச்சக ஆட்சியாளர்‌ உயர்திரு கி.தெ. சானகிராமன்‌, 7.4.8. 
அவர்களுக்கும்‌, அவர்களுடைய துணைவர்களுக்கும்‌ சங்கம்‌ 
நன்றி கூறுகின்றது. 


சென்னை தஞ்சை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறுகள்‌ ஆக்கப்‌ 
பெறுகின்றன. முதலில்‌ சென்னை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 
அச்சிட்டு வெளியிடப்பெறும்‌. அதன்பின்‌ வரிசையாகத்‌ தஞ்சை 
முதலிய மாவட்டங்களின்‌ வரலாறுகள்‌ வெளிவரும்‌. மாவட்டக்‌ 
கோவில்‌ வரலாறு என்ற வரிசையில்‌ முதன்முதலாக வரும்‌ 
இத்‌ நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாற்றை ஏற்றுக்கொண்டு 
படித்துத்‌ தோன்றும்‌ நல்ல திருத்தங்களைத்‌ தெரிவிக்குமாறு 
தமிழகப்‌ பெருமக்களை அன்புடன்‌ வேண்டிக்கொள்கின்றோம்‌. 


1X 


10, 11-6.1934-ஸ்‌ திருநெல்வேலியில்‌ நடைபெற்ற சென்னை 
மாகாணத்‌ தமிழர்‌ முதலாவது மாநாட்டு அமைச்சராக இருந்து, 
அம்மா நாட்டின்‌ விளைவாகத்‌ தோன்றிய நம்‌ சென்னை மாகாணத்‌ 
தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ அமைச்சராகி இருபத்தெட்டாண்டுகளாகத்‌ 
தமிழ்த்‌ தாய்ப்பணி செய்துவரும்‌ டாக்டர்‌ இ. மு. சுப்பிரமணிய 
பிள்ளையவர்களை * நீடூழி வாழிய ” என வாழ்த்துகிறோம்‌. 


திருவருளே துணை, 
திருநெல்வேலி, ௬. இராமசாமிக்‌ கோனார்‌, 
19—9—1962. தலைவர்‌, 


சென்னை மாகாணத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌. 


பொருளடக்கம்‌ 


நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


முகவுரை, அணிந்துரை, நூன்முகம்‌, பொருளடக்கம்‌ 1 பக்கம்‌ 


க்‌. நெல்லை மாவட்ட அமைப்பு ட்‌ க 1 
௨. போக்குவரவு த. 2] 8 
௩. நெல்லை மாவட்ட வரலாறு க ல்‌ 15 
திருக்கோவில்கள்‌ 17 
௯. பிள்ளையார்‌ திருக்கோவில்கள்‌ .. 5 21 
உ. இவன்‌ கோவில்கள்‌ : 41 
௧. அம்பாசமுத்திரம்‌ வட்டம்‌ 44 
உ. திருநெல்வேலி வட்டம்‌ வ 93 
௩. வைகுண்டம்‌ வட்டம்‌ .. கக 109 
௪. திருச்செந்தூர்‌ வட்டம்‌... கன்‌ 125 
௫. நான்குநேரி வட்டம்‌ க 128 
௬. தென்காசி வட்டம்‌ ட்‌ i 135 
௪. சங்கரநயினார்‌ கோவில்‌ வட்டம்‌ .. 149 
௮. கோவிற்பட்டி வட்டம்‌ .. 2 163 
௩, கூத்தர்‌ கோவில்கள்‌ 169 
அ. பெருமாள்‌: கோவில்கள்‌ க 3 175 
க. அம்பாசமுத்திரம்‌ வட்டம்‌ 175 
உ. திருநெல்வேலி வட்டம்‌ ., ண்‌ 184 

௩. ௪. வைகுண்டம்‌, திருச்செந்தூர்‌ 
வட்டங்கள்‌ இர்‌ வ்‌ வன்‌ 194 
௫. நான்குநேரி வட்டம்‌ நக 5 211 
௬. தென்காசி வட்டம்‌ ட ட்‌ 218 
எ. சங்கரநயினார்‌ கோலில்‌ வட்டம்‌ .. 218 
௫. இருமுருக்ன்‌ திருக்கோவில்கள்‌ .. .. 219 
௬. பலவகையின இருக்கோவில்கள்‌ .. ட்‌ 237 
௭, அடியார்‌ கோவில்கள்‌ 245 
௮. செங்கோட்டை வட்டத்‌ திருக்கோவில்கள்‌ .. 249 


டர 
இருச்சிற்றம்பலம்‌ 
நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


காப்பு. 


“ எடராங்கு செந்தமிழ்ச்‌ செல்வத்‌ திருக்கோவிற்‌ 
பேரோங்கு நல்வளம்‌ பேசியுளம்‌--நாரோங்கி 
ஆண்டான்‌ அருளே அடைந்து நலம்பெறவே 
பூண்டேன்‌ திருவடியாம்‌ பூண்‌, ” 


“ நெல்லைமா வட்ட நெடும்புகமும்‌ கோவில்கள்‌ 

எல்லையிலா மாவளமும்‌ இன்புறவே-- சொல்லுதற்கு 

நெல்லையப்பன்‌ பொன்னடியே தெஞ்சிற்‌ பதித்தேன்‌ அச்‌ 

செல்வன்‌ திருவருளே சேர்பு, ” 

க்‌. நெல்லை மாவட்ட அமைப்பு 

எல்லைகள்‌ 

** திருநெல்வேலி மாவட்டம்‌ ” தமிழ்‌ நாட்டின்‌ தென்‌ பாகத்தில்‌ 
உள்ளது. இதற்கும்‌ தெற்கே இருப்பது இப்போது புதி 
தாக அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டம்‌, “ திருநெல்வேலி” 
என்பது “ நெல்லை ” என மருவி வழங்கும்‌, இது முன்‌ எடுத்த 
கணக்குப்படி நாலாமிரத்து முந்நூற்றிருபத்தாறு சதுர மைல்‌ 
பரப்பினை உடையது, இப்போது 68 சதுர மைல்‌ பரப்புள்ள 
செங்கோட்டைப்‌ பகுதி இம்மாவட்டத்திற்‌ சேர்க்கப்பட்டீள்ளது. தெற்‌ 
லும்‌ இழக்கலும மன்னார்‌ குடாக்‌ கடலும்‌, வடக்கே இராமநாத 
புரம்‌ மாவட்டமும்‌, மேற்கே கேளத்துக்கும்‌ தமிழ்‌ நாட்டுக்கும்‌ 
எல்லையாக உள்ள மேற்குத்‌ தொடர்ச்சி மலையும்‌ நெல்லை மாவட்டத்‌ 
துக்கு எல்லையாக அமைந்திருக்கன்றன, இதன்‌ கென்‌ ழக்கு 
முனைக்‌ கடற்கரை கன்னியாகுமரி முனையிலிருந்து கிழக்கே நான்கு : 
மைல்களில்‌ உள்ளது. செங்கோட்டைப்‌ பகுதியிலுள்ளா கோவில்கள்‌ 
கன்னியாகுமரி மாவட்டக்‌ கோலிலாட்சிக்‌ கழகத்தினிடம்‌ உள்ளான. 


2 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 
வட்டங்களும்‌ முதன்மை நகரங்களும்‌ 

செங்கோட்டைப்‌ பகுதி நீங்கலாக நெல்லை மாவட்டம்‌ எட்டு 
வட்டங்களாகப்‌ பிரிந்துள்ளது ; அவையாவன : (1) திருநெல்‌ 
வேலி, (2) அம்பாசமுத்திரம்‌, (8) தென்காசி, (4) சங்கரநயினார்‌ 
கேரவில்‌, (5) கோலிற்பட்டி, (0) சீவைகுண்டம்‌, (7) திருச்செந்தூர்‌, 


(8) நாகனேரி (நான்குநேரி), இந்த அமைப்பு 2, பி. 1910-லிருந்து 
அமைந்தது, ்‌ 


இ.பி. 1910-ல்‌ இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ புதிதாக அமைந்தது. 
நெல்லை மாவட்டத்தில்‌ அது வரை இருந்து வந்த சாத்தூர்‌, லில்லி 
புத்தூர்‌ வட்டங்கள்‌ இராமநாதபுரத்தோடு சேர்க்கப்பட்டன. அன்று 
வரை ஒட்டப்பிடாரம்‌ வட்டமாக இருந்து வந்தது, கோலிற்பட்டி. 
வட்டமாக ஆக்கப்‌ பெற்றது ; அப்போது திருச்‌ செந்தூர்‌ ஒரு புது 
வட்டமாக அமைந்தது, 


இருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மேலைப்‌ பாளையம்‌, கூத்துக்‌ 
குடி என்ற பெரு நகரங்கள்‌ நகராட்சி (ய்ப்றகி்ர) களாக 
இருக்கின்றன. கோலிற்பட்டி, சங்கரநமினார்‌ சோவில்‌, அம்பாசமுத்‌ 
திரம்‌, தென்காசி என்பன நகராட்சி அகத்‌ தகுந்தன. சேரன்‌ 
மாதேவி, சீவைகுண்டம்‌ போன்றன சில நகரங்கள்‌, ஏனைய, பேரூர்‌ 
களும்‌ சிற்றூர்களும்‌ ஆக உள்ளன, 


தலமை நகரம்‌ 


பாண்டி நாட்டில்‌ மதுரைக்கு அடுத்த முதன்மை 


நகரம்‌ 
திருநெல்வேலியே. இதைத்‌ தலைமை இடமாகச்‌ கொண்டு 
பாண்டியர்‌ சிலர்‌ அரசாண்டிருந்தனர்‌. நாயக்கர்‌ கால த்திலும்‌ 


இப்பகுதிக்கு இது தான்‌ தலை நகரம்‌. பாளையக்‌ காரர்‌ சண்டைக்‌ 
காலத்தில்தான்‌ பொருநைப்‌ பேராற்றின்‌ கீழைக்கரையிலுள்ள 
கோட்டையோடு கூடிய பாளையங்‌ கோட்டை முதன்மை பெறத்தொடங்‌ 
ஒற்று. இ, பி. 1801-ல்‌ :இமகூந்தியக்‌ கம்பெனியாருடைய தலை 
நகரம்‌ இராமநாதபுரமாக இருந்து வந்தது ; இவ்வாண்டில்‌ முதன்‌ 
முதலாக இலசிங்தன்‌ (பமீற்ர்றஜீர்ற) என்பவர்‌ மாவட்ட ஆட்சித்‌ 
தலைவர்‌ (சஙor) ஆச ஆற்றின்‌ கீழைக்‌ கரையிலுள்ள கொக்‌ 
கறை குளத்தில்‌ தமது அலுவலகத்தை அமைத்தார்‌, கொக்குகள்‌ 
மீன்‌ தேடி மிகுதியாகக்கூடி. அறையும்‌ (குத்தும்‌) குளத்தின்‌ அருகே 


நெல்லை மாவட்ட அமைப்பு 3 
தோன்றிய சிற்றூர்‌ அது, இந்த அலுவலகம்‌ சில காலம்‌ தஇருதெல்‌ 
வேலி நெல்லையப்பர்‌ திருக்கோவிலின்‌ அருகே. ஒரு கட்டிடத்தில்‌ 
இருந்தது ; அங்கே “போவதும்‌ சில காலம்‌ இங்கே வருவதுமாக 
இருந்த இந்த மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ அலுவலகம்‌ கி.பி. 1891-ல்‌ 
கொக்கறை குளத்தில்‌ நிலையாக நின்று விட்டது, அங்கே வணிகத்‌ 
துறைக்‌ கட்டிடம்‌ ஒன்று இருந்துவந்தது; அத்‌ துறை எபேட்ட 
பின்னர்‌ அக்கட்டிடம்‌ மாவட்ட அட்சித்‌ தலைவர்‌ அலுவலகமாக 
நிலையாக அமைந்தது, அப்போது கோட்டையும்‌ அதைச்‌ சூழ இருந்த 
சில கட்டிடங்களும்‌ உடைய ஒரு இற்றூராகவே பாளையங்கோட்டை 
இருந்தது, கொக்கறைகுளம்‌ தனி ஊராக இருந்து வந்தது; இ.பி, 
1902-ல்‌ பெரிதாகி வளர்ந்திருந்த பாளையங்கோட்டையில்‌ அமைந்த 
நகராட்சியுடன்‌ இணைக்கப்பெற்றது ; அது முதல்‌ பாளையங்கோட்டையே 
உண்மையில்‌ நெல்லை மாவட்டத்‌ தலைமை நகரமாக ஆயிற்று. 


மேற்குத்‌ தொடர்ச்சி மலை 


இம்மாவட்டத்தின்‌ மேற்கு எல்லையாஃ உள்ள மேற்குத்‌ தொடர்ச்சி 
மலை வட மேற்கு எல்லையிலிருந்து நேர்‌ தெற்காகத்‌ தென்காசி 
வட்டத்தில்‌ ஒரு சிறு வளைவாதித்‌ தண்பொருநைப்‌ பள்ளத்தாக்‌ 
குடன்கூடிய பாவநாசம்‌ வரை வருகிறது ; பின்‌ தென்‌ ஒழக்காகப்‌ 
பன்னிரண்டு மைல்‌ ஒரு பெரு வளைவாகச்‌ சென்று அதன்‌ பிறகு 
தேர்‌ தெற்காகக்‌ கடல்‌ வரை செல்றேது, மிகத்‌ தொலைவிலுள்ள 
எந்தச்‌ சம வெளியிலிருந்து பார்த்தாலும்‌ கண்ணுக்குத்‌ தெரியக்‌ 
கூடிய உயரமான இந்த மலைத்தொடர்‌ பல முடிகளோடு கூடியது, 
வடக்கில்‌ நெல்லை மாவட்டம்‌ தொடங்கும்‌ சிவலூரியிலிருந்து தென்‌ 
காசி வட்டத்தின்‌ வடக்கு எல்லே வரை இம்‌ மலை திடீரென்று மிக 
உயரமாகன்றது. அடிவாரத்திலிறாந்து நேர்‌ கோடிட்டுப்‌ பார்த்தால்‌ 
உச்சி மூன்று அல்லது நான்கு மைல்‌ இருக்கும்‌, சராசரி ஐயாயிரம்‌ 
அடி உயரமுள்ள இருபது முடிகள்‌ குறைந்தது இவ்வெல்லையில்‌ 
உள்ளன. சரியை ஒட்டியுள்ள கள்ளக்கடை மொட்டை (5,721 
அடி) யும்‌, புளியங்குடியை ஓட்டியுள்ள கோட்டை மலை (8,835. அடி) 
யும்‌, இருட்டினாபுரத்தை அடுத்துள்ள குளிராட்டி (5,876 அடியும்‌; 
இவைகளில்‌ முதன்மையானவை, தெற்கே வர வர உயரம்‌ குறை 
யும்‌ இம்‌ மலைத்‌ தொடரின்‌ முதன்மைப்‌ பகுதி ஆரியங்காவுக்‌ கண 
வாய்க்குச்‌ சென்று பின்‌ மறுபடி உயரத்‌ தொடங்க * ஐந்தருலி "த்து 
நதெ.மா--1௪ 


4 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


மேலே 0,000 அடியாகிக்‌ குற்றுலத்துக்கு மேலே 5,190 அழு உயர 
முள்ள கண்ணைக்‌ ஈவரும்‌ “ பஞ்சழ்‌ தாங்கி ” என்ற பெயருடைய முடி 
யாகத்‌ இகழ்னெறது. பஞ்சம்‌ வராமல்‌ மழையைப்‌ பெய்லித்து 
மக்களைத்‌ தாங்கும்‌ முடி இது, அம்பா சமுத்திர வட்ட எல்லையி 
இள்ள மத்தாளம்‌ பாறைக்கு மேலே சிறிது உயரம்‌ குறைந்தாலும்‌ 
இம்மலை பார்க்க இனிய குளிராட்டி முடியுடன்‌ விளங்குகின்றது. 
இங்கே இம்மலைத்‌ தொடர்‌ விரியத்‌ தொடங்கப்‌ பாவநாசத்தை 
ஓட்டி மிக்க அகலமாக மிளிர்கின்றது, 


இந்த இடத்தில்‌ சிறழப்போக்க 0,125 அடி உயரமாகக்‌ காட்டி 
யளிக்கும்‌ முடி அகத்தியர்‌ மொட்டை என்றும்‌ “ அசத்தியர்‌ மலை ” 
என்றும்‌ பெயர்‌ பெறுகிறது. மாலைப்‌ போதில்‌ சூரியன்‌ மலை 
மேல்‌ ஏறி விளங்கும்‌ போது அகத்தியர்‌ மொட்டை எண்ணுக்கும்‌ 
அதன்‌ வழியாக உள்ளத்துக்கும்‌ எல்லையற்ற மூழ்ச்சியை ஊட்டு 
ன்றது. வட கழக்குப்‌ பருவக்‌ காற்று, தென்‌ மேற்குப்‌ பருவக்‌ 
காற்று ஆகியே இரண்டு பருவக்‌ காற்றுகளின்‌ முழுப்‌ பயனை இம்‌ மலை 
முடி அடைன்றது. இக்காரணங்களால்‌ இதனை “ ஏகபொதிலை ” 
என மக்கள்‌ பாராட்டுகின்றனர்‌. இங்கேதான்‌ முத்தமிழ்‌ வளர்ச்‌ 
சிக்கு அகத்தியமான இலக்கணம்‌ வகுத்த அகத்திய மா முனிவர்‌ 
எழுந்தருளியிருந்து இப்‌ பகுதி மக்கள்‌ வாழ்ந்தோங்கத்‌ தண்‌ 
பொருநை யாற்றைத்‌ தோற்றுவித்‌ தருளினர்‌, இதற்குத்‌ தெற்கே 
இருப்பது ஐந்து தலைகளாக உள்ள முடி; அதனால்‌ இது “ ஐந்.தலைப்‌ 
பொதிகை ” என்று பெய்ரமைந்துள்ளது, 


இங்கீருந்து நாகனேரி வட்ட எல்லை வரை மலை தென்‌ இழக்காகச்‌ 
சென்று அங்கிருந்து நேர்‌ தெற்கு நோக்கிச்‌ செல்றெது, இப்பகுதி 
வர வர அசலம்‌ குறைந்து செங்குத்தாடச்‌ சராசரி ஐயாயிரம்‌ அடி 
உயரத்தை ! உடையது, திருக்குறுங்குடிப்‌ பக்கமாக இது ஆறாயிரம்‌ 
அடி. உயர்ந்து மகேந்திரகிரியை ஒட்டிச்‌ சிறிது உயரம்‌ : குறைனெறது, 
பணகுடிக்கு வடக்கே ஒரு கணவாய்‌ இருக்கறது, இந்த இடத்திலிருந்து 
மலை தென்கழக்காக உயரம்‌ குறைந்து சென்று ஆரல்‌ ஆம்‌ பொழி 
அருகே கணவாயாக நின்று விடறைது. ஆரல்‌ ஆம்‌ பொழி என்பது 
ஆரல்‌- மதில்‌, பொழி--எல்லை என்று இருசொற்களாகப்‌ பிரிந்து 
எல்லையாகிய மதில்‌ என்று பொருள்படும்‌, திருவாங்கூருக்கும்‌ 
இருநெல்வேலிக்கும்‌ இது எல்லே, ஆரல்‌ ஆம்‌ பொழி என்பது 
ஆராம்‌ பொழி என்று மருவி வழங்குஒன்றது, இதன்‌ பிறகு இப்‌ 


நெல்லை மாவட்ட அமைப்பு 8 


பெருமலை குன்றாகக்‌ குன்றித்‌ தெற்குக்‌ கோடியில்‌, கடலிலிருந்து 
இரண்டு மூன்று மைல்‌ கரத்தில்‌ முடிந்துவிறெது ; இந்த 
முடிலிடம்‌ கன்னியா குமரி முனைக்குச்‌ சிறிது சரிவாக மேற்கு, 
தண்பொருநையாறு 

நெல்லை மாவட்டப்‌ பேராறு கண்பொருதையாறுதான்‌. இது 
தோன்றும்‌ பெரிய பொதிகையிலிருந்து கடல்‌ வரை நெல்வை 
மாவட்டத்தை வளம்‌ படுத்துகிறது, இதன்‌ நீளம்‌ 75 மைல்‌, இது 
1,750 சதுரமைல்கள்‌ பரப்புள்ள நிலத்தினை வளம்‌ படுத்துகின்றது, 
பேயாறு, உள்ளாறு, பாம்பாறு, காரியாறு, சேர்வையாறு இந்த 
ஐந்து ஆறுகளும்‌ மலை மேலே தோன்றி மலைமேலேயே தண்பொரு 
நையோடு சேர்ன்றன. மணிமுத்தாறு என்பது சிங்கம்பட்டிக்கு 
அருகே பொருநையில்‌ வந்து சேர்கிறது. இது மலைமேலே செங்கல்‌ 
தேரிச்‌ சோலையிலே தோன்றி வரட்டா, கூரன்னு மி ஆறு ஆகிய 
சிற்றாறுகளால்‌ நிரப்பப்‌ பெறுகிறது. 

கடையம்‌ பெரும்பத்துக்கு மேற்கே பெருமலையின்‌ இழைச்‌ சரிவில்‌ 
தோன்றி வருசிறது சம்பு நதி, மேலைக்‌ கடையத்திற்குத்‌ தெற்கே 
செங்குத்தான மலையிலிருந்து ஒடி வருறெது இராம நதி. இவை 
இரண்டும்‌ இரவண சமுத்திரத்தின்‌ அருகே ஒன்று சேர்ன்றன, 
இவ்விரண்டும்‌ சேர்ந்த ஆறு வராக நதி என்று பெயர்‌ பெறும்‌, 
திவசைல மலை மேல்‌ தோன்றி வருரிற கருணையாற்றில்‌ பாப்பாங்‌ 
குளத்தருல்‌ வராக நதி சேர்றெது, கருணையாறு . தண்பொருநை 
யாற்றில்‌ திருப்புடை மருதூரருகே கலக்றேது, ஆண்டவன்‌ கருணை 
போல்‌ ஆண்டு முழுவதும்‌ நிரம்பி வரும்‌ இவ்வாறு கடனா நதி 
என்றும்‌ பெயர்‌ பெறும்‌. 

கனளக்காட்டு மலையாகிய வெள்ளி மலையிலே பச்சையாறு தோன்று 
இது. இது தருவை என்ற இடத்தில்‌ பேராற்றிற்‌ கலக்றெது, 
பேராறு ஆதிய பொருநையில்‌ சிற்றாறு என்பது சீவலப்பேரிமில்‌ 
இது இருக்‌ குற்றால மலையாகிய்‌ திரி கூட பாவை 


வந்து கூடுகிறது. 
குற்றாலம்‌, தென்காசி, கங்கை கொண்டான்‌ 


மேல்‌ தோன்றிக்‌ 
வழியாக நாற்பது மைல்‌ தூரம்‌ ஓடி வருகிறது. பண்புளி மலை 
மேல்‌ தோன்றும்‌ அனும நத சொக்கம்பட்டி மலைமேல்‌ தோன்றும்‌ 
கருப்பாற்றின்‌ நீரை ஏற்றுப்‌ பன்னிரண்டு மைல்‌ ஓடி வந்து வீர 
கேரளன்‌ புதருக்கு _ அருகே அற்றாற்றிற்‌ சேர்கிறது. இதற்கு 
மேலே மலையடிவாரத்திலேயே மத்தளம்‌ பாறையிலிருந்து வரும்‌ 
அழுத கண்ணீராறும்‌, ஐந்தருலியாலும்‌ சிற்றாற்றிற்‌ சோூன்றன 


ட நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


உப்போடை என்பது சிந்தாமணிப்பக்கம்‌ தோன்றிக்‌ கழுகு மலையில்‌ 
உருவா௫ப்‌ பல குளங்களை நிரப்பி ஓடி. வந்து, சீவலப்பேரிமின்‌ 
அருகே இற்றாற்றைக்‌ கூடுகிறது. உப்போடை, சிற்றாறு, பேராறு, 
ஆகிய மூன்றும்‌ சேரும்‌ இடம்‌ முக்கூடல்‌, மூன்று: ஆறுகள்‌ கூடும்‌ 
இடம்‌ முக்கூடல்‌. இதுவே இவலப்பேரி, தெஷ்காசிக்கு மேற்கே ஒரு 
முக்கூடலும்‌, இருப்புடை மருதூருக்குக்‌ ழே ஒரு முக்கூடலும்‌ 
இருக்கின்றன. தண்பொருநையாறு அம்பாசமுத்திரம்‌, சேரன்மா 
தேவி, திருநெல்வேலி, சீவைகுண்டம்‌ முதலிய பெரு நகரன்‌ 
களின்‌ வழியாக ஒடி ஆற்றார்‌, கொற்கையநகே கடவிற்‌ கலக்கிறது. 


சிறு மலைகள்‌ - 


குன்று, பறம்பு, பொற்றை என்பன சிறு சிறு மலைகளைக்‌ குறிப்‌ 
பன. ஊற்றோடு கூடிய மலை ஊற்று மலை. இதன்‌ அரு£ீல்‌ ஊற்று 
மலை என்ற ஊர்‌ இருக்கறது ; இது தென்காசி வட்டம்‌. அம்பா 
சமுத்திரம்‌ வட்டத்தில்‌ கடையத்துக்கு அருகே முள்ளி மலையும்‌, 
சேரன்‌ மாதேலிக்குத்‌ தெற்கே கொழுந்து மா மலையும்‌, திருநெல்‌ 
வேலிக்குத்‌ தென்‌ இழக்கே குன்னத்தூர்ப்‌ பொற்றையும்‌, பாளையங்‌ 
கோட்டைக்குக்‌ இழக்கே சிவந்தி பட்டிப்‌ பறம்பும்‌, நான்குநேரிக்கு 
அருகே சூட்டுப்‌ பொற்றை, கன்னிமார்‌ பொற்றை, பிரண்டை மலை 
என்பனவும்‌, சவைகுண்டத்தின்‌ வட மேற்கே வல்லன்‌ நாட்டுப்‌ 
பறம்பும்‌, கோவிற்பட்டிக்குத்‌ தெற்கே குருமலை என்ற ஊரரு33 
குருமலையும்‌, சங்கரநமினார்‌ கோலிலுக்கும்‌ கோவிற்பட்டிக்கும்‌ 
இடையே கழுகுமலையும்‌, கோவிற்பட்டியை ஒட்டித்‌ தென்‌ மேற்சே 
பொன்மலைக்‌ குன்றும்‌, சங்கர நமினார்‌ கோவிலுக்கு வட மேற்கே 
கூடலூருக்கு அருகே மூஞ்சி மலையும்‌ உள்ளன. 


வற்றுள்‌ குருமலை, கொழும்‌ 2 ப 
த ன ன்‌ . க்கி ந மலை முதலியன மருந்து 
மூ A எ அதனால்‌ அவை அனுமன்‌ இலங்கைக்‌ 


குத்‌ காக்கிச்‌ சென்ற மருந்து மா மலையிற்‌ சிதறி விமர்‌ 
கொழுந்துகள்‌ என்று சொல்லப்படின்றன.. கழி பப 
சிற்றாறுகள்‌ 


சிறு ஆறுகள்‌ சிற்றாறுகள்‌. கருமேனியாறு, நம்பியாறு, அனும 
று என்பன நான்குநேரி வட்டதீதின, மா£கந்5.ர மலைத்‌ தாக்‌ 
களில்‌ மாயப்‌ .பறம்புச்‌ சோலையிலே தோன்றித்‌ னாத 


நெல்லை மாவட்ட அமைப்பு பூ 


கோம்பையாறு, கோடைமடையாறு என்ற சிற்றுயுகளால்‌ 
திரப்பப்‌ பெற்றுத்‌ திருக்‌ குறுங்குடி, யருகே தரையில்‌ இறத தென்‌ 
இிழக்காக ஓடித்‌ தோட்டவளைக்கு அருகே கடலில்‌ விழுது 
நம்பியாறு. இவ்‌ வாற்றுக்குத்‌ தெற்கே அனுமனாறு திருவாங்கூர்ப்‌ 
பகுதிமில்‌ தோன்றி இருபத மைல்‌ ஓடி மாவட்டத்‌ தென்‌ கோடி 
எல்லைக்கு ஐந்து மைல்‌ இழக்கே கடலைச்‌ சேர்கிறது. நான்குநேரி, 
விசயதாராயணக்‌  குளங்களிலிருந்து கழிந்த நீர்‌ சாத்தான்‌ குளத்‌ 
தரு£ில்‌ ஒன்று சேர்ந்து கருமேனியாறு என்று பெயர்‌ பெற்ற சிறு 
ஆறு மணப்பாட்டிற்கு அருகே மன்னார்‌ குடாவில்‌ விழுகிறது. 


வைப்பாறு என்பது வாசுதேவனல்லூருக்கு மேற்கே உள்ள 
தோர்‌ குளப்‌ புறமடையருகே தோன்றிக்‌ கரிவலம்வந்த நல்லூரைச்‌ 
சேர்ந்து இராமநாதபுரம்‌ மாவட்டத்திற்‌ புகுந்து சாத்தூருக்குக்‌ 
இழக்கே உள்ள முத்தலாபுரத்தில்‌ திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ 
திரும்பி வந்து விளாத்தி குளத்தின்‌ வழியாகப்‌ போய்‌ வைப்பாறு 
என்ற ஊரின்‌ அருகே மன்னார்‌ குடாவிற்‌ கலக்கின்றது. தாழை 
யூற்றாறு, வடுகப்பட்டியா று, அருச்சுனன்‌ ஆறு என்பன லைப்பாற்றில்‌ 
வந்து சேருவன, கோலிற்பட்டி வட்டத்திற்‌ பெய்றே மழை நீர்‌ 
திரண்டு வரட்டாறு என்ற பெயருடன்‌ கடலை அடைகிறது. உப்‌ 
போடை என்பது ஓட்டப்‌ பிடாரத்திற்கு மேற்கேயுள்ள மேட்டிடங்‌ 
களில்‌ தோன்றிக்‌ கோரம்பள்ளம்‌ என்ற குளத்தின்‌ வழியாகச்‌ 
சென்று தூத்திக்குடிக்குத்‌ தெற்கே கடலில்‌ நுழைகிறது. 


வாழைமலையாறு, கோட்டை மலையாறு, நிசேபததி, காக்காநதி, 
பாலையாறு என்பன புளியங்குடிப்‌ பகுதிமில்‌ மழைக்‌ காலத்தில்‌ 
பெருவெருன்றன. அலை ஒரு தொடராக உள்ளன பல குளங்களை 
நிரப்புதன்றன. 


ஆற்றங்கரைகளிலேதான்‌ மக்கள்‌ கஞுபுயேறித்‌ இருக்‌ கோவில்கள்‌ 
பலவற்றைக்‌ கட்டிக்கொண்டு வாழ்ந்து வருகீன்றனர்‌. ஆறுகள்‌ 
கால்வழிச்‌ சென்று, வயல்களில்‌ நீர்‌ நிறைந்து நின்று பயிர்களை 
விளைவிக்கின்றன. மேலும்‌ அவை மக்கள்‌ எளிதில்‌ குளிப்பதற்கும்‌, 
குடிப்பதற்கும்‌ தண்ணீரைத்‌ தந்து பாதுகாக்கின்றன, 


நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 
௨. போக்கு வரவு 


மாவட்டத்தின்‌ தலைநகரமாிய இருநெல்வேலி நடுநாயகமாக 
விளங்குகின்றது. இம்‌ மாவட்டத்தின்‌ பல பகுதிசளிலிருக்கும்‌ 
சாலைகளை நான்கு விதமாகப்‌ பிரிக்கலாம்‌. அவை (1) இந்திய 
நாட்டுப்‌ பெருஞ்சாலை, (2) தமிழ்‌ நாட்டுப்‌ பெருஞ்‌ சாலை, (8) மாவட்டச்‌ 
சாலைகள்‌, (4) மாவட்டப்‌ புதுச்‌ சாலைகள்‌ என்பன. தனிப்பட்ட 
தொடராகப்‌ புகைவண்டிச்‌ சாலையும்‌ இருக்றைது. இவைகளை 
விவரிப்போம்‌, 


1. இந்தியநாட்டூப்‌ பெருஞ்சாலை 


தெற்கே திருவனந்தபுரத் திலிருந்து ஒரு சாலே தென்‌ ழக்காக 
நாகர்கோவிலுக்கு வந்து அங்கிருந்து நேர்‌ வடக்காகத்‌ திரும்பிப்‌ 
பணகுடி, வள்ளியூர்‌, நான்குநேரி, பாளையங்கோட்டை வழியாகத்‌ 
இருநெல்வேலிக்கு வந்து தாழையூற்று, கயத்தாறு, நாலாட்டின்‌ 
புத்தூர்‌, கோலிற்பட்டி வழியாக இராமநாத புரம்‌ மாவட்டம்‌ 
சாத்தூரைத்‌ தாண்டி நேர்‌ வடக்கே மதுரை வழியாகச்‌ சென்னை 
யையும்‌ கடந்து செல்€ன்றது. 


2. தமிழ்நாட்டுப்‌ பெருஞ்சாலை 


இது தூத்துக்குடிமிலிருந்து தொடங்கிச்‌ றிது தென்‌ மேற்காகப்‌ 
புதுக்கோட்டை , வாகைக்குளம்‌, வல்லன்‌ நாட்டு வழியாகப்‌ பாளையறங்‌ 
கோட்டை, திருநெல்வேலியை அடைந்து பின்‌ வடமேற்காகப்‌ புறப்‌ 
பட்டு மாறாந்தை, ஆலங்குளம்‌ வழியாகத்‌ தென்காசியைச்‌ சேர்ந்து 
நேர்‌ வடக்கே திரும்பி நமினாரகரம்‌, கடயநல்லூர்‌, புளியங்குடி, 
தேவனல்லூர்‌, வெரி வழியே இராமநாத 
சேத்தூர்‌, இராசபாளையம்‌, 
செல்லுகிறது. 


வாசு 
புரம்‌ வட்டத்திலுள்ள 
சிலில்லிபுத்தூர்‌ போய்‌ மதுரை வழியே 


3. மாவட்டச்‌ சாலைகள்‌ 


(1) தெற்கே பணகுடியிலிருந்து இ 
பத்தமடை வழி நேர்‌ வடக்கே பொருநை 
கல்லூருக்குப்‌ போறெது ஒரு சாலை, 


ருக்குறுங்குடி, களக்காடு, 
யாற்றைத்‌ தாண்டி. மேலைக்‌ 


போக்குவரவு 9 


(2) தென்காசிமிலிருந்து ஒரு சாலை கடையம்‌, பொட்டற்புதூர்‌, 
பாப்பான்குமாம்‌,  துப்பாக்குடி, முக்கூடல்‌, அரியநாயபொரம்‌, கல்லூர்‌, 
பேட்டை வழி திருநெல்வேலிக்கு வருறது. இது கடையத்திலிருந்து 
பிரிந்து வீரவனல்லூர்‌, கார்‌ குறிச்சி, சேரன்மாதேவி, பத்தமடை, 
கோபால சமுத்திரம்‌, தருவை, முன்னீர்ப்‌ பள்ளம்‌ வழி பாளையங்‌ 
கோட்டை இருநெல்வேலியைச்‌ சேர்கிறது, இது தென்காசியி 
லிருந்து குற்றாலம்‌, இலஞ்சி, செங்கோட்டை, பண்புளி வழியாக 
மேற்கே திருவாங்கூர்‌ எல்லையைச்‌ சேர்கிறது. மேலும்‌ இது பண்‌ 
புளியிலிருந்து வடகிழக்கே வடகரை சென்று பின்‌ தென்‌ கீழ்ச்‌ சாய 
லாக நமினார்‌ அகரம்‌ வருகறது. 


(3) திருநெல்வேலிமிலிருந்து வடமேற்குச்‌ சாயலாக ஒரு சாலை 
மானூர்‌, தேவர்குளம்‌, பனைவிடலி வழி சங்கரநயினார்‌ கோவிலைச்‌ 
சேர்ந்து வடக்கே கரிவலம்வந்‌ தநல்லூர்‌ வழி இராச பாளையம்‌ செல்‌ 
கிறது. இதன்‌ களை சங்கரன்‌ கோவிலிவிருந்து மேற்கே புளியங்குடிக்குச்‌ 
செல்வதோடு கிழக்கே கழுகுமலை வழி நாலாட்டின்‌ புத்தூரில்‌, இந்தி 
யப்‌ பெருஞ்சாலையைச்‌ சேர்ந்து கோவிற்பட்டி வழி இழக்கே எட்டையா 
புரம்‌, விளாத்திகுளம்‌ சேர்கிறது. மற்றொரு ளை கரிவலம்வந்த 
நல்லூரிலிருந்து இறக்கே திருவேங்கடம்‌, இளவாசனேந்தல்‌ வழி 
கோலிற்பட்டிக்கு வருறெது. 


(4) சங்கரன்‌ கோலில்‌ திருநெல்வேலிச்‌ சாலை சங்கரன்‌ 
கோவிலுக்குத்‌ தெற்கே ஐந்தாவது கல்லில்‌ சின்னச்‌ கோலிலான்‌ 
குளத்தில்‌ பிரிந்து தென்மேற்கே ஊற்றுமலை, வீராணம்‌ வந்து 
மேற்கே வீரகேரளன்புதூர்‌ சென்று தெற்கே அத்தியூற்று என்னும்‌ ' 
இடத்தில்‌ இருநெல்வேலி-தென்காசிப்‌ பெருஞ்‌ சாலையைச்‌ சேர்‌ 
றது. இதன்‌ ளை வீரகோளன்புதூரிலிருந்து வடக்கே சுரண்டை 
வழியாகச்‌ சேர்ந்தமரம்‌ சேர்கிறது. சேர்ந்தமரத்திலிருந்து ஒரு 
புதுச்‌ சாலை பாம்புக்‌ கோவிற்‌ சந்தை, முள்ளிக்‌ குளம்‌ வழி சங்கரன்‌ 
கோவிலை அடைகிறது. 


(5) திருநெல்வேலியிலிறாந்து ஒரு சாலை வடகிழக்காகச்‌ வலப்‌ 
பேரி, மணியாச்சி, பாண்டியாபுரம்‌, ஒட்டப்பிடாரம்‌ வழியே குறுக்குச்‌ 
சாலையை அடைந்து பின்‌ குளத்தூர்‌ வழி வைப்பாற்றையும்‌, குளத்‌ 
தூரிலிருந்து பிரிந்து வடக்கே விளாத்தி குளம்‌, நாகலாபுரம்‌ வழியாக 
அருப்புக்‌ கோட்டையையும்‌ சேர்கிறது.  தூத்துக்குடியிலிருந்து தரு 


10 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


சாலை வடக்கே குறுக்குச்‌ சாலை வந்து மேலும்‌ வடக்கே எப்போதும்‌ 
வென்றான்‌, எட்டையபுரம்‌, முத்துலாபுரம்‌ வழி அருப்புக்‌ கோட்டைக்குப்‌ 
போறது. 


(6) கயத்தாற்றிலிருந்து வடகழக்காகக்‌ கடம்பூர்‌ சென்று இழக்கே 
பசுவந்தனை வழியாக எப்போதும்‌ வென்றான்‌ சேர்கிறது ஒரு சாலை. 


(7) ஒரு சாலை இருநெல்வேலியிலிருந்து தெற்கு நோக்‌ இரெட்டி, 
யார்பட்டி. வழி மூலைக்சரைப்பட்டிக்கு வந்து முனஞ்சி பட்டி வழியாக 
மெய்ஞ்ஞானபுரம்‌ சேர்கிறது. நான்குநேரியிலிறாந்து ஒரு சாலை வட 
இழக்கே மூலைக்கரைப்பட்டி. வழியாகக்‌ கருங்குளம்‌ வருறைது, நான்கு 
நேரிமிலிருந்து மற்றொரு சாலை தென்ழெக்காக விசய நாராயணம்‌, 
சுலிசேசபுரம்‌, இசையன்‌ விசா வழியாக இடையன்குர யை அடைகிறது, 


(8) வள்ளியூரிலிருந்து ஒரு சாலை க்கே சமுகரங்கபுரம்‌ வழி 
சுவிசேசபுரம்‌ சென்று, வட கிழக்கே இட்ட மொழி வழியாகச்‌ சாத்தன்‌ 
குளம்‌ சென்று நாசரேத்தை அடைகிறது. மற்றொரு சாலை தென்‌ 


“கிழக்காக இராதாபுரம்‌ தாண்டி விசயாபதியைச்‌ சேர்றெது. 


ச 


(9) இருநெல்வேலியிலிருந்து இறக்கே ஓரு சாலை 


கிருட்டினா 
புரம்‌, செய்துங்கன்‌ நல்லூர்‌, கருங்குளம்‌, வைகுண்டம்‌ 


ஆழ்வார்‌ 
இருநகரி, குறும்பூர்‌, நல்லூர்‌ வந்து ஓரு இளை தென்‌ இழக்காகத்‌ 
திருச்செந்தூரைச்‌ சேர்கிறது ; மற்றொரு இளை கிழக்கே ஆறுமுகனேரி, 
காயற்பட்டினம்‌ சேர்கிறது. திருச்செந்தூரிலிருந்து தெற்கே ஒரு 
சாலே கூலசேகரன்பட்டினம்‌ சேர்ந்து வடமேற்காக உடன்குடியை 
அடைகறது. சீவைகுண்டத்திலிருந்து ஒரு சாலை வடகிழக்கே பேட்மா 
நகரம்‌ வந்து நேராக வடக்கே முடித்தானேந்தல்‌ வழி வாகைக்‌ 
குளம்‌ சேர்கிறது, இதன்‌ ஒரு கனை பேட்மா நகாத்திலிருந்து சவகளை, 
பெருங்குளம்‌, ஏறல்‌ சேர்றேது. 


4. மாவட்டப்‌ புதுச்சாலை கள்‌ 


ஆழ்வார்திருநகரியிலிருந்து ஒரு சாலை தெற்கே இருக்கூர்‌, நாச 
ரேத்து வந்து தென்௫ழக்காக மெய்ஞ்ஞானபுரத்தின்‌ வழி உடன்குடி 
யை அடைகிறது. உடன்குடியிலிருந்து ஒரு சாலை நேர்‌ வடக்கே: 
பரமன்‌ குறிச்சி சென்று வடகிழக்காகத்‌ இருச்செந்தூரைச்‌ சேர்கிறது. 
திருச்செந்தூரிலிருந்து வடக்காக ஒரு சாலை ஆற்றூர்‌, முக்காணி 
வழியே தூத்துக்குடியை. அடைறைது, ்‌ 


போக்குவரவு 11 


அண்மையிற்‌ போடப்பெற்ற புதுப்புதுச்‌ சாலைகள்‌ பலப்பல, அவை 
பற்பல சிற்றூர்களை தன்று சேர்க்கின்றன. முன்‌ காலத்தில்‌ மாட்டு 
வண்டிகள்‌, குதிரை வண்டிகள்‌, பின்‌ எட்டாள்‌ ஏறும்‌ உந்து 
(Motor) வண்டிகள்‌ முதலியன போக்குவரவுக்குப்‌ பயன்பட்டன. 
இப்போது பெரிய பெரிய உந்து வண்டிகள்‌ ஓடிப்‌ பெரும்பாலும்‌ 
பேரூர்களையும்‌, சிற்றூர்களையும்‌ ஒன்று சேர்க்கின்றன. ஆதலின்‌ 
திருநெல்வேலியிலிருந்து கோவிற்பட்டி, குற்றாலம்‌, தென்காசி, திருச்‌ 
செந்தூர்‌, கன்னியாகுமரி, நாகர்கோவில்‌, ஜூத்துக்குடி, உடன்குடி, 
சங்கரநயினார்‌ கோவில்‌ எங்கும்‌ மிக எளிதாகச்‌ சுருங்கிய செலவிலும்‌ 
விரைவிலும்‌ அடிக்கடி சென்று சேர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கறது. 
இருநெல்வேலி -' திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி-சென்னை, 
இருநெல்வேலி---மதுரை- கோயம்புத்தூருக்கும்‌ இறங்காமல்‌ நேராகச்‌ 
செல்லும்‌ விரைவு வண்டிகளும்‌ விரைந்து செல்கின்றன. 


௯ புகைவண்டிச்‌ சாலை 


புகைவண்டி 1876-ம்‌ ஆண்டு சனவரி மாதம்‌ 1ம்‌ தேதியில்‌” 
வடக்கே நள்ளி, கேரவிற்பட்டிமிலிருந்து மாணியரச்சி வழி 
க்கே தூத்துக்குடிக்கும்‌ தெற்கே இருதெலவேலிப்‌ பாலத்‌ 
' துக்கும்‌ ஓடத்‌ தொடங்கிற்று. இது 1992-ல்‌ சல்லிடைக்குறிச்சிக்கும்‌, 
1908 ல்‌ செங்கோட்டைக்கும்‌ சென்றது. 1924-ல்‌ திருதெல்வேலியி 
லிருந்து தஇருச்செந்தூருக்கும்‌, பின்‌ 1928-ல்‌ விருதுநகரிலிருந்து 
குறுக்கே இராசபாளையம்‌ சங்கரநமினார்கோவில்‌ வழியசகத்‌ 
தென்கரசிகும்‌ புகை வண்டி ஓடுவதாயிற்று. இந்த நீலையில்‌ 
புகைவண்டி செல்லக்‌ கங்கை காண்டானில்‌ அற்றாற்றின்மேல்‌ 
ஒரு பாலமும்‌, பின்‌ திருச்செந்தூர்‌ போகும்‌ வண்டிக்குத 
'இருநெல்வேலிக்குக்‌ இெக்ல்‌ ஒன்றும்‌ மேற்கே பாகும்‌ 
வண்டிக்குக்‌ கல்லூருக்கும்‌ சேரன்மாதேவிக்கும்‌ இடையில்‌ 
நன்றும்‌. சல்லிடைக்‌ குறிச்சிக்கும்‌ அம்பா சமுத்திரத்திற்கும்‌ 
இடையில்‌ ஒன்‌.றும்‌ ஆகத்‌ தண்போருநை மேல்‌ மூன்று 
பர ங்களும்‌ போடப்பெற்றுள்ளன. 


ஆகையால்‌ கோவிற்ப.::9, மணியாச்சி, தூத்துக்குடி ; கங்கை 
கொண்டான்‌, திருநெல்வேலி ; வைகுண்டம்‌, ஆழ்வார்‌ 
திருநகரி, திருச்செந்தூர்‌ ; கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம்‌, 
கடையம்‌, தென்காசி, செரட்கோட்டை ; கடயநல்லூர்‌, சம்சரதயினம்‌ 


12 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வாலாறு 


கோலில்‌,  கரிவலம்வந்தநல்லூர்‌ முதலிய முதன்மையான 
ஊர்கருதம்‌ இடையிடையே பல சிறு ஊர்களும்‌ புகை வண்டிச்‌ 
சாலையால்‌. இணைச்கப்பெற்றிருக்கன்றன, இலைகளுக்கு இடைமே 
நாடோறும்‌ நான்கு வண்டிகள்‌ போதும்‌ உருவதுமாக இருக்‌ 
இன்னை. இருவனந்தபுரம்‌ விரைவு வண்டி மாலை இரண்டு மணிக்குச்‌ 
செங்கோட்டையிலிருந்து புறப்பட்ட்த்‌ தென்காசி, கடயநல்லூர்‌, 
சங்கரநயினார்‌ கோலில்‌ வழியாகவும்‌, திருநெல்வேலி விரைவு வண்டி 
மாலே 89% மணிக்கும்‌, தூத்துக்குடி விரைவு வண்டி பகல்‌ 12 மணிக்‌ 
கும்‌ புறப்பட்டு, மணியாச்சி, கோவிற்பட்டி. வழியாகவும்‌ சென்னைக்குச்‌ 
சென்று மறுநாள்‌ காலையில்‌ முறையே 7, 81, 6] மணிக்கு எழும்பூர்‌ 
சேர்கின்றன. அங்கிருந்து இவை முறையே மாலை 8} 65 
9$ மணிக்குப்‌ புறப்பட்டு மறுநாள்‌ பகல்‌ செங்கோட்டைக்காப்‌ பிற்பகல்‌ 
1 மணிக்கும்‌, திருநெல்வேலிக்கு முற்பகல்‌ 11% மணிக்கும்‌, காத்துக்‌ 
குடிக்குப்‌ பிற்பகல்‌ 3 மணிக்கும்‌ வந்து சேர்ன்றன. 


௩, நெல்லை மாவட்டி வரலாறு 


தமிழ்‌ நாட்டின்‌ ஒரு பகுதியே நெல்லை மாவட்டம்‌; இது இந்‌ 
நாட்டின்‌ தென்கோடியில்‌ இருப்பது. இம்‌ மாவட்டத்தின்‌ வரலாறு 
முதன்‌ முதலாக டாக்டர்‌ கால்டுவெல்‌ என்பவரால்‌ எழுதி அவரால்‌ 
அச்சிடப்‌ பெற்றது. பின்‌ அதனைப்‌ பெருக்கிப்‌ பேட்டு என்பவர்‌ எழுதி 
னார்‌. பேட்டு எழுதிய வரலாறு திறாநெல்வேலி மாவட்ட வரலாறு 
(The  Tinnevelly District Gazetteer) என்ற பெயருடன்‌ 
அரசாங்கத்தாரால்‌ அச்சிடப்‌ பெற்றுள்ளது. 


தமிழ்‌ நாட்டின்‌ பண்டை வரலாறு “ இறையனார்‌ அகப்‌ 
பொருள்‌ உரை” என்ற பூலில்‌ கூறப்‌ பெற்றுள்ளது. அகத்‌ 
இயனாரிடம்‌ தொல்காப்பியனாருடன்‌ பமின்ற ஒரு சாலை மாணாக்க 
ராய பனம்பாரனார்‌ என்ற புலவர்‌ தொல்காப்பியத்துக்கு 
எழுதிய பாயிரத்தில்‌ அக்காலத்‌ தமிழகத்தின்‌ எல்லையைப்‌ . 
பின்வருமாறு கூறுகிறார்‌ :-- 

* வடவேங்‌ஃடம்‌ தென்குமரி ஆயிடைத்‌ 
தமிழ்கூறும்‌ நல்லுலகத்து.” ல்‌ 

வடக்கே வேங்கடமலையும்‌, தெற்கே குமரிக்கோடும்‌ தமிழ்நாட்டின்‌ 
எல்லை. வேங்கடமலை என்பது திருப்பதிமலை. குமரிக்கோடு என்பது 
அக்காலத்தில்‌ தென்கோடியிலிருந்த மலைச்சிகரம்‌. அதிலிருந்து 
தோன்றிய ஆறு குமரியாறு என்று பெயர்பெறும்‌. 

இறையனார்‌ அகப்பொருள்‌ உரையில்‌ தமிழ்‌ நாட்டின்‌ தென்‌ 
கோடியிலிருந்த ££ தென்மதுரைப்‌ ” பதியில்‌ பாண்டிய மன்னர்‌ 
தலைச்சங்கத்தை நிலைநாட்டிப்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுகள்‌ தமிழா 
ராய்நீதனார்‌ என்பதும்‌, ௦ 'தன்மதுரையைக்‌ கடல்‌ கொள்ளக்‌ கபாட 
புரத்தில்‌ இடைச்‌ சங்கத்தைக்‌ கூட்டினர்‌ என்பதும்‌, கபாட்புரத்‌ 
தையும்‌ கடல்கொள்ள அவர்கள்‌ இப்போதுள்ள மதுரையிற்‌ கடைச்‌ 
சங்கத்தைக்‌ கூட்டித்‌ தமிழாராய்ந்தனர்‌ என்பதும்‌ கூறப்‌ 
பெற்றுள்ளன. 

இப்போதுள்ள தமிழ்நா; பாண்டிநாடு, சோழநாடு, சேரநாடு 
வன ஏன்று பிரிவாக இருந்து வந்தது, இப்போது புதிதாக அமைந்‌ 


14 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


இவ்ள கன்னியா குமரி மாவட்டம்‌, திருநெல்வேலி, மதுரை, இராம 
நாதபுரம்‌ ஆகிய மாவட்டங்கள்‌ பாண்டியராலும்‌, இருச்சிராப்பள்ளி, 
தஞ்சாவூர்‌, தென்னார்க்காடு, வடார்க்காடு, சேலம்‌, செங்கற்பட்டு ஆமே 
மாவட்டங்கள்‌ சோழராலும்‌, இருவாங்கூர்‌, கொச்சி நாடுகள்‌, கோவை 
மாவட்டம்‌ ஆகிய பருதிகள்‌ சேரராலும்‌ அரசாளப்பட்டு வந்தன, 
பாண்டியருக்குத்‌ தலைநகரம்‌ மதுரை ; கொற்கை என்பது பெரிய 
துறைமுகம்‌ ; அதனை உடைமையால்‌ பாண்டியர்‌ ** கொற்கையாளி ” 
என்று புலவர்களாற்‌ போற்றப்‌ பெற்றனர்‌. சோழர்களுக்குத்‌ 
தலைநகர்‌. உறையூர்‌; காலிரிப்பூம்பட்டினம்‌ என்பது பெரிய 
துறைமுகம்‌. இத்துறைமுகத்தையும்‌ சோழர்‌ பலர்‌ தலைநகரமாகக்‌ 
கொண்டு ஆண்டிருந்தனர்‌ ; இப்பெருநகாமும்‌ கொற்சையும்‌, கடலாற்‌ 
கொள்ளப்பட்டு அழிந்தன. இப்போது காலிரி கடலோடு கலக்கம்‌ 
[இடத்தில்‌ காவலிரிப்பூம்பட்டினம்‌ என்ற . சிற்றூரும்‌, தண்‌ 
பொருநை கடலோடு கலக்கும்‌ இடத்தில்‌ கொற்கை என்ற 
சிற்றூரும்‌ அடையாளமாக இருக்கின்றன. சோருக்குத்‌ தலைநகமம்‌ 
வஞ்சிமாநகரம்‌. 


காவிரிப்பூம்‌ பட்டினத்தில்‌ நடந்த பண்டை வரலறு 
கயொவ்லன்‌ கண்ணியைப்‌ பற்றியது. அதனை ஒரு 
காலியமாகப்‌ பாடினார்‌ இளங்கோவடிகள்‌. இவர்‌ வஞ்சிமாநகரை 
அபசாண்டிருந்த சேரன்‌ செங்குட்டுவனுடைய உடன்பிறந்த 
தம்பியார்‌. தம்பிரான்‌ தோழராக சுந்தரமூர்த்தி நாயனார்‌ ரூச்‌ 
சிறந்த தோழரும்‌ அவருடன்‌ இருக்கைலைமாமலைக்கு எழுத்‌ 
தருளிச்‌ சென்று சிவபெருமானைப்‌ பாடிய பெரும்‌ புலவரும்‌: 
ஆகிய  சேரமான்பெருமான்‌... நாயனார்‌. சோறாட்டை ஆண்ட சேர 
மன்னர்‌. 


இருநெல்லேி மாடத்தில்‌ இருந்த கொற்கை ம ஈற்கமம்‌ 
மறைந்த பின்‌ மு௫சேகரன்பட்டினம்‌ பெரிய துறைமுகமாக [இருந 
இருக்கிறது. அதன்பின்‌ அண்மைக்‌ காத்தில்‌ தோன்றிய 


தூத்துக்குடி. பெரிய நுறையாகமாகி இன்றும்‌ வர்க்கப்பெற்று 
வருவது.  இருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார்‌ காலத்திலிருந்த 
கூன்பாஸ்டியராயெ நின்றசீர்‌ நெடுமாற நாயனாரும்‌, அவர்தம்‌ 
இருமனைவியாரும்‌ சேக்கிழார்‌. பெருமானால்‌ ** எங்கள்‌ தெய்வம்‌ ” 
என்று வாய்குளிரப்‌ புகழப்‌ பெற்றவரும்‌ ஆதிய மங்கையர்க்கரகி 
யாரும்‌ எழுந்தருளி வந்திருந்து சிலகாலம்‌ அரசாண்ட பெரு 


மையை உடையது . திருநெல்வேலி ) இல்‌ ஈர்‌ ர௫ர்தஜிலளள்‌ 
நெல்லையப்பர்‌ காந்திமதி இருக்கேனு 1 i ர 
இவர்சளாற்‌ செய்யப்பெற்று விளங்குவதபபிரடி 
புதிதாகக்‌ கட்டி அமைக்கப்பெற்ற தி௫்ிலிலே இற்சரீநகரி, 
லுள்ள தொண்டர்கள்‌ நயினார்‌ திருக்கோவில்‌. 


பேராசிரியர்‌ சுந்தரம்பிள்ளை ௫  * மனோன்மணீயம்‌ “ என்ற 
ஒப்பத்ற நாடக மூலை “ஆக்கினார்‌; அதில்‌ சிவக பாண்டியன்‌ 
மதுரையின்‌ நீங்கத்‌ திருநெல்வேலியைத்‌ தலைநகராக்கச்‌ சில 
காலம்‌ அரசாண்டு வந்தான்‌ என்று  கூறுதின்றார்‌. 


மதுரையிலேயிருந்து பல நூற்றாண்டுகள்‌ அரசாண்ட பாண்டி 
யர்களுடைய ஆட்சி, இ.பி. 1959-ல்‌ அற்றுப்‌ போயிற்று. அதண்‌ 
பின்‌ இ.பி. 1786 வரை நாயக்க மன்னர்கள்‌ பாண்டியநாட்டை 
ஆண்டு வந்தனர்‌. அவருள்‌ இருமலை நாயக்கர்‌ (இ.பி, 1623-- 
1659), மங்கம்மாள்‌ (இ.பி, 1689-1704) ஆதிய இருவரும்‌ மிகமிகச்‌ 
சிறப்பாக நீதிநெறி தவறாமல்‌ ஆண்டு வந்தனர்‌. இருமலை 
நாயக்கர்‌ மதுரையிலும்‌, சீவில்லிபுத்தாரிலும்‌ செய்துள்ள 
திருப்பணிகள்‌ இன்றும்‌ நின்று அவருடைய புகழைப்‌ பேசு 
இன்றன. ' மங்கம்மாள்‌ கன்னியாகுமரி முதல்‌ திரு இராமேச்சுரம்‌ 
வரை அமைத்த பெருஞ்சாலை இன்றும்‌ மங்கம்மாள்‌ சாலை 
எனப்‌ புகழப்‌ பெறுகின்றது. ' 


நாயக்க மன்னர்‌ காலத்தில்‌ திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ பலர்‌ 
இசை காவலர்களாக அமர்த்தப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ பாளையக்காரர்‌ 
கள்‌. அவர்கள்‌ பாளையத்தை, அதாவது ஆயுதம்‌ தாக்கிய படையை, 
உடைமையினால்‌ பாளையக்காரர்‌ எனப்பட்டனர்‌. அவர்கள்‌ ஓவ்‌ 
வொருவருக்கும்‌ அரசர்‌ ஒவ்வொரு பகுதி நாட்டைக்‌ கொடுத்து 
அதில்‌ வரிகளை வாங்கித்‌ தம்‌ செலவுக்கும்‌ படைச்‌ செலவுக்கும்‌ 
வைத்துக்கொள்ளும்படி. தக்க ஏற்பாடு செய்திறாந்தார்‌. அத்‌ 
குகைய பாளையப்பட்டுக்கள்‌ பின்‌ வருவன :--சொக்கன்பட்டி என்ற 
வடகரை, நெற்கட்டூஞ்‌ செவல்‌ என்ற ஆவுடையாள்புரம்‌, வீரகோளன்‌ 
புதூர்‌ என்ற ஊத்துமலை, சிவி, சேத்தூர்‌, சிங்கம்பட்டி, தலைவன்‌ 
கோட்டை, அளகாபுரி, ஊர்க்காடு, சுரண்டை, கடம்பூர்‌, மணியாச்சி, 
எட்டையபுரம்‌, இளவரசனேந்தல்‌, பாஞ்சாலன்குறிச்சி முதலியன. 


16 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


உலாந்தர்கள்‌ ( தச்சுக்காரர்‌] போர்ச்சக்‌£சியர்‌, பிரெஞ்சுக்காரர்‌, ஆங்கி 
லையர்‌ ஆய ஐரோப்பியர்கள்‌ இந்தியாவில்‌ வாணிகம்‌ செய்ய 
வந்தவர்கள்‌ ; நாளடைவி ) நாட்டின்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்றத்‌ 
தொடங்கினார்கள்‌... அவர்தீளுள்‌ ஆக்‌லேயரே வெற்றி கொண்டு இந்‌ 
தியா முழுமைக்கும்‌. ,அரசராமினர்‌. 1858-ல்‌ இழக்கிந்திய வணிகர்‌ 
கழப்கம்‌ இந்திய ஆட்சியை இய்லோரந்து அரசுக்கு மாற்றித்‌ தந்தது. 
அதுமுதல்‌ 'இங்லொந்து அரசரே இந்தியாவை ஆளத்‌ தொடங்கி 
னார்‌. நாடெங்கும்‌ அமைதி நிலவுவதாயிற்று ; கல்வி பரலியது. 
அதனால்‌ தம்முணர்ச்சி பெற்ற இந்தியர்‌ “ காங்கிரசு” என்ற சங்‌ 
கத்தை நிலைநாட்டி அதன்‌ வழியாக * இங்கிலந்து அரசர்‌ 
இந்தியாலின்‌ ஆட்சியை இந்தியரிடம்‌ ஓப்புவிப்பதுதான்‌ ஒழுங்கு ?” 
எனக்‌ சளர்ச்சி செய்வாராயின்‌. 


திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ இக்களர்ச்சிக்குத்‌ தலைமைதாலங்க 
நடத்தியவர்‌ கப்பலோட்டிய வீரரும்‌ பெரும்‌ புலவரும்‌ கவிஞரும்‌ 
ஆயை வ. ௨, சிதம்பரம்பிள்ளையாவார்‌. காந்தியடிகள்‌ வரி 
கொடாமை, மறியல்‌ ஆகிய அமைதிப்போரை நடத்தினார்‌. நன்றாகப்‌ 
படித்த உணர்ச்சி வீரர்கள்‌ சேனையிற்‌ சேர்ந்தார்கள்‌, அவர்கள்‌ 
செய்த வளர்ச்சிமின்‌ பயனாக இந்தியாவுக்கு முழு உரிமையைத்‌ தந்து 
ஆங்லேயர்கள்‌ லிலகக்‌ கொண்டதோடு இன்றும்‌ தம்‌ முழு ஆதரவும்‌ 
தந்துதவுஜன்றார்கள்‌. தமிழ்நாட்டுத்‌ தலைமையமைச்சர்‌ உயர்திரு 
கே. காமராசர்‌, கல்லி, நிதி, கோலில்‌ அமைச்சர்‌ உயர்திரு மீ, 
பக்தவத்சலம்‌ முதலிய அமைச்சர்கள்‌ தலைமையில்‌ தமிழ்நாடு முழு 
வதும்‌ அமைதி நிலவுவதோடு பல துறைகளிலும்‌ மிக்குயர்ந்க 
முன்னேற்றம்‌ தோன்றி வளர்ந்து திகழ்கின்றது. 


... இருக்கோவில்கள்‌ 


நெல்லை மாவட்ட அமைப்பும்‌, போக்கு வரவும்‌, மாவட்ட வர்‌ 
லாறும்‌ சுருக்கமாக ஆராய்ந்து குறிப்பிடப்‌ பெற்றன. இப்போது 
நெல்லை மாவட்டத்‌ இருக்கோவில்களை ஆராய்வோம்‌. 
இருக்கோவில்கள்‌ என்பன ஆண்டவன்‌ எழுந்தறாளியிருக்கும்‌ 
இடங்கள்‌, கோ--தலைவன்‌, ஆண்டவன்‌, இல்‌-இடம்‌ ; அவன்‌ எங்கும்‌ 
நிறைந்த பரம்பொருள்‌ ; அவன்‌ இல்லாத இடமே இல்லை; அவன்‌ 
நம்முடைய உயிரிலும்‌ கலந்திருக்கீறான்‌ ; உடலிலும்‌ கலந்திருக்‌ 
இறான்‌. வெட்டை வெளிகளிலும்‌ அவன்‌ இருக்கிறான்‌. அதனால்‌ 
அவன்‌ இறைவன்‌ . எனப்படுகிறான்‌. இறுப்பவன்‌ இறை ; 
இறுத்தல்‌--எங்கும்‌ தங்மிருத்தல்‌. அவன்‌ கடவுள்‌ எனப்‌ பெறு 
தறான்‌ ; அவன்‌ மனம்‌, மொழி, மெய்களைக்‌ கடந்து நிற்பவன்‌ ; 
மனத்தால்‌ அவன்‌ இத்தன்மையன்‌ என்று எண்ணுதல்‌ எவர்க்கும்‌ 
முடியாது ; வாயாற்‌ சொல்லுதலும்‌ முடியாது; உடம்பால்‌ உணர்‌ 
தலும்‌ இயலாது. திருநாவுக்கரசர்‌ வினாவிடைத்‌ திருத்தாண்டகத்தில்‌ 
பின்வருமாறு பாடூ£றார்‌ : 
“ மைப்படிந்த கண்ணாளும்‌ தானும்‌ கச்சிமயானத்தான்‌ 
வார்‌ சடையான்‌ என்னின்‌ அல்லால்‌ 
ஒப்புடையன்‌ அல்லன்‌ ஒருவன்‌ அல்லன்‌ 
ஒர்‌ ஊரன்‌ அல்லன்‌ உவமன்‌ இல்லி 
அப்படியும்‌ அந்நிறமும்‌ அவ்வண்ணமும்‌ 
அவன்‌ அருளே கண்ணாகக்‌ காணின்‌ அல்லால்‌ 
இப்படியன்‌ இந்நிறத்தன்‌ இவ்வண்ணத்தன்‌ 
இவன்‌ இறைவன்‌ என்று எழுதிக்‌ காட்டொணாதே.” 


“மை இட்டிய திருக்கண்களையுடைய உலகத்‌ தாயாரும்‌ தானும்‌ 
ஆகத்‌ இருக்கச்சி மயானத்தில்‌ எழுந்தருளி யிருக்ன்றான்‌, நீண்ட 
சடைகளை உடையவன்‌ என்று மட்டும்‌ நம்மாற்‌ சொல்லுதல்‌ , முடி 
றது. அவனோ ஒப்பற்றவன்‌, ஒருவன்‌ அல்லன்‌, யார்‌ யார்‌ எப்‌ 
பெயர்‌ இட்டு அழைத்தாலும்‌ எவ்வுருவில்‌ வணங்கனாலும்‌ அவ்வவ்‌ 
வுருவில்‌ வணங்கும்‌ அடியார்கள்‌ முன்தோன்றி அருளும்‌ பல்வேறு 
திருமேனியை உடையவன்‌. 

தெய 


18 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


* யாதொரு தெய்வம்‌ கொண்டீர்‌ அத்தெய்வம்‌ ஆடி ஆங்கே 
மாதொரு பாகனார்‌ தாம்‌ வருவர்‌ £ 


என்றார்‌ அருணந்திசிவாசாரியார்‌ சிவஞான சித்தியாரில்‌. ஓர்‌ 
ஊரிலே மட்டும்‌ இருப்பவன்‌ அல்லன்‌ $ இருநெல்வேலியில்‌ நெல்லை 
யப்பனாக வடிவம்மையுடன்‌ விளங்கு?ன்றான்‌ ; மதுரையில்‌ மீனாட்சி 
சுந்தரனாகத்‌ திருவருள்‌ புரின்றான்‌. அவனுக்கு உவமை சொல்லு 
தல்‌ முடியாது. அந்தந்தத்‌ தன்மையும்‌, அந்தந்த நிறமும்‌, அந்தந்த 
அழகும்‌ அவனுடைய திருவருளே நம்‌ கண்ணாகக்‌ சொண்டு அவனைப்‌ 
பார்த்தால்‌ தோன்றியருளுவான்‌ ; அப்படி யல்லாமல்‌ ஊனக்‌ கண்‌ 
ணால்‌ கண்டு அவன்‌ இப்படியன்‌, இந்நிறத்தன்‌, இவ்வண்ணத்தன்‌, 
இதோ பாருங்கள்‌ இவன்தான்‌ இறைவன்‌ என்று படத்தில்‌ ௮வன்‌ 
உருவத்தை எழுதிக்‌ காட்டுதல்‌ யாருக்கும்‌ இயலாது,” 


அவனுடைய திருவருளே கண்ணாகக்‌ கொண்டு கண்டு அவன்‌ 
இருவருள்‌ உருவம்‌ இப்படிப்பட்டது என்று கூறியருனிய ஒப்பற்ற 
- அடியார்கள்‌ அமைத்துத்தந்த திருவுருவங்களைப்‌ புனிதமான இடங்‌ 
களில்‌ தங்கள்‌ தங்கள்‌ ஊரில்‌ வைத்துக்‌ கொண்டு மக்கள்‌ வழிபடுவா 
ராயினர்‌. அவ்லிடங்கள்தாம்‌ திருக்கோவில்கள்‌, இம்மண்ணுலூ 
அள்ள மக்கள்‌ அனைவரும்‌ தாம்தாம்‌ வாழும்‌ பேரூர்களிலும்‌ 
சிற்றூர்களிலும்‌ இருக்கோவில்களை அமைத்துக்‌ கொண்டு கூடிக்கூடி 
வழிபட்டு வருன்றனர்‌. “ கோவில்‌ இல்லா ஊரில்‌ குடியிருக்க 
வேண்டாம்‌ ” என்பது தமிழ்‌ மக்கள்‌ கொண்ட முடிவு. “ இருக்‌ 
கோவில்‌ இல்லாத திருஇல்‌ ஊரும்‌” என்றார்‌ திருநாவுக்கரசப்‌ 
பெருமானும்‌. திரு-அழகு, ஆக்கம்‌. 


திருக்கோவில்கள்‌ மக்கள்‌ அனைவருக்கும்‌ பொதுச்‌ சொத்து. 
“ கோவில்‌ வாழக்‌ குடிவாழும்‌ ” என்பது தமிழ்‌ மக்கள்‌ முதுமொழி, 
இருக்கோவில்களில்‌ ஆகமப்படி நடைபெற வேண்டிய பூசனைகள்‌ 
தவறுதல்‌ கூடாது ; தவறினால்‌ உல௰ல்‌ பல அவகேடுகள்‌ விளையும்‌ 
என்பது பட்டறிவு; அதாவது அனுபவத்திற்‌ கண்ட உண்மை, 


“ ஆற்றரு நோய்மிக்கு அவனி மழையின்றிப்‌ 
போழ்றரு மன்னரும்‌ போர்வலி குன்றுவர்‌ 
கூற்றுதைத்தான்‌ திருக்‌ கோவில்களானவை 
சாற்றிய பூசைகள்‌ தப்பிடில்‌ தானே.” 


திருக்கோவில்கள்‌ 19 


“ முன்னவனார்‌ கோவில்‌ பூசைகள்‌ முட்டிடில்‌ 

மன்னர்க்குத்‌ இங்குள வாரி வளம்‌ குன்றும்‌ 

கன்னம்‌ களவு மிகுந்திடும்‌ காசினிக்கு, 

என்‌ அருள்‌ நந்தி எடுத்துரைத்தானே..” 

திருமூலர்‌ திருமந்திரம்‌. 
திறாக்கோவில்‌:ளில்‌ பூசனை தவறாது நடைபெறுவதற்காக 

மன்னரும்‌, செல்வரும்‌ பெருநிலங்களை நன்கொடையாகக்‌ கொடுத்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆதலின்‌ பூசனை முறைப்படி நடைபெறும்படி கண்‌ 
காணிக்கும்‌ பொறுப்பும்‌ உரிமையும்‌ அரசுக்கும்‌ மக்கள்‌ அனை 
வருக்கும்‌ உண்டு. தென்காசித்‌ திருக்கோவிலைக்‌ கட்டிக்‌ குடிகள்‌ 
கும்பிட்டு உய்யுமாறு வைத்த பராக்கிரம பாண்டிய மன்னர்‌ பின்‌ 
வரும்‌ பாடலை அத்திருக்கோவிலின்‌ கோபுர த்தில்‌ வடக்குச்சுவரில்‌ 
எழுதி வைத்திருக்கிறார்‌ :-- 

“ ராயினும்‌ இந்தத்‌ தென்காசி மேவும்‌ பொன்னாலயத்து 
வாராததோர்‌ குற்றம்‌ வந்தால்‌ அப்போது அங்கு வந்ததனை 
நேராக வேதழித்துப்‌ புரப்பார்களை நீதியுடன்‌ 
பாரார்‌ அறியப்‌ பணிந்தேன்‌ பராக்கிரம பாண்டியனே.” 


கல்லைப்போன்ற உள்ளத்தையும்‌ கரைக்கும்‌ அருமைப்பாடல்‌ இது. 
ஆதலின்‌ மக்கள்‌ அனைவரும்‌ தருக்கோவில்களிற்‌ சென்று 
நாடோறும்‌ தவறாது வழிபடுதல்‌ வேண்டும்‌ ; அங்கு குற்றம்‌ 
ஒன்றும்‌ நேராது பாதுகாத்தல்‌ வேண்டும்‌ ; திருக்‌ கோவில்களைத்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ உயிரும்‌ உடலும்‌ போலப்‌ பேணி வருதல்‌ ஒவ்வொரு 
வருக்கும்‌ உற்ற உரிமையும்‌ கடமையும்‌ ஆகும்‌. 

நம்‌ தமிழ்‌ நாட்டிலுள்ள நம்முடைய திருக்கோவில்களை ஆறு 
வகையாகப்‌ பிரித்தக்கொள்வோம்‌, அவையாவன :-- 

(1) பிள்ளையார்‌ கோலில்கள்‌, (8) சிவன்‌ கோலில்கள்‌, 

(3) கூத்தர்‌ கோவில்கள்‌, (4) பெருமான்‌ கோவில்கள்‌, (5) திரு 
முருகன்‌ திருக்கோவில்கள்‌, (6) பிறகோவில்கள்‌. 

பிற கோவில்கள்‌ என்ற தலைப்பில்‌ சாத்தனார்‌ கோவில்கள்‌, 
அம்மன்‌ கோலில்கள்‌, அடியார்‌ கோவில்கள்‌, பிற சில்லறைக்‌ 
கோவில்கள்‌ அமையும்‌. அகத்தியனார்‌, இருஞானசம்பந்தமூர்த்தி 
நாயனார்‌; குமரகுருபரர்‌, சிவஞான முனிவரர்‌ என்பவர்‌ திருக்‌ 
கோலில்‌ பெற்ற அடியார்‌. 

நெ.மர.- 3௭ 


20 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


நமது ஆராய்ச்சிமின்‌ மூன்‌ நிற்கும்‌ கோலில்கள்‌ பெரும்பாலும்‌ 
நீர்வளமுள்ள இடங்களிலேயே குவிந்திருக்கின்றன. தண்பொருநை 
யாற்றின்‌ இரு கரைகளிலும்‌, அதன்‌ துணையாறுகளின்‌ கரைகளிலு 
மாகப்‌ பெரிய பெரிய கோவில்களை நாம்‌ காணலாம்‌. சில கோவில்‌ 
களைத்‌ தவிர ஏனைய பிற ஆற்றங்கரைகளிலும்‌, மலையடிவாரத்திலுள்ள 
சிறு ஆறுகளின்‌ கரைகளிலும்‌ அமைந்துள்ளன. 


நெல்லைமாவட்டத்தில்‌ இன்று அறநிலைய  ஆட்சித்துறையினர்‌ 
கணக்கில்‌ வந்துள்ள திருக்கோவில்கள்‌ அறு நூற்றுப்பதின்‌ மூன்று. 
அவற்றுள்‌ அம்பாசமுத்திரம்‌ வட்டத்தில்‌ 187 கோவில்களும்‌, இரு 
நெல்வேலி வட்டத்தில்‌ 1456-ம்‌, வைகுண்ட வட்டத்தில்‌ 97-ம்‌, 
திருச்செந்தூர்‌ வட்டத்தில்‌ 48-ம்‌, நான்குநேரி வட்டத்தில்‌ 45-ம்‌, 
தென்காசி வட்டத்தில்‌ 65-ம்‌, சங்கரநமினார்கோலில்‌ வட்டத்தில்‌ 
86-ம்‌, கோலிற்பட்டி வட்டத்தில்‌ 40-ம்‌ ஆக மொத்தம்‌ 018 கோவில்‌ 
கள்‌. 

இவற்றுள்‌ 87 பிள்ளையார்‌ கோவில்கள்‌ ; 196 சிவன்‌ கோவில்‌ 
கள்‌ ; 199 பெருமாள்‌ கோவில்கள்‌ ; 31 திருமுருகன்‌ கோகில்கள்‌ ; 
140 பிற தெய்வங்களின்‌ திருக்கோவில்கள்‌ ; ஆக மொத்தம்‌ 
613 கோவில்கள்‌. பிற கோலில்கள்‌ என்ற தலைப்பில்‌ அம்மன்‌ 
கோவில்கள்‌ 91, சாத்தன்‌ கோவில்கள்‌ 88, மாடன்‌ கோவில்கள்‌ 4, 
நாராயணசாமி கோவில்கள்‌ 8, அகத்தியர்‌ கோவில்கள்‌ 8, கருப்பன்‌ 
கோவில்‌ 1. ஆகமொத்தம்‌ 140 கோலில்கள்‌, 

இவற்றுள்‌ ஆண்டொன்றுக்கு ரூபா மூவாமிரத்தின்‌ மேல்‌ 
வருவாய்‌ வருவன 103 ; ஓராமிரத்தின்‌ மேல்‌ மூவாயிரம்‌ வரை 
வரவுடையன 156 ; வரயிரதல்கும்‌ குறைவாய்‌ வருமை ட்யன்‌ 
எனையமுந்தூற்றைம்பத்து நான்கும்‌. 


முதற்கண்‌ பிள்ளையார்‌ திருக்கோலில்களை ஆராய்வோம்‌. 


க. பிள்ளையார்‌ திருக்கோவில்கள்‌ 


யானைமுகக்‌ கடவுள்தான்‌ பிள்ளையார்‌. பிள்ளையாருக்கு உர்‌ 
பெயர்கள்‌ கணபதி, விக்கனேசுவார்‌, விநாயகர்‌ முதலியன. சிவ 
பெருமானுடைய பிள்ளை ஆதலினால்‌ இவர்‌ பிள்ளையார்‌ எனவும்‌, 
சிவகணங்களுக்குத்‌ தலைவர்‌ (கணம்‌- கூட்டம்‌ ; பதி தலைவர்‌) ஆன 
தால்‌ கணபதி என்றும்‌, விக்னெங்கள்‌ அதாவது இடையூறுகள்‌ 
வராமல்‌ காக்கும்‌ கடவுள்‌ (ஈசுவரர்‌) ஆனதால்‌ விக்சனேசுவரர்‌ 
என்றும்‌, யாவர்க்கும்‌ சிறந்த தலைவர்‌ (லி-சிறந்த ; நாயகர்‌-- தலைவர்‌) 
ஆனதால்‌ விநாயகர்‌ என்றும்‌ பல பெயர்களைப்‌ பெற்றார்‌. 


பிள்ளையார்‌ என்ற பெயர்‌ யானைமுகக்‌ கடவுளாகிய இவருக்கும்‌, 
திருமுருகனுக்கும்‌ வழங்கப்பெற்று வருறேது. இவர்‌ சிவனாருக்கு 
மூத்த இருப்பிள்ளையாரென்றும்‌, இவருக்குப்‌ பின்‌ தோன்றிய 
தம்பியாகிய திருமுருகன்‌ இளைய திறாப்பிள்ளையாரென்றும்‌ அழைக்கப்‌ 
பெறுவர்‌. ஆனால்‌ ஆராய்ச்சி அறிஞர்‌, “ மூத்த பிள்ளையார்‌ வழி 
பாடு திருஞானசம்பந்தர்‌ காலத்தில்‌ சிறுத்தொண்ட நாயனார்‌ 
வாதாபி என்ற வட நாட்டுப்‌ பெரு நகரை அழித்த பின்னரே தமிழ்‌ 
நாட்டுக்கு வந்தது, அதற்குமுன்‌ பிள்ளையார்‌ என்ற வழக்குச்‌ 
சங்க நூல்களில்‌ இரு முருகப்‌ பெருமானையே குறிப்பதாக உள்ளது ” 
என்று கூறுறொர்கள்‌. அவர்கள்‌ கூற்றுப்‌ பின்வருவது :-- 


“ இரு முருகாற்றுப்‌ படையின்‌ உரையாசிரியர்‌ உரையிலும்‌, கவிப்‌ 
பெருமாள்‌ முதலியோர்‌ உரையிலும்‌ பல இடங்களில்‌ முருகன்‌ 
“ பிள்ளையார்‌ ”” என அழைக்கப்படுறாோன்‌. : * பிள்ளையார்‌ அயனைச்‌ 
சபித்த பின்‌' என 1068-ம்‌ அடி உரைக்‌ குறிப்பிலும்‌, * பிள்ளையார்‌ 
சபித்தலாலே, எனவும்‌ * பிள்ளையார்‌ அசுரரை அழித்து, எனவும்‌ 163 
165-ம்‌ அடி உரைக்‌ குறிப்பிலும்‌, * சித்தன்‌ என்பது பிள்ளையாருக்குத்‌ 
திருநாமம்‌ ? என 176-ம்‌ அடி உரைக்‌ குறிப்பிலும்‌, * பிள்ளையார்‌ 
வேலை ” என 992-ம்‌ அடி உரைக்‌ குறிப்பிலும்‌, * பிள்ளையார்‌ கோவில்‌ 
என்று மாம்‌? என 3898-ம்‌ அடி உரைக்‌ குறிப்பிலும்‌, * பிள்ளையார்‌ 
வரும்‌ படி * என 44-ம்‌ அடி உரையிலும்‌ * பிள்ளையார்‌ வேலை 
எனவும்‌ £ பிள்ளையாரால்‌ வந்ததென--” மதுரைக்காஞ்சி 11-ம்‌ அடி 
உரைக்‌ குறிப்பிலும்‌ உச்சிமேற்‌ புலவர்கொள்‌ நச்சினார்கினியர்‌ முரு 


22 நெல்லைமாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


கனைப்‌ பிள்ளையார்‌ எனச்‌ சுட்டூகரர்‌. இக்காலத்தில்‌ பிள்ளையார்‌, 
கணபதி, லிநாயகர்‌ என்ற பெயர்கள்‌ யானைமுகக்‌ கடவுளுக்கு 
உரியன. எனவே இவ்வாசிரியர்கள்‌ காலத்துக்குப்‌ பிறகே தமிழ்‌ 
நாட்டில்‌ விநாயகர்‌ வழிபாடு பரலியிருத்தல்‌ வேண்டும்‌. ஆற்றங்‌ 
கரை, குளத்தங்கரையிலும்‌, சந்திகளிலும்‌ முருக வழிபாடு இருந்‌ 
தது. இதற்குச்‌ சான்று திருமுருகாற்றுப்படை அடிகள்‌ : 222-226 


வேலன்‌ தைஇய வெறி அயர்‌ களனும்‌ 

காடும்‌ காவும்‌ கவின்‌ பெறு துருத்தியும்‌ 

யாறும்‌ குளனும்‌ வேறுபல்‌ வைப்பும்‌ 
சதுக்கமும்‌ சந்தியும்‌ புதுப்பூங்‌ கடம்பும்‌ 
மன்றமும்‌ பொதியிலும்‌ கந்துடை நிலையினும்‌, 


“ ஆற்றங்கரை குளக்கரையிலும்‌, சந்திகளிலும்‌ முருக வழி 
பாட்டுக்கு மாறாக விநாயகர்‌ வழிபாடு நிலவியது, பிள்ளையார்‌ 
என்ற பெயரும்‌ யானைமுகக்‌ கடவுளாகிய அவருக்கு உரியதாயிற்‌ று. 
யானைமிசைக்‌ கடவுளாகிய முருகன்‌ இளைய பிள்ளையார்‌ ஆனார்‌, ” 
இக்கூற்று எவ்வளவு பொருந்தும்‌ என்பதனை ஆராய்வோம்‌, 


இளைய பிள்ளையாராகிய இரு முருகனைக்‌ குறிக்கும்‌ இடங்களில்‌ 
உரையாசிரியர்‌ * பிள்ளையார்‌ ? என்று மட்டும்‌ கூறியதே பொருந்தும்‌, 
ஒவ்வோரிடத்தும்‌ ! இளைய பிள்ளையார்‌ £ என்று குறித்தால்‌ அது 
மிகையேயாம்‌. தமிழ்‌ நாட்டில்‌ மூத்த பிள்ளையார்‌ வழிபாடு பன்‌ 
னெடுங்‌ காலத்துக்கு முன்னரே பரவியிருந்தது. இவர்‌ தாம்‌ 
மூத்த பிள்ளையார்‌ ஆதலினால்‌ இவரைப்‌ பிள்ளையார்‌ என்று குறித்‌ 
தலே அமையும்‌. இவரையும்‌, திரு முருகனையும்‌ குறிக்கும்‌ இடங்‌ 
களில்‌ மட்டும்‌] இருமுருகனை * இளைய பிள்ளையார்‌ ' என்று குதித்தல்‌ 
இன்றியமையாதது. ஆதலின்‌ இவ்வாறு பொருத்தமில்லாத கார 
ணத்தைக்கொண்டு பிள்ளையார்‌ வழிபாடு தமிழ்‌ நாட்டுக்குப்‌ பிற்‌ 
காலத்தில்‌ தான்‌ வந்தது என்று முடிவு கட்டுவது சரியாகாது, வே Hi 
சிலர்‌ பின்வரும்‌ காரணம்‌ கூறுவர்‌ 


“ வாதாபி என்ற நகரத்தைப்‌ பரஞ்சோதியார்‌ என்ற த றுத்‌ 
தொண்ட நாயனார்‌ வென்று அழித்தார்‌. அவர்‌ தாம்‌ கணபதி வழி 
மாட்டை வாதாபியிலிருந்து தமிழ்‌ நாட்டிற்குக்‌ கொண்டு வந்தார்‌, ”' 
இதனைவராய்வோம்‌, 


பிள்ளையார்‌ திருக்கோவில்கள்‌ 23 


வாதாபி என்பது வட நாட்டுத்‌ தொன்னகரம்‌ ; இது பம்பாய்‌ 
மாகாணத்தில்‌ பெல்காம்‌ என்ற மாவட்டத்தில்‌ இருக்கறது. இது 
சாளுக்யே அரசன்‌ புலிகேசிமினுடைய தலைநகரம்‌. மகேந்திர 
வர்மன்‌ மகனாயே நரசிம்மவர்மன்‌ என்னும்‌ பல்லவ அரசனுக்குச்‌ 
சேனைத்தலைவராய்‌ இருந்தார்‌ பரஞ்சோதியார்‌. அவர்‌ ஒரு பெரும்‌ 
படைகொண்டு சென்று வாதாபி நகரத்தைக்‌ இ.பி. 642-ல்‌ அழித்தார்‌. 
(இது கல்‌ வெட்டாற்‌ கண்ட முடிவு.) வாதாபிமின்‌ கிதைந்த 
பகுதிகள்‌ இன்றும்‌ உள்ளன. வாதாபியிலிருந்த கணபதி கோவில்‌ 
மிகவும்‌ புகழ்‌ பெற்றது. “ வாதாபி கணபதி ” என்று இசைப்‌ 
புலவர்‌ இன்றும்‌ இசையரங்குத்‌ தொடக்கத்தில்‌ கடவுள்‌ வாழ்தீதாகப்‌ 
பாடுறோர்கள்‌. போருக்குப்‌ போய்‌ வாதாபி ஊரை அழித்த பரஞ்‌ 
சோதிப்‌ பெரியாருக்கும்‌ இந்தப்‌ பிள்ளையாருக்கும்‌ என்ன தொடர்பு ₹ 
பரஞ்சோதியாருடைய ஊர்‌ செங்காட்டங்குடி என்பது. அங்கே 
உள்ள திருக்கோவிலின்‌ பெயர்‌ * கணபதீச்சரம்‌ * என்பது, கணபதி 
என்ற மூத்த திருப்பிள்ளையார்‌ இந்த இடத்தில்‌ சிவபெருமானை 
நிலைபெறுத்தி வணஙக்களார்‌. கணபதியினால்‌ பூசிக்கப்பெற்ற சிவ 
பெருமான்‌ “கணபதி ஈசுவரர்‌” எனப்‌ பெயர்‌ பெற்றார்‌ ; அக்‌ கோவில்‌ 
கணபதீச்சரம்‌ என்று அழைக்கப்‌ பெறுவ தாயிற்று. இந்த உண்மையை 
அறியாதார்‌ “ கணபதச்சரமென்பது கணபதி கோவில்‌, அந்தக்‌ 
கணபதியைப்‌ பரஞ்சோதியார்‌ என்ற சிறுத்தொண்ட நாயனார்‌ வாதாபி 
யிலிருந்து கொண்டுவந்து தம்முடைய ஊரில்‌ ஒரு கோவிலைக்‌ கட்டி 
அதில்‌ நிலை பெறுத்தினார்‌ ”' என்று தவறாகக்‌ கூறி மலைவாராயினர்‌. 
கணபதச்சர வரலாற்றைப்‌ பற்றிக்‌ கந்தபுராணம்‌ கூறுகின்றது. 
கந்தபுராணம்‌-கயமுகன்‌ உற்பத்திப்‌ படலத்தில்‌ 
“ ஏடலிழ்‌ அலங்கல்‌ திண்‌ டோள்‌ இபமுகத்து அவுணன்‌ மார்பில்‌ 
நீடிய குருதிச்‌ செந்நீர்‌ நீத்தமாய்‌ ஒழுகும்‌ வேலைப்‌ 
பாடுற வரும்‌ கான்றன்னில்‌ பரத்தலின்‌ அதுவேசெய்ய 
காடு எனப்பெயர்‌ பெற்று இன்றும்‌ காண்தக இருந்தது அம்மா,” 
(இபம்‌௪ யானை) செய்யுள்‌---260 
ஈ மீண்டு செங்‌ காட்டில்‌ ஒர்சார்‌ மேவி மெய்ஞ்ஞானத்‌ தும்பர்‌ 
தாண்டவம்‌ புரியும்‌ தாதை தன்னுருத்‌ தாபித்து எத்திப்‌ 
பூண்ட பேரன்பிற்‌ பூசை புரிந்தனன்‌ புவியுளோர்க்குக்‌ 
காண்டகும்‌ அனைய தானம்‌ கணபதீச்சரமது என்பர்‌. ” 
(செய்யுள்‌-264), 


24 நெல்லைமரவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


“ கயமுகாசரனை (கயம்‌--யானை) விநாயகமூர்த்தி£கொன்றபோது 
அவனுடைய மார்பிலிருந்து இரத்த வெள்ளம்‌ பெரு ஒரு காட்டில்‌ 
பரந்தது. அதனால்‌ அது செய்யகாடூ--செங்காடு எனப்‌ பெயர்‌ பெற்‌ 
றது. அந்தச்‌ செங்காட்டில்‌ உண்டான குடி செங்காட்டங்குடி 
யாயிற்று. அங்கே கபைதிப்‌ பெருமான்‌ இரும்பச்‌ சென்று தம்முடைய 
தந்தையாராகிய தாண்டவ மூர்த்தியை நிலை பெறச்‌ செய்து எத்திப்‌ 
பேரன்போடு பூசை புரிந்து கயமுகனைக்‌ கொன்ற பாவம்‌ இர்த்தனர்‌. 
அதனால்‌ அது கணபதீச்சரம்‌ என்று பெயர்‌ பெற்றது.” 


பெரிய புராணமும்‌ சிறுத்தொண்டநாயனார்‌ புராணத்தில்‌ 
நாயனார்‌ தாம்‌ செங்காட்டங்குடி வந்து கணபதச்சரத்தில்‌ வழிபாடு 
செய்தார்‌ என்று மட்டும்‌ கூ அறெது- 


6 


மன்னவனை விடை கொண்டு தம்பதிமில்‌ வந்தடைந்து 
பன்னு புகழ்ப்‌ பரஞ்சோதியார்‌ தாழும்‌ பனிமதிவாழ்‌ 
சென்னியரைக்‌ கணபடூச்சரத்து இறைஞ்சித்‌ இருத்தொண்டு . 
முன்னைநிலை மையின்வழுவா முறைஅன்பிற்‌ செய்ன்றார்‌.” 
(செய்யுள்‌-11). 
திருஞான சம்பந்தப்‌ பெருமான்‌ செங்காட்டங்குடியில்‌ எழுந்‌ 
தருளியிருக்கும்‌ கணபதீச்‌ சாத்தான்‌ திருவடி தொழுது இரண்டு 
இருப்பதிகங்கள்‌ பாடியிருக்கிறார்‌. அவைகளில்‌ சிறுத்தொண்டரைப்‌ 
புகழ்ந்து, புகழ்ந்து பாடியிருக்கிறார்‌ சம்பந்தர்‌. தேவாரத்திலோ, 
பெரிய புராணத்திலோ சிறுத்தொண்டர்‌ கணபதியைக்‌ கொண்டு 
வந்தமை கூறப்‌ பெறவில்லை. அவர்‌ வாதாபியிலிருந்து கணபதி 
யைக்‌ கொண்டு வந்து திருச்செங்காட்டங்குடியில்‌ ஒரு கோயில்‌ கட்டி 
எழுந்தருளச்‌ செய்திருக்கிறார்‌ என்று சிலர்‌ சொல்வது ஒரு வேளை 
உண்மையேயாயினும்‌ அது கணபதியாய மூத்த பிள்ளையார்‌ வழி 
பாடு அதற்கு எத்தனை எத்தனையோ காலத்தின்‌ மூன்னரே தமிழ்‌ 
நாட்டில்‌ இருந்தது என்று கூறும்‌ உண்மை வரலாற்றுக்கு எந்த 
விதமான தடையும்‌ ஆகாது. 
சந்தி, நடுத்தெரு; குளம்‌, ஆறு, எரி, காடு, கரைகளிலும்‌ பிள்ளை 
யார்‌ கோயில்‌ காணப்பெறுறெது. சிவன்‌ கோலில்களிலெல்லாம்‌ 
ஒவ்வொரு கோவிலிலும்‌ பலப்பல இடங்களில்‌ பிள்ளையார்‌ இருக்றொர்‌, 
அம்மை கோலில்களிலும்‌, முருகன்‌ கோலில்களிலும்‌ பிள்ளையார்‌ 
இருக்கிறார்‌, ஐயனார்‌, மாடன்‌, இருளன்‌, கருப்பசாமி முதலிய 
தெய்வங்களுக்கு அமைந்துள்ள சிறு சிறு கோலில்களிலும்‌ பிள்ளை 


பிள்ளையார்‌ இருக்கோலில்கள்‌ 25 


யார்‌ இருக்கிறார்‌. இவர்‌ இல்லாத இடமே இல்லை. இவருக்கு 
முதலிற்‌ பூசனை நடந்த பின்புதான்‌ சிவபெருமான்‌ முதலிய தெய்‌ 
வங்களுக்கெல்லாம்‌ பூசனை தொடங்கப்பெறுறெது. திருமணச்‌ சடங்‌ 
குகள்‌, என்‌ பிணச்‌ சடங்குகள்கூடப்‌ பிள்ளையாரை வழிபட்ட பின்பு 
தான்‌ தொடங்கப்படுன்றன. கல்லிலும்‌, பொன்னிலும்‌ இவர்‌ 
இருவரு அமைக்கப்பெறுிறது. திருமணச்‌ சடங்குகளில்‌ மா, 
மஞ்சளினாலும்‌, மற்றைய சடங்குகளில்‌ சாணிமினாலும்‌ இவர்‌ 
இருவுருவம்‌ பிடித்து வைக்கப்படுகிறது. அவ்வுருக்கள்‌ சிவலிங்கம்‌ 
போன்றே இருக்கும்‌. இதனால்‌ யானை முகவனும்‌ சிவபெருமானும்‌ 
வேறல்லர்‌ என்பது வெளிப்படை. பிள்ளையார்‌ சதுர்த்தியன்று இவர்‌ 
உரு களிமண்ணினால்‌ அமைக்கப்படுகிறது. 


யானைமுகப்‌ பிள்ளையாருக்கு வாகனமாக இருப்பது பெருச்சாளி. 
பெருச்சாளி மேல்‌ யானை எறிச்‌ செல்வது என்பது மிக்க வியப்பினைத்‌ 
தருநின்றதல்லவா ? இந்தப்‌ பெருச்சாளியும்‌ பகைவனாகிய யானை 
முகாசுரனே. சாவா வரம்‌ பெற்று ஆயுதங்களால்‌ மடிக்கமுடியாத 
வரம்‌ பெற்ற அவனைத்‌ தம்‌ ஒரு கொம்பை முறித்து அதனால்‌ 
அவனுடைய மார்டைப்‌ பிளந்து வென்றார்‌ இவர்‌. அவன்‌ பெருச்‌ 
சாளியாக இவரோடு போர்‌ தொடங்க அந்தப்‌ பெருச்சாளியைத்‌ தம்‌ 
கனர்இயாக்க மடிறழ்ந்தார்‌ பிள்ளையார்‌. 


பிள்ளையார்‌ இச்சிறு பெருச்சாளி மேல்தான்‌ வருகிறார்‌ என்று 
எண்ணாதீர்கள்‌. யானை முகத்து எம்‌ அண்ணலாகிய பெருமான்‌ 
யானை மேலும்‌ எறி மகிழ்வார்‌. திருநெல்வேலி வட்டம்‌ புதூர்‌ என்ற 
ஊரில்‌ இருக்கும்‌ விநாயகர்‌ “ஆனை மேல்‌ அழயெ விநாயகர்‌” என்று 
பெயர்‌ பெறுவார்‌. மயில்‌ வாகனராயே இளைய பிள்ளையார்‌ யானை 
மேல்‌ வருவது போல்‌ எலி வாகனராகிய பிள்ளையாரும்‌ யானை மேல்‌ 
வருவதாகப்‌ படம்‌ எழுதி வைத்து வழி பட்டால்‌ துன்பமெல்லாம்‌ 
தொலையுமே! 


பெருமான்‌ கோவில்களிலும்‌ யானைமுகன்‌ தென்‌ மேற்கு மூலை 
மில்‌ “தும்பிக்கை ஆழ்வார்‌” என்ற திருப்பெயருடன்‌ காட்சியருள்‌ 
இன்றார்‌. பிள்ளையாருக்குப்‌ பூசனை செய்வது மிக எளிது. ஆற்றங்‌ 
கரை, குளக்கரைகளிலே பெரும்பாலும்‌ அரசமரத்தடியில்‌ இருக்கும்‌ 
பிள்ளையாரைப்‌ பெண்கள்‌ தரு குடத்தில்‌ தண்ணீரைக்‌ கொண்டு 
வந்து முழுக்காட்டி, இரண்டு அறுகம்‌ புல்லை அவர்‌ தலை மேல்‌ 


26 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


வைத்துக்‌ ரும்பிட்டு, நேர்ந்தபடி பல சுற்றுக்கள்‌ சற்றி வந்து வழி 
பட்டு எண்ணிய எண்ணமெல்லாம்‌, பிள்ளைப்‌ பேறு முதல்‌, கைகூடப்‌ 
பெற்று மூழ்வதோடு கைம்மாறாகத்‌ தேங்காய்களை விடலை போடு 
இறார்கள்‌. தேங்காய்களைப்‌ பல சுக்கல்களாகச்‌ சிதறும்படி எறிவதே 
விடலை என்பது. சிதறிப்‌ போகும்‌ துண்டுகளைப்‌ பலர்‌ எடுத்துத்‌ 
இன்று மூழ்வார்கள்‌. அதனால்‌ விடலை எறிந்தவர்‌ பாவம்‌ தொவை 
யும்‌ என்பது கருத்து, விடலைத்‌ தேங்காய்களை எலத்துக்கு விட்டு 
அக்கருத்து நிறைவேறாது செய்வது தவறு. 


பிள்ளையாரில்‌ வலம்புரி விநாயகர்‌, இடம்புரி விநாயகர்‌, கூத்து 
டைய பிள்ளையார்‌ முதலிய பல திருவுருவங்கள்‌ உண்டு. நரமுகப்‌ 
பிள்ளையார்‌ இதம்பரத்‌தில்‌ இருக்கிறார்‌. அதாவது அவர்‌ யானை முகம்‌ 
இல்லாமல்‌ மனித முகத்துடன்‌ இருக்கிறார்‌. ஆதிபகவன்‌ எந்த 
உருவிலும்‌ காட்சி அருளி அடியார்களை ஆதரிப்பான்‌ என்பது இதன்‌ 
கருத்து. 


இனிப்‌ பிள்ளையாரைப்‌ பற்றிப்‌ புராணம்‌ கூறும்‌ உண்மை வர 
லாற்றை ஆராய்வாம்‌. 


விநாயக புராணம்‌ 


பிள்ளையாரப்பனுடைய வரலாறு கூறும்‌ புராணம்‌ விநாயக 
புராணம்‌. அது இருவாவடுதுறை ஆதீனத்தின்‌ அறிவுக்‌ களஞ்சியமாக 
விளங்கிய மாபாடியம்‌ சிவஞான முனிவர்‌ பெருமானுடைய முதன்‌ 
மாணாக்கர்‌ கவிச்‌ சக்கரவர்த்தி கச்சியப்ப முனிவராலே திருவாய்‌ 
மலர்ந்தருளப்பெற்றது. 


பிள்ளையாருடைய தோற்றம்‌. 


மாகதன்‌ என்ற முனிவர்‌ பெருமானுக்கும்‌ லிபுதை என்ற 
அம்மைக்கும்‌ யானை முகத்துடன்‌ ஒரு பிள்ளை பிறந்தான்‌. அந்த 
யானை முகன்‌ சிவபெருமானை நோக்‌ஒப்‌ பெருந்தவம்‌ செய்தான்‌, 
சிவபரம்பொருள்‌ அவனுடைய ஒப்பற்ற பேரன்புத்‌ தவத்தைக்‌ 
கண்டு ம8ழ்ந்து அவனுக்குக்‌ கேட்ட வாமெல்லாம்‌ அருளினார்‌. 
அவன்‌ கேட்ட வரம்‌ “என்னை எந்த ஆயுதமும்‌ கொல்லக்கூடாது ; 
மனிதர்‌, பறவை, விலங்கு முதலிய உயிர்கள்‌ என்னை வெல்லுதல்‌ 
கூடாது ; அழியா உடல்‌ 2௮ருள்க” என்பதுவே. 


பிள்ளையார்‌ இருக்கோவில்கள்‌ 27 


அந்த. வாத்தினால்‌ மெய்ம்மறந்து போன யானை முகன்‌ தேவர்‌ 
களைத்‌ துன்புறுத்தினான்‌. தேவர்கள்‌ சவெபெருமானையடைத்து முறை 
யிட்டார்கள்‌ ; அவர்களுக்குத்‌ இருவருள்‌ செய்ய எண்ணிய வெ 
பெருமான்‌ பார்வதி தேவியோடு ஒரு சித்திர மண்டபத்தை அடைத்‌ 
தார்‌. அங்கே ஒரு சித்திரமாக இருந்த மூலமந்திரம்‌, சிவமும்‌ 
சத்தியும்‌, ஆண்‌ யானை வடிவும்‌ பெண்‌ யானை வடிவும்‌ கொண்டு 
சேரச்‌ சிவபெருமானுடைய திருவருளினாலேயே யானை முகத்துடன்‌ 
திருமகனார்‌ ஒருவர்‌ தோன்றினார்‌. அவரே சிவபெருமான்‌ ; சிவ 
பெருமானும்‌ யானை முகனும்‌ வேறல்லர்‌. 
“ பிடியதன்‌ உரு உமை கொளமிகு கரியது 
வடிகொடு தனதடி வழிபடும்‌ அவர்‌ இடர்‌ 
கடிகண பதிவர அருளினன்‌ மிகுகொடை 
வடிவினர்‌ பயில்‌ வலி வல முறை இறையே ம்‌ 
--இருஞான சம்பந்தர்‌ தேவாரம்‌. . 
துன்புறு த்தப்பட்டவர்களைப்‌ பாதுகாப்பதற்காக யானை முகப்‌ பெரு 
மான்‌ யானை முகனுடன்‌ போர்‌ தொடுத்து அவன்‌ எந்த ஆயுதத்தா 
லும்‌ மடியான்‌ ஆனதால்‌ தமது வலது கொம்பை முறித்து அவன்‌ 
மேலே எறிந்தார்‌. யானை முகன்‌ உடல்‌ பிளக்கப்பட்டு இரத்தவெள்ளம்‌ 
பெருகற்று. இரத்தம்‌ பட்ட இடம்‌ செந்நிறம்‌ அடைந்து செங்காடு 
(இருச்செங்காட்டங்குடி) எனப்‌ பெயர்‌ பெற்றது. அங்கே கணபதிப்‌ 
பெருமான்‌ சிவபெருமானைய்‌ பூசித்தார்‌. அதனால்‌ அவ்விடம்‌ 
கணபதீச்சாம்‌ என்றும்‌ பெயர்‌ பெற்றுத்‌ தேவாரமும்‌ பெற்றுத்‌ திகழ்‌ 
ன்றது. 
உடல்‌ பிளச்கப்பட்ட கயமுகன்‌, அழியாத உடலைத்‌ தவத்தாலே 
பெற்ற பெரியவன்‌; ஆனதாலே பெருச்சாளியின்‌ உருவெடுத்துப்‌ 
பிள்ளையாரைத்‌ தாக்க ஓடி வந்தான்‌. அப்போது யானை முகத்து 
எம்‌ அண்ணல்‌ அவனைக்‌ கருணைக்‌ கண்‌ கொண்டு நோக்கினார்‌, 
அதனால்‌ அகந்தை அழிந்து ஓய்ந்து ஞானம்‌ பெற்று யானை முகன்‌ 
பெருச்சாளி உருவுடன்‌ அவருடைய திருவடிகளை வணங்க தின்றான்‌. 
உடனே பிள்ளையார்‌ அப்பெருச்சாளியைத்‌ தமக்கு வாகனமாக 
அமைத்துக்‌ கொண்டார்‌. இது, மயிலுருத்‌ தாங்‌ வந்த சூர 
பதுமனைத்‌ தமக்கு ஆறுமுகப்‌ ' பெருமான்‌ வாகனமாக ஆக்கக்‌ 
கொண்டது போலும்‌: என்க. பிள்ளையாருக்குத்‌ தும்பிக்கை தவிர 
நான்கு கைகள்‌ உண்டு, அவைகளில்‌ வலக்கையில்‌ அங்குசமும்‌, இடம்‌ 


28 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாது 


கையில்‌ பாசமும்‌ இருக்ன்றன. மற்றொரு வலக்‌ கையில்‌ தமது 
ஒடிந்த கொம்பு இருக்கிறது. அடுத்த இடது கையில்‌ அவர்‌ மோதகம்‌ 
வைத்திருக்கிறார்‌. தும்பிக்மை அவருக்கு ஐந்தாவது கை. அதனால்‌ 
பிள்ளையார்‌ “ஐந்து கரத்தன்‌” என்று புகழப்‌ பெறுவார்‌. 


யானை முகன்‌ ஆட்சி செலுத்தி வந்தபோது அவனிடம்‌ செல்லும்‌ 
தேவர்கள்‌ அவனை வணங்கித்‌ தலையிற்‌ குட்டிக்கொண்டு தோப்பணம்‌ 
போட்டு வந்தார்கள்‌ ; அந்நினைலிற்காகக்‌ கயமுகன்‌ மறைந்த 
பின்னர்‌ பிள்ளைப்‌ பெருமானைத்‌ தேவர்கள்‌ வணங்கித்‌ தலையிற்‌ 
குட்டிக்கொண்டு தோப்பணமும்‌ போட்டு “ இங்கனமாகவே இனி 
எங்கள்‌ வழிபாட்டினை ஏற்றருள்‌ செய்யவேண்டும்‌ ” என்று வேண்டிக்‌ 
கொண்டார்கள்‌. பெருமானும்‌ இசைந்தருளினார்‌. அன்றுதொட்டு 
அவர்முன்‌ குட்டிக்கொண்டு தோப்பணம்‌ போடும்‌ வழிபாட்டு முறை 
எற்பட்டது. இங்ஙனமாக இவரைப்‌ பிற்காலத்தில்‌ இராவணே 
சுவரனும்‌, அகத்திய மாமுனிவரும்‌ வழிபட்டு வரம்‌ பெற்றார்கள்‌. 
முதலில்‌ இராவணேசுவான்‌ வரலாற்றை ஆராய்வோம்‌. 


இராவணேசுவரன்‌ அருள்‌ பெற்றது. 


இராவணேசுவரன்‌  கிவபெருமானிடத்திஃ எண்ணற்ற வரம்‌ 
பெற்றவன்‌. சிவபெருமான்‌ அவனுக்குச்‌ சிறந்த உடை வாள்‌ 
ஒன்றும்‌, முக்கோடி வாழ்நாளும்‌ அருளினார்‌, அவன்‌ ஒரு சமயம்‌ 
கமிலைக்குச்‌ சென்று தவம்‌ செய்து தனது இலங்கை மாநகரம்‌ அழி 
யாமல்‌ இருப்பதற்கு ஒரு சிவலிங்கம்‌ பெற்று இலங்கையை நோக்கிச்‌ 
சென்று கொண்டிருந்தான்‌. அதனை அறிந்த தேவர்கள்‌ யானை 
முகக்‌ ஈடவுளைப்‌ பணிந்து “£ இராவணன்‌ எண்ணம்‌ ஈடேறினால்‌ உலகத்‌ 
துக்கே பேரழிவை அவன்‌ செய்வான்‌. அதனால்‌ அவன்‌ எண்ணம்‌ 
ஈடேறாது தடை செய்தருளல்‌ வேண்டும்‌.” என்று வேண்டிக்‌ 
கொண்டார்கள்‌. பெருமான்‌ அவ்வேண்டுதலுக்கு இரங்க அவணுக்கு 
நீர்‌ பெருகும்படி அருளி அவன்‌ முன்‌ ஒரு சிறு பிள்ளையாக 
நின்றார்‌. அப்போது இராவணேசுவரன்‌ தான்‌ நீர்‌ கழித்து வரும்‌ 
வரை அச்‌ சிவலிங்கத்தை வைத்‌இருக்கும்படி அப்பிள்ளையை வேண்டிக்‌ 
கொண்டான்‌. பிள்ளையார்‌ “நான்‌ கிறு பிள்ளை, என்னால்‌ நெடு 
நேரம்‌ இச்‌ சிவலிங்கத்தைத்‌ தாங்கி நிற்க முடியாது. அதனால்‌ 
என்‌ கை எலித்ததும்‌ மூன்று முறை உன்னை அழைப்பேன்‌, நீ 
வராவிட்டால்‌ இந்தச்‌ சிவலிங்கத்தைக்‌ கீழே வைத்து விடுவேன்‌ * 


பிள்ளையார்‌ இருக்கோவில்கள்‌ 29 


என்று சொல்லி அதனை வாங்கக்‌ கொண்டார்‌. அவர்‌ மூன்று முறை 
அழைத்தும்‌ இராவணேசுவரண்‌ வரவில்லை. அதனால்‌ அவர்‌ சிவ 
லிங்கத்தைக்‌ ழே வைத்து விட்டார்‌. இராவணன்‌ ஓடோடியும்‌ வந்து 
தன்‌ வலுவெல்லாம்‌ சேர்த்து அதனைத்‌ தூக்கிப்‌ பார்த்தும்‌ சிவலிங்கம்‌ 
வாராது வேரூன்றி நின்று விட்டது. இதுவே சிவபேருமானுடைய்‌ 
ஆணையும்‌. இராவணன்‌ முழு வலுக்‌ கொண்டு தூக்கியதால்‌ அச்‌ 
சிவலிங்கம்‌ பசுவின்‌ காது (கோகர்ணம்‌) போல்‌ வளைந்து விட்டது. 
அதனால்‌ அவ்விடம்‌ திருக்கோகர்ணம்‌ (பம்பாய்‌ மாநிலத்திலுள்ள 
பாடல்‌ பெற்ற தலம்‌) என்று பெயர்‌ பெற்றது. (கோ--பசு ; கன்னம்‌ 
தாது) பேராற்றல்‌ படைத்த இராவணேசுவானாலேயே தூக்க 
முடியாத மிக்க வலுவை உடைமைம்‌ லேயே அச்சிவ “ங்கம்‌ மாபல 
லிங்கம்‌ எனவும்‌ பெயர்‌ வழங்கப்பெறுவதாயிற்று. இராவணன்‌ சினங்‌ 
கொண்டு தன்‌ முன்‌ நின்ற பிள்ளைப்‌ பெருமானை அறியாது சிறுவன்‌ 
என்று எண்ணித்‌ தலையிலே குட்டினான்‌. அதனால்‌ மிகவும்‌ சினங்‌ 
கொண்டவர்‌ போலக்‌ காட்டிய பிள்ளையார்‌ தமது இயற்கை வடிவை 
எடுத்து அவன்‌ முன்‌ நின்று அவனைத்‌ தமது துதிக்கையாலே தூக்கி 
உயர எறிந்து எறிந்து பந்தாடினார்‌. இராவணேசுவரன்‌ உண்மை 
யறிந்து விநாயகப்‌ பெருமானைப்‌ பலவாறு போற்றித்‌ தலையிலே 
குட்டிக்‌ கொண்டு தோப்பணம்‌ போட்டு அவரைக்‌ கும்பிட்டு நின்றான்‌. 
கணபதிப்பிரான்‌ அவனுக்கு அருள்‌ பாலித்தார்‌. இனி, அகத்தியஞர்‌ 
வரலாறு கூறுவோம்‌. 


அகத்தியனார்‌ அருள்‌ பெற்றது. 
சூரபதுமனுடைய மகனாகிய பானுகோபன்‌ விண்ணுலூன்பேற்‌ 
படையெடுத்துச சென்று பொன்‌ உலகத்தைக்‌ கரி உலகமாக இந்திர 
னுடைய மகனா சயந்தனையும்‌, விண்ணவரையும்‌ பிடித்து வந்து 
சிறையில்‌ அடைத்து விட்டான்‌. இந்தினோ தன்‌ மனைவி இந்தி 
ராணியுடன்‌ வேறு உருக்கொண்டு தப்பி ஓடி வந்து சீர்காழி நகரை 
யடைந்து மூங்கல்‌ வனத்திலே மறைந்து வாழ்ந்தான்‌. 
“ தாடு போந்தனன்‌ இந்திரன்‌ பொன்னகர்‌ கரித்து 
பாடு சேர்ந்தது சயந்தனும்‌ சிறைமிடை.ப்பட்டான்‌ 
நாடில்‌ விண்பதச்‌ செய்கை ஈது; எம்பிரான்‌ நல்கும்‌ 
வீடதே அலால்‌ துன்பறும்‌ ஆக்கம்‌ வேறு உண்டோ?” 


தந்த புராணம்‌, 


30 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


இந்திரன்‌ தன்‌ பாவம்‌ தீரவும்‌ நல்லருள்‌ பெறவும்‌, சிவபெரு 
மானைப்‌ பூசித்து வந்தான்‌. மழை வளம்‌ குறைந்து பூந்தோட்டங்கள்‌ 
படத்‌ தொடங்னை. அதனால்‌ சிவ பூசைக்குப்‌ பூ இஃ.லாமல்‌ 
இந்திரன்‌ வாடினான்‌. அப்போது அங்கே வந்த நாரத 
முனிவர்‌ அவனைப்‌ பார்த்து, “கவலைப்படாதே. இங்கு மேற்கு 
மலையிலே அகத்திய முனிவர்‌ வந்திருக்கறார்‌. அவருடைய கமண்ட 
லத்திலே கங்கை இருக்கது. நீ விநாயகப்‌ பெருமானை வணங்இ 
வேண்டிக்‌ கொள்‌; உன்‌ எண்ணம்‌ ஈடேறும்‌?” என்று சொல்லிப்‌ 
போயினார்‌. இந்திரன்‌ பிள்ளையாரை எண்ணி எண்ணிப்‌ பலவாறு 
போற்றினான்‌. அவர்‌ உள்ளம்‌ இரங்கினார்‌; உடன்‌ அவர்‌ காக்கை 
உருவுடன்‌ சென்று அகத்திய முனிவருடைய கமண்டலத்தின்‌ 
மேலேறி அதனைக்‌ கவிழ்த்து விட்டார்‌. அங்கிருந்து தண்ணீர்‌ ஆறாக 
ஓடிவந்து சீர்காழியிற்‌ பாய்ந்து இந்திரன்‌ கவலையைத்‌ இர்த்தது. 
காகம்‌ ஏறியமையால்‌ உண்டான ஆறு அது. ஆனதால்‌ காவேறி 
என்று பெயர்‌ பெற்று மருலிக்‌ காவேரி எனவும்‌ காவிரி எனவும்‌ 
பெயர்‌ வழங்குவதாயிற்று. பூசனை முடித்து விழித்துப்பார்த்த அகத்‌ 
இயனார்‌ முன்னால்‌ பிள்ளைப்பெருமான்‌ ஒரு சிறு பிள்ளையாக நிற்‌ 
பதையும்‌ தமது கமண்டல நீர்‌ கலிழ்ந்து ஓடுவதையும்‌ கண்டு அப்‌ 
பிள்ளைதான்‌ அதனைக்‌ கலிழ்த்‌ இருக்கவேண்டும்‌ என்று எண்ணித்‌ 
துரத்தினார்‌. நெடுந்தூரம்‌ ஓடியும்‌ அப்பிள்ளை அவருக்கு அகப்பட 
வில்லை: அப்போது அவர்‌ மிகவும்‌ களைத்துச்‌ சோர்ந்து நின்றார்‌, 
உடனே பெருமான்‌ அவருக்குக்‌ காட்யெருளினார்‌. அகத்தியனார்‌ 
உண்மையுணர்ந்து 8ீழே விழுந்து தலைமேல்‌ குட்டித்‌ தோப்பண . 
மும்‌ போட்டு நின்று பல முறை கும்பிட்டு “அடியேனைக்‌ காத்தருள 
வேண்டும்‌” என்று வேண்டி நின்றார்‌, 


விநாயகப்பெருமான்‌ 
அவருக்குத்‌ திருவருள்‌ பாலித்தார்‌. 


ஆறுமுகனாருக்குத்‌ துணை புரிந்தது. 


முருகப்‌ பெருமான்‌ சூரபதுமனோடு போர்‌ தொடுத்து ஆட்‌ 
கொள்ளச்‌ சென்றபோது, சூரனுடைய படைகளில்‌ செத்தவைகளை 
யெல்லாம்‌ பிழைக்கும்படி செய்து வந்த அவனுடைய தாய்‌ மாயா 
தேவியின்‌ மர்ம மாயங்களைத்‌ தடுத்துக்‌ கணபதியாரே துணை 
புரிந்தார்‌; முருகப்பெருமான்‌ வள்ளி தாயயோரைத்‌ இருமணம்‌ செய்‌ 
யச்‌ சென்ற போதும்‌ பிள்ளையார்‌ யானையாகத்‌ : தோன்றி வள்ளிப்‌ 


பிள்ளையார்‌ (திருக்கோவில்கள்‌ 31 


பெருமாட்டியை அச்சுறுத்தி வலிய அணைத்துக்கொள்ளும்படி செய்து 
தமது தம்பியாருக்குத்‌ திருமணம்‌ முடித்து வைத்தார்‌. 


ஒளவையாருக்கு அருளியது. 
சுந்தரூர்த்தி நாயனாரும்‌, சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாரும்‌ 
திருக்கைலாச௪ மலைக்கு முறையே வெள்ளானை மீதும்‌, குதிரை 
மேலும்‌ எறிச்சென்றபோது, ஒளவைப்பிராட்டியார்‌ தாமும்‌ உடன்‌ 
செல்ல ஆசைப்பட்டுப்‌ பிள்ளையாருக்குத்‌ தாம்‌ வழக்கமாக நாடோறும்‌ 
செய்து வந்த பூசனையை மிக விரைவாக முடிக்கத்‌ தொடங்கினார்‌. 
அப்போது பிள்ளையார்‌ அவரைத்‌ தடுத்துப்‌ பூசையை ஆர அமரச்‌ 
செய்யும்படி கட்டளையிட்டார்‌. அங்கனமே ஒளவையார்‌ “லிநாயகர்‌ 
அகவல்‌ ” என்ற நூலைப்பாடிப்‌ பூசனையாற்ற, மூழ்ந்த பிள்ளைப்‌ 
பெருமான்‌ ஒளவையாரை வாழ்த்தித்‌ தமது துதிக்கையால்‌ அவரைதீ 
தூக்கிக்‌ கயிலை மலை மேல்‌ சிவபெருமான்‌ கோவிலின்‌ திருமுன்பு 
சுந்தானாரும்‌, சேமானும்‌ சேரு முன்னர்‌ விட்டருளினார்‌. 
“தாட்டு வழி போனாலும்‌ கள்வர்‌ பயமானாலும்‌ 
கேட்டு வழிக்‌ கானார்‌ இட்டிடினும்‌--நாட்டமுடன்‌ 
நம்பிக்கை உண்டே நமக்கோர்‌ லிநாயகனார்‌ 
தும்பிக்கை உண்டே துணை.” 
ஒளவையார்‌. 


இருநாரையூர்ப்‌ பொல்லாப்‌ பிள்ளையாருடைய திருவருளினா 
லேயே தேவாரத்‌ திருமுறைகள்‌ உலகத்தாருக்குக்‌ கிடைத்தன. 
இவ்வரலாற்றினை ஆராய்வோம்‌. 


இருநாரையூர்ப்‌ பொல்லாப்‌ பிள்ளையார்‌. 


திருநாரையூர்‌ என்ற பதிமிலே பொல்லாப்‌ பிள்ளையாருடைய 
இருக்கோயில்‌ இருக்கறது. பொல்லாப்‌ பிள்ளையார்‌ என்றால்‌ பொல்‌ 
லாத தன்மையுடைய பிள்ளையார்‌ என்பது பொருள்‌. பொள்ளாத 
என்ற சொல்லே பொல்லாத என்று மருவி நிற்னன்றது:. : . £ பொள்‌ 
ளாத * என்பது * உளிமினால்‌ செதுக்கப்படாத 2 என்று பொருள்‌ 
படும்‌. அங்கே கருப்பக்‌ ரகத்‌ இிலே எழுந்தருளியிருக்கன்ற பிள்ளையார்‌, 
திருமேனி சிற்பிமினாலே செதுக்கப்பெறாமல்‌, இயற்கையாகவே பிள்‌ 
ளையரர்‌, திருமேனியைக்‌ கொண்டவர்‌. அவரைப்‌ பூசித்து. வந்த 
சவ அந்தணருக்கு நம்பியாண்டார்‌ நம்பி என்ற மகனார்‌ பிறந்‌ 


நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


தீருளினார்‌. நம்பியாண்டார்‌ நம்பி சிறு பருவமாகப்‌ பள்ளியிற்‌ 
பமின்றிருந்த காலத்திலே ஒரு நாள்‌ அவருடைய தந்தையார்‌ 
அயலூருக்குச்‌ சென்றுவிட்டார்‌; அப்போது பொல்லாப்‌ பிள்ளை 
யாருக்குப்‌ பூசனையாற்றும்‌ கடமை நம்பியாண்டார்‌ நம்பியைச்‌ 
சேர்ந்ததாயிற்று, அவர்‌ பிள்ளைப்‌ பெருமானுக்குத்‌ திருமுழுக்காட்டி 
னார்‌; அவரைப்‌ பூமாலைகளினாலே அழகுறச்‌ செய்தார்‌ ; திருவமுது 
படைத்தார்‌; உண்ணும்படி அன்புடன்‌ வேண்டி நின்றார்‌ ; பிள்ளை 
யார்‌ உண்ணாதிருப்பது கண்டு நம்பி தாம்‌ ஏதோ பெரும்பிழை 
செய்து விட்டதாகக்‌ கருதி, “ பெருமானே! அடியேன்‌ செய்த பிழை 
யாது? அருளும்‌ ” என்று கதறினார்‌; பின்னும்‌ பிள்ளையார்‌ உண்ணா 
இருப்பது கண்டு '* உண்ணவும்‌ மாட்டீர்‌, சிறியேன்‌ செய்த பிழை 
இது என உரைக்கவும்‌ மாட்டீர்‌, ஐயரே! அத்தகைய கொடும்‌ 
பிழையா அடியேன்‌ செய்துவிட்டேன்‌ ; இனியான்‌ உயிர்‌ வாழேன்‌ ” 
என்று புலம்பி அங்கிருந்த தூண்‌ ஒன்றில்‌ தமது தலையை மோதி 
உடைத்து உயிரை விடமுயன்றார்‌. அப்போது அருட்கடலாகிய 
பிள்ளையாரப்பனுடைய திருக்கை அவரைத்தாங்கக்‌ கொண்டு 
அவர்‌ படைத்திருந்த இருவமுதினையும்‌ மூழ்ந்து எடுத்து உண்ட 
ருளியது. பிள்ளைப்பெருமான்‌ நம்பியாண்டார்‌ நம்பிகளுக்கு ஆசி 
ரியராகவும்‌ இருந்து கலைகளையெல்லாம்‌ ஓதாது உணருமாறு செய்த 
ருளினர்‌. 


இந்நிகழ்ச்சிமினை அறிந்த அபய குலசேகர சோழ மன்னவர்‌ 
பிள்ளையாருக்கு மிக்க பல படைப்புக்களைக்கொண்டு படைத்து நம்பி 
யாண்டார்‌ நம்பிகள்‌ வேண்டிக்‌ கொள்ளப்‌ பிள்ளையார்‌ அவைகளை 
உண்டருளியதைக்‌ கண்ணாரக்‌ கண்டு இருவருளை வாழ்த்தினார்‌. 
அரசருடைய வேண்டுகோளுக்கு இசைந்து. நம்பியாண்டார்‌ 
நம்பிகள்‌ பிள்ளையாரைப்‌ பணிந்து தேவாரத்‌ திருமுறைகள்‌ இருக்கும்‌ 
இடத்தை அறிவித்தருளவேண்டிக்‌ கொண்டனர்‌. பிள்ளையார்‌ அவை 
சிதம்பரம்‌ திருக்கோவிலில்‌ இருக்கும்‌ செய்தியை உணர்த்தினார்‌. 
அரசர்‌ நம்பியாண்டார்‌ நம்பிகளையும்‌ உடன்‌ அழைத்துக்கொண்டு 
இதம்பரத்திற்குச்‌ சென்று இல்லைப்‌ பெருமானைக்‌ கும்பிட்டு: அருள்‌ 
பெற்றுத்‌ தேவாரத்‌ திருமுறைகளை உலகறிய வெளிப்படுத்‌ தினார்‌. 


சைவசமைய சந்தானாசிரியராகிய மெய்க்கண்டதேவ நாயனார்‌ 
தமது சவஞானபோதமாகய முதல்‌ நூலுக்குக்‌ காப்பாகத்‌ இரு 
வெண்ணெய்நல்லூரில்‌ எழுந்தருளிய பொல்லாப்‌ பிள்ளையாரையே 
வாழ்த்துன்றார்‌. அதுபின்வருமரறு ; 


பிள்ளையார்‌ திருக்‌ கோவில்கள்‌ 83 
“கல்லால்‌ நிழல்மலை 
வில்லார்‌ அருளிய 
பொல்லார்‌ இணைமலர்‌ 
நல்லார்‌ புனைவரே ” 


திரிபுரத்தை அழித்தருளும்படி தேவர்கள்‌ வேண்டிக்கொள்ள, 
சிவபெருமான்‌ இசைந்தருளினார்‌. அவருக்கு ஒருதேர்‌ அமைத்தனர்‌ 
விண்ணவர்‌. பூமிதான்‌ தேர்‌, சூரியசந்திரர்‌ சக்கரங்கள்‌, நான்கு 
வேதங்களும்‌ நான்கு குதிரைகள்‌. நான்முகன்‌ தேரோட்டி, திரு 
மால்‌ பெருமானைத்‌ தாங்கும்‌ இடபணர்தி ; இங்ஙனமாகத்‌ தோர்‌ 
அமைந்து நின்றது. சிவபெருமான்‌ அதில்‌ ஏறுவதற்காகக்‌ காலை 
வைத்தார்‌. உடனே தேரின்‌ அச்சு முறிந்துவிட்டது. இது நிகழ்ந்த 
இடம்‌ இப்போதும்‌ அச்சிறுபாக்கம்‌ என்னும்‌ பெயரால்‌ விளங்கு 
ன்றது. 
“தச்சு விடுத்தலும்‌ தாம்‌ அடி இட்டலும்‌ 
அச்சு முறிந்தது என்று உந்தீபற 
அழிந்தன முப்புரம்‌ உந்தீபற”. 
திருவாசகம்‌— மாணிக்கவாசக அடிகள்‌ 
“முப்புரம்‌ எரிசெய்த அச்சிவன்‌ உறைரதம்‌ 
௮ச்சறப்‌ பொடிசெய்த அதிதர ” என்றார்‌ 
அருணசிரிநாதர்‌. இந்நிகழ்ச்சிக்குக்‌ காரணம்‌ தேவர்கள்‌ அவ்வேளையில்‌ 
பிள்ளையாரை வழிபட மறந்தமையே என்று அறிஞர்‌ கூறுப. 
அச்சு முறிந்ததும்‌ சிவபெருமான்‌ நகைத்தார்‌ ; உடனே முப்புரங்களும்‌ 
எரிந்து பட்டன. 
வடக்கே காசி மூதல்‌ தெற்கே கன்னியா குமரிவரை அனைவரா 
லும்‌ வணம்‌9 வழிபடப்பெறும்‌ இப்பிள்ளைப்பெருமான்‌ சிவபெரு 
மானுடைய மூத்த திருப்பிள்ளையார்‌. இக்கணபதியையே முழுமுதற்‌ 
கடவுளாக வழிபடுவாரும்‌ உளர்‌. அங்ஙனம்‌ வழிபாடு கூறும்‌ 
சமையம்‌ “காணாபத்தியம்‌” என்று பெயர்‌ பெறும்‌. 


பிள்ளையார்‌ விரதம்‌ 
பிள்ளையார்‌ தோற்றம்‌ ஆவணி மாதம்‌ வளர்‌ பிறைச்‌ சதுர்த்தி 


யன்றாகும்‌. இது பற்றி விநாயக புராணம்‌ பின்‌ வருமாறு கூறு 
தின்றது. 

“இவ்வாறு தலைவர்‌ அவதரித்த வைகல்‌ 

பந்தமறும்‌ ஆவணித்‌ இங்களின்‌ வளரும்‌ சதுர்த்தி.” 


கைமா 


84 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌. வரலாறு 
“சிங்கமா மதிமிடைச்‌ சேர்முன்‌ பக்கத்துத்‌ 
தங்கும்‌ நம்‌ சதுர்த்தி”. 

ஆவணி மாதம்‌ வளர்பிறைச்‌ சதுர்த்தியன்று விநாயகப்பெரு 
மானைக்‌ குறித்துச்‌ சைவ உலகம்‌ திருநாட்‌ கொண்டாடிப்‌ பூசனை 
யாற்றுசன்றது. 
௧. இருநெல்வேலி--சந்இுப்பிள்ளையார்‌ 

திருநெல்வேலி மாநகர்‌ தெற்குப்‌ புகை வண்டித்‌ தொடரின்‌ 
தென்‌ கோடியில்‌ இருப்பது. இந்நகரின்‌ நடுநாயகமாக விளங்‌ 
குவது நெல்லையப்பர்‌ வடிவாள்‌ பெருங்கோவில்‌, அக்கோவிலைச்‌ சூழ 
நான்குதேரோடும்‌ தெருக்களிருக்‌ன்றன. அவைகளில்‌ தெற்குத்‌ 
தேர்த்தெருவும்‌, மேற்குத்‌ தேர்த்தெருவும்‌ சந்திக்கும்‌ சந்‌இமிலே 
எழுந்தருளியிருக்கும்‌ பிள்ளையார்‌ சந்திப்பிள்ளையார்‌. இச்சந்தி மிகப்‌ 
பெரிய சந்தி, இந்த இடத்திலிருந்துதான்‌ பாளையங்கோட்டை, 
பெருமாள்புரம்‌, பேட்டை முதலிய பற்பல இடங்களுக்குப்போகும்‌ 
நகர வாடகை மோட்டார்‌ - வண்டிகள்‌ புறப்படுன்றன. திருநெல்‌ 
வேலியிலிருந்து மேற்கேயுள்ள கடையம்‌, தென்காசி முதலிய ஊர்‌ 
கட்கும்‌ வடக்கேயுள்ள சங்கரன்‌ கோவில்‌, கரிவலம்வந்த நல்லூர்‌ 
முதலிய ஊர்கட்கும்‌ போகிற வாடகை மோட்டார்‌ வண்டிகள்‌ யாவும்‌ 
சந்திப்பிள்ளையார்‌ திருமுன்பு வழியாகவே ஓடுகின்றன. இவ்வூரில்‌ மிகப்‌ 
பழமையான பிள்ளையார்‌ இவர்தாம்‌. இவரை வழிபட்டு எண்ணற்ற 
'மக்கள்‌ எண்ணியவெல்லாம்‌ பெற்றுப்‌ பேருவாழ்வடைன்றனர்‌. 

மாலை வேளையிலே மாலைப்‌ பூசனை நடைபெறும்போது தெற்குத்‌ 
தேர்த்தெரு நெடுகக்‌ கூட்டங்கூட்டமாக மக்கள்‌ கைகூப்பி வணங்கி 
நிற்பது. உள்ளங்கவராம்‌ சிறந்த காட்சியாகும்‌. மேலும்‌ தெற்குத்‌ 
தேர்த்‌ தெருவின்‌ ஒழைக்‌ கோடியிலிருந்து கிழக்கு நோக்ஜத்‌ தொடங்‌ 
குவது தெற்குப்‌ புதுத்‌ தெரு. அத்தெரு இப்போது நாட்டு 
விடுதலை வீரர்‌ “வ.க. சிதம்பரம்‌ பிள்ளை தெரு * எனப்‌ பெயர்‌ மாறி 
வழங்கப்பெறுறெது. இத்தெருவிலும்‌ கண்ணுக்கு எட்டும்‌ வரை 
மக்கள்‌ இரண்டு கும்பிட்டு நிற்பார்கள்‌. 


உ. தூத்துக்குடி -சுந்தரமாண்டியப்‌ பிள்ளையார்‌ 
தூத்துக்குடி மிக மிகச்‌ சிறிய ஊராக இருந்து இப்போது நக 


ரசாட்சியாக வளர்ந்து விளங்குகின்ற பெரிய துறைமுகப்பட்டினம்‌. 
இவ்வூரைப்‌ பற்றிய வரலாறு பின்னால்‌ “விவரமாக எழுதப்பெறும்‌. 


பிள்ளையார்‌ இருக்‌ கோவில்கள்‌ $5 
அழகான நடுமண்டபத்தோடு கூடிய தெப்பக்குளமும்‌, அதன்‌ 
மேற்குக்கரையிலே நமது சுந்தரபாண்டியப்பிள்ளையாருடைய திருக்‌ 
கோவிலும்‌ விளங்குவது கடவுட்ப்ற்றற்றார்‌ நெஞ்சினுள்ளும்‌ மெய்ப்‌ 
பற்றை விளைக்கும்‌ என்பது திண்ணம்‌. தூத்துக்குடி, மேலூர்‌, 
கீழூர்‌ என இரண்டு பகுதிகளாக இருக்கறது. €ழமுரில்‌ இருநீத 
பெரியார்‌ மூ, சுப்பராயப்பிள்ளை என்பவர்‌ இந்தப்‌ பிள்ளையா 
கோலிலைக்‌ கட்டி, அதற்கு முன்னால்‌ ஒர்‌ அழகான தெப்பத்தை 
வெட்டி அதனைச்‌ செப்பமாகக்‌ கட்டிப்‌ பெருமானுடைய பூசனைக்கு 
வேண்டிய சொத்துக்களையும்‌ வாங்‌, இவ்வூர்ப்‌ பெரிய சிவன்‌ 
கோவில்‌ சங்கரராமேச்சுரப்‌ பெருமானும்‌ அம்மை பாகம்‌ பிரி 
யாளும்‌ தைப்பூசந்தோறும்‌ இங்கே எழுந்தருளிவந்து தெப்பவிழா 
ஆர்வதற்கும்‌, சித்திரைப்‌ பெருவிழாவில்‌ ஏழாம்‌ திருநாளன்று 
அக்‌ கோவிலிலிருந்து கூத்துடைப்‌ பெருமான்‌ இக்கோவிலில்‌ எழுறி 
தருளி வந்திருந்து விழா ஆர்வதற்கும்‌, கட்டளை ஏற்படுத்திச்‌ செல 
வுக்கு வேண்டும்‌ வருவாய்‌ தரும்‌ சொத்துக்களையும்‌ வாங்க 
வைத்திருக்கன்றனர்‌. 
கருப்பக்‌ ரேகத்திலே அழகிய விமானத்தின்‌ &ழ்‌ சுந்தரபாண்டியப்‌ 
பிள்ளையார்‌ ழக்கு நோக்க எழுந்தருளியிருந்துகொண்டு தம்மை 
வழிபடும்‌ அடியார்களுக்குத்‌ திருவருள்‌ பாலிக்கின்றார்‌. அர்த்த 
மண்டபத்தில்‌ தென்புறம்‌ எழுந்தருள்‌ பிள்ளையார்‌ இருக்கின்றார்‌ ; 
மண்டபத்தின்‌ நடுவே பெருச்சாளி இருக்கறது, மா மண்டபம்‌, 
பெரியதாகவும்‌ சிறப்பாகவும்‌ அமைந்திருக்கிறது. கோவிலின்‌ வடக்‌ 
குச்சற்று மா மண்டபத்தின்‌ வடபுறம்‌ வந்து சேர்கிறது. அவ்‌ 
வழிக்கு வடபுறம்‌ மாமண்டபத்தைப்‌ பார்க்க ஒர்‌ அறை இருக்கறது. 
அதில்‌ இக்‌ கோவிலைக்‌ கட்டிப்‌ பெரும்‌ புண்ணியம்‌ தேடிக்கொண்ட 
பெரியார்‌ தம்‌ வீட்டில்‌ வைத்துப்‌ பூசித்துவந்த முருகப்‌ பெருமான்‌ 
இருப்படம்‌ .பூசனையில்‌ இருக்கறது. ழை மாடத்‌ தெருவில்‌ கோவி 
க்குத்‌ தென்புறம்‌ ஒரு மண்டபம்‌ இருக்கறது. . இதுதான்‌ கூத்‌ 
துடைப்பெருமான்‌ பெரிய சிவன்கோவிலிலிருந்து வந்து சஞ்ரிர்கள்‌ 
யிருக்கின்ற ஏழாம்‌ திருநாள்‌ மண்டபம்‌, 


3. எட்டையாபிரம்‌--பட்டத்துப்‌ பிள்ளையார்‌ 
மகமதிய மன்னர்‌. நவாபுக்கும்‌, மதுரை மன்னருக்கும்‌ இசை 
காவலர்களாக இருந்து “அவர்களிடம்‌ நிலக்‌. கொடை. பெற்றுப்‌ 
போர்ப்‌ படையுடன்‌ வாழ்ந்திருந்த .சிற்றரசர்களில்‌ - நெல்லை மர 
தெ.மா--9௪ 


36 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 

வட்டத்தில்‌ பெருநிலை பெற்றவர்‌ எட்டையாபுரம்‌ மன்னர்‌. இம்‌ 
மன்னவர்களிற்‌ பலர்‌ பெரும்‌ புலவர்களாகவும்‌, புலவர்கள்‌ பலரை 
ஆதரித்துத்‌ தமிழும்‌ சமையமும்‌ வளர்த்த பெரு வள்ளல்களாகவும்‌ 
இருந்திருக்கிறார்கள்‌. இ.பி. 1900-க்கும்‌ 1918-க்கும்‌ இடையில்‌ இருந்‌ 
தார்‌ ஒரு பெரு வள்ளலார்‌ : வேங்கடேசுவர எட்டப்ப நாயக்கர்‌ 
ஐயன்‌. இவர்‌ மாணவர்‌ அனைவருக்கும்‌ சம்பளக்‌ காசு வாங்காமல்‌ 
உயர்‌ கல்லி தரும்‌ உயர்‌ நிலைப்‌ பள்ளி ஒன்றை மிக மிகச்‌ றெப்பாக 
நடத்திவந்தார்‌. 


கோவிற்பட்டிப்‌ புகைவண்டி நிலையத்தில்‌ இறங்கினால்‌ இழக்கே 
எட்டாவது மைலில்‌ இருக்கறது எட்டையாபுமம்‌. இதன்‌ மேற்குப்‌ 
பகுதி நடூலிற்பட்டி என்று பெயர்‌ பெறும்‌. இதற்கும்‌ மேற்கே 
இளம்பூவனம்‌ என்ற சிற்றூர்‌ உள்ளது. இதில்தான்‌ எட்டையாபுரம்‌ 
என்ற ஊர்‌ அமைவதற்குமுன்னால்‌ எட்டப்ப மன்னர்‌ குடியிருந்தனர்‌. 
அதனால்‌ இளம்பூவனம்‌ இளசை என்று மருவ இம்‌ மன்னர்‌ 
இளசை மன்னர்‌ என்று புலவர்களாற்‌ போற்றப்பெற்றனர்‌. இள 
சைக்கும்‌ எட்டையாபுரத்‌ இற்கும்‌ நடுவே அமைந்துள்ள பட்டி ஆதலின்‌ 
இப்‌ பகுதி நடுலிற்பட்டி எனப்‌ பெயர்‌ பெற்றது, 

நடவிற்பட்டியில்‌ பெரிய பெரிய மளிகைக்‌ கடைகளும்‌ துணிக்‌ 
கடைகளும்‌ தனித்தனி இரண்டு 5 தெருவாகச்‌ சீருற அமைந்து 
விளங்குகின்றன. இப்‌ பெருங்‌ கடைத்‌ தெருவிற்கு அடுத்த வடபுறம்‌ 
இருக்கிறது நம்‌ பட்டத்துப்‌ பிள்ளையார்‌ இருக்‌ கோவில்‌, இக்‌ கடைத்‌ 
தெருலினை அரசருக்காகக்‌ கட்டி அமைத்த அரண்மனைப்‌ பேட்டைக்‌ 
கணக்கப்பிள்ளை சுப்பிரமணிய பிள்ளை என்பவரே சிறிதாக இருந்த 
இக்கோவிலை நல்ல முறையில்‌ அரசர்‌ ரெலவில்‌ கற்பணியாகக்‌ கட்டி 
அமைத்தார்‌. 


எட்டையாபுரம்‌ மன்னர்‌ .பட்டத்துக்கு வந்து முடிசூடும்போது, 
முதலில்‌ இத்‌ திருக்கோவிலில்‌ வழிபாடு செய்வது இன்றியமையாத 


வழக்கம்‌. ஆதலின்‌. இப்‌- பிள்ளையார்‌ பட்டத்துப்‌ பிள்ளையார்‌ என்று 
பெயர்‌ பெற்றார்‌. 


4, ஆறுமுக பங்கில்‌ ஆறிரக்கண்‌ பிள்ளையார்‌ 


. தண்பொருநை கடலோடு. கலக்கும்‌ இடத்தில்‌ ஆற்றின்‌ வட 
கரையில்‌ இருப்பது: ஆறுமுகமங்கலம்‌. மிக அண்மையிலுள்ள இருச்‌ 
செந்தார்‌ ஆறுமுகப்‌ பெருமானுடைய திருப்‌. பெயர்கொண்டு. அமைந்த 


பிள்ளையார்‌ இருக்‌ கோலில்கள்‌ 31 


ஊர்‌ இது; இதற்கு எதிர்க்கரையில்‌ ஆற்றூரும்‌, ஆறுமுகனேரியும்‌ 
இருக்ன்றன. இவ்வூர்‌ வழியாக வாடகை மோட்டார்‌ வண்டிகள்‌ 
ஓூன்றன. இவ்வூரில்‌ ஒரு புதிய சத்திரம்‌ இருக்றெது; இர்‌ 
சத்திரத்தின்‌ வரலாறு பின்வருமாறு :- 

ஓட்டப்பிடாரத்தில்‌ பிறந்து வளர்ந்து ப அவ்வூரில்‌ கோலில்‌ 
கொண்டெழுந்தருளியிருக்கும்‌ காளியம்மையின்‌ திருவருள்‌ பெற்று 
அருட்‌ கவியாக விளங்யெ ஆண்டான்‌ கவிராயர்‌ ஒரு சமயம்‌ இவ்‌ 
வருக்கு வந்திருந்தார்‌. அவர்‌ கடும்‌ பசியினால்‌ துன்புறும்போது 
அவருடைய பசித்த முகத்தைப்‌ பார்த்துப்‌ பசியாற்றுவார்‌ யாரும்‌ 
அவ்வூரில்‌ இலராமினர்‌ ; அதனால்‌ அவர்‌, i 

“ ஆறுமுக ,மங்கலத்துக்கு ஆரொருவர்‌ போனாலும்‌ 
சோறுகொண்டு போங்கள்‌ சொன்னேன்‌ சொன்னேன்‌” என்று பலரும்‌ 
அறியக்‌ கூறினார்‌, அதனால்‌ அவரை இன்னார்‌ என்று அறிந்து 
அவ்வூரார்‌ பலவகையாலும்‌ மூழ்லித்தனர்‌; அவர்கள்‌ இந்தச்‌ 
சத்திரத்தைக்‌ கட்டி அதிற்‌. பால்‌ காய்ச்சும்‌ விழாவினுக்குக்‌ கலி 
ராயரையும்‌ வரவழைத்துச்‌ சோற்று விமா ஆர்ந்தனர்‌. அது கண்டு 
மூழ்ந்த ஆண்டான்‌ கவிராயர்‌, ன்‌ 

ஆறுமுக மங்கலத்துக்கு ஆரொருவர்‌ போனாலும்‌ 
சோறு உண்டு போங்கள்‌ சொன்னேன்‌ சொன்னேன்‌,” 

என்று தமது முதல்வாக்கை மாற்றிப்‌ பாடினார்‌. இது, “ எந்தேரம்‌ 
போனாலும்‌ சோறு உண்டு, ஆதலின்‌ அங்கே உண்ணப்‌ போங்கள்‌ ர்‌ 
என்றும்‌, “இச்‌ சத்திரத்தில்‌ சென்று சோற்றை உண்டுபோகத்‌ 
தவறாதர்‌ ” என்றும்‌ பொருள்படுமாறு காண்க, 


இவ்வூரில்‌ எழுந்தருளியிருக்கறார்‌ ஆயிரத்தெண்‌ பிள்ளையார்‌. 
இப்‌ பிள்ளையாருடைய திருப்‌ பெயர்‌ புதுமையாக இல்லையா ? இவ 
ருக்கு இப்பெயர்‌ வந்த. வரலாற்றைக்‌ கேளுங்கள்‌. 


இவ்வூரில்‌ ஒரு பெரிய வள்ளல்‌ இருந்தார்‌. அவர்‌ இத்‌ திருக்‌ 
கோவிலைக்‌ கட்டிப்‌ பிள்ளையாரை எழுந்தருளச்‌ செய்து நாற்பத்‌ 
தெட்டு நாட்கள்‌ மாகேசுர பூசை திறக்கச்‌ செய்தார்‌. மாகேசுர 
பூசை என்பது இவெனடியாருக்கு உணவூட்டுவது. அந்த வள்ளல்‌ 
நாடோறும்‌ ஆயிரத்தெட்டுப்‌ பேருக்கு விருந்துணவு ஊட்டி, மூழ்ந்‌ 
தார்‌... ஆயிரத்தெட்டும்‌ பேரை அச்சிற்றூரில்‌ அக்‌ காலத்தில்‌ பெறுவது 
அருமை. இருந்தாலும்‌ அவ்‌ : வள்ளல்‌ பெரும்பாடுபட்டு ஆயிரத்‌ 


88 நெல்லை.மாவட்டக்‌ கோலில்‌: வரலாறு 


தெண்மரை நாடோறும்‌ திரட்டி உணவூட்டி வந்தார்‌. கடைசி நாள்‌ 
ஒருவர்‌ குறைய ஆயிரத்தெழுவர்தாம்‌ சேர்ந்தனர்‌, பல இடங்களில்‌ 
தேடியும்‌ யாரும்‌ இடைக்கவில்லை, அதனால்‌ மிக்க கவலையுற்று 
வள்ளல்‌ வாடியிருக்கும்போது பதினெட்டு வயதுடைய இளைஞர்‌ 
கருவர்‌ கோவிலுக்குள்ளே இருப்பதைக்கண்டு மிகமிக மகிழ்ந்து 
அவரை அன்போடு அழைத்துப்‌ பந்தியில்‌ இருக்கச்‌ செய்து சிறப்பாக 
அவருக்குத்‌ தாமே அருகில்‌ நின்று உணவருத்தினார்‌. உண்டவுடன்‌ 
திடீரென எழுந்து அவ்லிளைஞர்‌ கோவிலுள்ளே சென்‌ அ மறைந்தார்‌. 
அங்ஙனம்‌ திருவுருகொண்டு எழுந்தருளிவந்து ஆயிரத்தெண்மராக 
அமர்ந்து வள்ளலுடைய வாட்டத்தைத்‌ இர்த்தவர்‌ பிள்ளையாரே 
என்பதை அறிந்து அப்‌ பிள்ளையாருக்கு “ஆயிரத்தெண்‌ பிள்ளை 
யார்‌” என்ற திருப்பெயரைச்‌ சூட்டி அனைவரும்‌ இழேலிழுந்து 
கும்பிட்டு அருள்பெற்றார்கள்‌. அதன்‌ நினைவாகப்‌. இப்‌ பிள்ளை 
யாருக்குச்‌ சிறப்புப்‌ பூசனை நிகழும்‌ காலங்களில்‌ ஆயிரத்தெட்டுத்‌ 
தேங்காய்கள்‌ படைக்கப்பெறுன்றன. 


5. சங்கர நயினார்‌ கோவில்‌--ஆஇசங்கர விநாயகர்‌ . 


சங்கரநயினார்‌ கோவிவைப்பற்றிப்‌ பின்னர்‌ விரிவாக ஆராய்வோம்‌. 
சங்கரநமினாருக்குத்‌ இருக்கோவில்‌- அமைத்த காலத்தில்‌ அதனை 
ஒட்டிஎழுந்ததுதான்‌ இவ்வூர்‌, ஆதியில்‌ இவ்வூரில்‌ இருந்த பிள்ளை 
யார்‌ இவர்‌; ஆதலின்‌ இவர்‌ ஆதிசங்கர விநாயகர்‌ என்று பெயர்‌ 
பெற்றார்‌. இத்‌ இருக்கோவில்‌ ' இவ்வூரின்‌. தென்கோடியிலுள்ள 
ஆதிசங்கர விநாயகர்‌ கோலில்‌... தெருவுக்கு :அ 


மகு செய்வதாக 
மேலைக்‌ கோடியில்‌ நடுநாயகமாகத்‌ இகழ்ன்றது - 


இதற்கு அடுத்து வடபுறம்‌ இருக்கும்‌ தெருவில்‌ மேலோரத்தில்‌ 
களா மரத்தடியில்‌ ஒரு பிள்ளையார்‌ இருக்கிறோர்‌. அவர்‌ களாவடி 
விநாயகர்‌. என்று பெயர்‌ பெற்றார்‌, இவ்வூரில்‌ களவு செய்வதற்கு 
வரும்‌ கள்வருக்கு நதுக்டேமாக இருக்கும்‌ காரணத்தால்‌ அறியாதார்‌, 
சொல்லாராய்ச்சியிற்‌ புகுந்து, அவரைக்‌ * களவாணிப்‌ . பிள்ளையார்‌.” 
என்று அழைக்கன்றனர்‌. அந்தத்‌. தெருவின்‌ ' நடுவில்‌ ஒருவரும்‌, 
£ழோரத்தில்‌ ஒருவருமாக, வேறு இரண்டு. -பிள்ளையார்கள்‌ இருக்‌ 
இன்றனர்‌. ஆதிசங்கர விநாயகருக்குப்‌ பக்கத்தில்‌ அரசடிப்‌ பிள்ளை 
யார்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌. அரச... மரத்துக்கு . அறாகில்‌” ;ஒறா வேய்‌ 


பிள்ளையார்‌ இருக்‌ கோவில்கள்‌ 39 


வைத்து அரசுக்கும்‌ வேம்புக்கும்‌ திருமணம்‌ நடத்திப்‌ பார்க்கும்‌ 
அறிஞரும்‌ உளர்‌, அரசுக்குத்‌ துணையாக வேம்பு இருப்பது இன்றி 
யமையாதது என்று நம்பப்படுறது. அதன்‌ காரணம்‌ அரசிலும்‌. 
வேம்பிலும்‌ சூரியன்‌ எழும்போது விழும்‌ சூரிய ஒளி அம்‌ மரங்களின்‌ 
அடியிலிருக்கும்‌ காற்றை மருந்தாக மாற்றுகிறது, அம்‌ மருந்துக்‌ 
காற்றைப்‌ பிள்ளையாரைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வந்து உட்கொள்பவர்‌ உடம்புள்‌ 
ளிருக்கும்‌ நோய்ப்புழுக்கள்‌ மடிய, நோய்‌ நீங்கப்‌ பெறுகின்றனர்‌. 
கருப்பையுள்ளிருக்கும்‌ கரு உண்ணிப்‌ புழுக்களும்‌. மடிஏதால்‌ கருத்‌ 
தங்குவதற்கும்‌ வழி பிறக்கின்றது. 


இவ்வூருக்கு வடமேற்கே ஆத்திமரத்தடியில்‌ ஓர்‌ பிள்ளையார்‌ 
இருக்கறோர்‌. அவர்‌ ஆத்தியடிப்‌ பிள்ளையார்‌ என்று பெயர்‌ பெற்று 
இப்‌ பக்கத்தார்‌ அனைவராலும்‌ அன்புடன்‌ வழிபடப்பெறுதிறார்‌.. 
இவருடைய கோவிற்‌ ணேறு வற்றாக்‌ கடலாக நல்ல தண்ணீரை 
உடையது, குளிப்பதற்கு வேறு சரியான ணேறு இல்லாமையால்‌ 
இவ்வூராரிற்‌ பெரும்பாலோரும்‌ இவ்வூருக்கு வரும்‌ புதியோரும்‌ 
இங்கு வந்து உடலாரக்‌ குளித்து, உள்ளமாரப்‌ பிள்ளையாரைக்‌ 
கும்பிட்டுக்‌ கண்ணாரக்‌ களித்துப்‌ பெருவாழ்வு பெறுகின்றனர்‌. 


இவ்வூரில்‌ மட்டும்‌ நாடோறும்‌ வழிபாடு நடைபெறும்‌ பெரிய 
பிள்ளையார்‌ கோவில்கள்‌ இருபதுக்கு: மேல்‌ இருக்கின்றன. இவ்‌. 
வூரில்‌ செங்குந்தர்‌ தெருக்கள்‌ இருபத்திரண்டு உள, அவை ஒவ்‌ 
வொன்றிலும்‌ ஒவ்வொரு பிள்ளையார்‌ இருக்கிறார்‌. திருநெல்வேலி 
மாநகரத்திலோ கேட்கவேண்டாம்‌; திரும்பிய இடமெல்லாம்‌ 
பிள்ளையார்‌; பேட்டையிலே .சருக்கரைப்‌ பிள்ளையார்‌; கார்‌ 
குறிச்சியில்‌ காளத்திப்‌ பிள்ளையார்‌, 
நெல்லை மாவட்டத்தில்‌ அறநிலைத்‌ துறையினர்‌ கணக்கில்‌ வநீ 
துள்ள பிள்ளையார்‌ கோவில்கள்‌ எண்பத்தேழு என்று முன்னர்ப்‌ 
பார்த்தோம்‌ ; கணக்கில்‌ வராதன எண்ணற்றன. வந்தவை தம்முள்‌ 
ரூபா மூவாயிரத்தின்மேல்‌ வருவாய்‌ வருவன நான்கு :-- 
(1) பிரமதேசம்‌--கற்பகப்‌ பிள்ளையார்‌. 
(3) பேட்டைச்‌ சருக்கரைப்‌ பிள்ளையார்‌. 
(3) ஆறுமுகமங்கலம்‌ ஆமிரத்தெண்பிள்ளையார்‌. 
(4) அம்மன்புரம்‌ மாகணபதி, 


40 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


இவர்தம்முள்‌ புகழால்‌ பெரியவராகிய நெல்லைச்‌ சந்திப்‌ பிள்ளையா 
ரையும்‌, ஆறுமுகமங்கலம்‌ ஆயிரத்தெண்பிள்ளையாரையும்‌, பேட்டைச்‌ 
சருக்கரைப்‌ பிள்ளையாரையும்‌ பற்றி முன்னரே பார்த்தோம்‌. சருக்‌ 
கரைபோல இனித்த அருள்தரும்‌ பிள்ளையாருடன்‌ அறுபத்துமூன்று 
நாயன்மாரும்‌ அங்கே வழிபடப்‌ பெறுகின்றனர்‌. * 


கேட்பதையெல்லாம்‌ கொடுக்கும்‌ கற்பக மரம்‌; அதைப்போலத்‌ 
தம்மை வந்து அடுத்த அடியார்கள்‌ கேட்பதையெல்லாம்‌ அருளுபவர்‌ 
அம்பை மாவட்டம்‌ பிரமதேசத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ கற்பகப்‌ 
பிள்ளையார்‌. 


திருச்செந்தூர்‌ வட்டம்‌ அம்மன்புரத்தில்‌ மாகணபதி எழுந்தருளி 
யிருக்கிறார்‌. மாகணங்கள்‌ என்பன பெரிய சிவகணங்கள்‌ ; அவை 
களுக்குத்‌ தலைவர்‌ மாகணபதி. பதி தலைவர்‌. கூட்டம்‌ கூட்டமாக 
ஒன்றின்மேல்‌ ஒன்றாக வரும்‌ துன்பங்களையெல்லாம்‌ நீக்யெருள்பவர்‌ 
மாகணபத, 


சேரன்மாதேலிமில்‌ மிளகுப்‌ பிள்ளையார்‌ என ஒருவர்‌ உளர்‌. 
இவர்‌ திருக்கோலில்‌ ஊரின்‌ தென்‌ கோடியிலுள்ள குளத்தங்‌ 
கரையில்‌ இகுக்றேது. தண்பொருந்தப்‌ பேராற்றிலிருந்து அவ்‌ 
வூர்‌ வழியாக வரும்‌ கன்னடியன்‌ காலில்‌ தண்ணீர்‌ ஒரு குறிப்பிட்ட 
அஜைவுக்குக்‌ குறைந்துபோனால்‌, மிளஎனைத்‌ தண்ணீர்‌ விட்டு அரைத்து 
இப்‌ பிள்ளையார்‌ மேலே சாத்துூறார்கள்‌. பின்‌ இவருடைய இறு 
கோலிலைத்‌ தண்ணீரால்‌ நிரப்புகறார்கள்‌. தரையை ஒட்டியுள்ள 
மடைமில்‌ அடைப்பானைத்‌ தஇறந்துவிட்டவுடன்‌ தண்ணீரும்‌ மிளகுக்‌ 
குழம்பும்‌ கலந்து ஒடிக்‌ கால்வாயில்‌ பாய்்றன. முறை தவறாமல்‌ 
இது செய்யப்பட்டால்‌ மறுநாள்‌ கால்வாயில்‌ மிகுதியாகத்‌ தண்ணீர்‌ 
வருவது உறுதி. இதற்கு ஆகும்‌ செலவினைப்‌ ப௫ர்ந்துகொள்ள 
ஊரார்‌ முந்துன்றனர்‌. இப்‌ பிள்ளையாருக்கு ஓர்‌ அரசுக்‌ கொடை 
தடந்து வருது. 


௨. இவ்ன்‌ கோவில்கள்‌ 


இதுவரை பிள்ளையார்‌ திருக்‌ கோவில்களைக்‌ கண்டு பணிந்தோம்‌. 
இப்போது சிவன்‌ கோவில்களைக்‌ கண்டு வணங்கத்‌ திருவருளைப்‌ 
பெற்று வாழ்வோம்‌. நெல்லை மாவட்டத்தில்‌ ரூபா மூவ்வாமிரத்‌ 
தன்மேல்‌ வருவாய்‌ வருவன அறுபத்திரண்டு சிவன்‌ கோவில்கள்‌, 


சிவன்‌ என்ற சொல்‌ செம்மை என்ற சொல்லடியாகப்‌ பிறந்தது. 
செம்மை என்பது சிவப்பு, நேர்மை, பெருமை, அழகு முதலிய 
பல பொருள்களை உடையது. சிவந்த திருமேனியை உடையவன்‌ 
சிவன்‌. தமிழ்மறை, 

“ இவன்‌ எனும்‌ நாமம்‌ தனக்கே உடைய செம்மேனி 
எம்மான்‌ ” என்று கூறுன்றது. செம்மேனி சிவப்பு நிறம்‌ உடைய 
மேனி ; மேனி--உடம்பு, வடிவம்‌, நிறம்‌, அழகு ; சிவனுடைய 
உடம்பு செம்மேனி--அதாவது செம்மை, நேர்மை, பெருமையே 
ஓர்‌ உருவமாக இருப்பவன்‌ சிவன்‌ ; அழகே ஓர்‌ வடிவ மானவன்‌ 
சிவன்‌ ; வெப்பு நிறம்‌ உடையவன்‌ சிவன்‌; சிவனே மெய்ப்‌ 
பெருமையை உடையவன்‌ ; அதனால்‌ அவன்‌ சிவபெருமான்‌ 
என்னப்‌ பெற்றான்‌. 

தேவர்‌ உலகமாயே சுவர்க்கத்தை அடைந்து தேதவராகியவர்‌ இன்பத்‌ 
திற்சொக்டித்‌ தம்‌ நிலை மறந்து தகாத செயல்களைச்‌ செய்யத்‌ தொடங்‌ 
கும்போதெல்லாம்‌ சூரபதுமன்‌ முதலிய அசுரரைக்‌ கொண்டு தாக்கு 
வித்துத்‌ தம்மை மறவாமல்‌ வழிபடச்செய்யும்‌ நேர்மையாகய செம்‌ 
மையை உடையவன்‌ சிவன்‌ ; திரிபுர அசுரர்‌ தாரகாட்சன்‌, கமலாட்‌ 
சன்‌, வித்யுநீமாலி முதலிய அசுரர்களும்‌ தாம்‌ பெற்ற வரச்‌ செருக்‌ 
கால்‌ தேவருக்கு மிக்ககொடுமை புரியும்போது தானே நேரில்‌ 
வந்து திருவருள்‌ புரியும்‌ நேர்மையாகய செம்மையை உடையவன்‌. 


வரம்பு கடந்து கொடுமை செய்த முப்புரங்களைக்‌ கண்டு 
சிவபெருமான்‌ சிரித்தான்‌, “ எத்தனையோ தவம்‌ செய்தீர்‌ ; பெறு 
வதற்கு அருமையான வரங்களைப்‌ பெற்றீர்‌. தேவர்களை அன்பு 
நெறியினால்‌ வெல்வதை விடுத்துக்‌ கொடுமை பல செய்தீர்களே, ”” 
என்று அவர்களைப்‌ பார்த்துச்‌ சிரித்தான்‌. உடனே அவர்களுடைய 
மூன்று கோட்டைகளாகிய மும்மலங்களும்‌ எரிந்து சாம்பலாயின, 


43 நெல்லை மாவட்டந்‌ கோவில்‌ வரலாறு 


தம்‌ நிலை அறிந்து மூன்று அசுரர்களும்‌ சிவபெருமானைத்‌ தொழுது 
நின்றனர்‌. அப்போது அவர்களை ஆண்டவனாூய சிவபெருமான்‌ எவ்‌ 
வாறு ஆண்டான்‌ என்பதைச்‌ சுந்தர மூர்த்தி நாயனார்‌ பின்‌ வருமாறு 
தேவாரம்‌ பாடி நமக்கு அறிவுறுத்துின்றார்‌ : 


“£ மூவெயில்‌ செற்ற ஞான்று உய்ந்த மூவரில்‌ 
இருவர்‌ நின்திருக்‌ கோலிலின்‌ வாய்தல்‌ 
காவலாளர்‌ என்று எலிய பின்னை 
தருவன்‌ நீ கரிகாடு அரங்காக ' 
மானை நோக்க ஓர்‌ மாநடம்‌ மழ 
மணிமுழா முழக்க அருள்செய்த 
தேவதேவ நின்திருவடி அடைந்தேன்‌ 
செழும்‌ பொழில்‌ திருப்புன்கூர்‌ உளானே.” 


“மூன்று அசுரரில்‌ இருவர்‌ தன்‌ திருவாயில்‌ காவலராச, 
அம்மை கண்டு ம$ழத்‌ திருநடனம்‌ தான்‌ ஆடும்போது அருகே நின்று 
ஆட்டத்துக்கு ஏற்றவாறு ஒருவன்‌ மணி முழா முழக்கும்படி அருள்‌ 
செய்த பெம்மானே ” என்று யாரும்‌ அடைய முடியாத பெரும்‌ 
பேற்றை அம்மூவரும்‌ அடைந்தமையைப்‌ புகழ்ன்றார்‌ சுந்தரனார்‌. 
தேவர்களுக்குள்‌ நேர்மையானவன்‌ எமதருமன்‌ ; அவன்‌ நேர்மை 
தவறியபோது அவனை உதைத்த சலத்தையும்‌ நம்பியாரூரர்‌ பின்‌ 
வருமாறு போற்றுகின்றார்‌ :_ 


£ அந்தணாளன்‌ உன்‌ அடைக்கலம்‌ புகுத 
அவனைக்‌ காப்பது காரணமாக 


. வநீத காலன்றன்‌ ஆருமிரதனை 
வவ்லினாய்க்கு உன்றன்‌ வண்னம்‌ கண்டு. ” 


தன்னுடைய தோழராதிய சுந்தரமூர்த்திகள்‌ திருவொற்றியூரில்‌ 
சங்கிலியாருக்கு அவரைப்‌ பிரிவதில்லை, என்று அளித்த வாக்குறு 
தியை மறந்து இருவாரூருக்குப்‌ புறப்பட, உடனே அவருடைய இரண்டு 
கண்களையும்‌ குருடாக்கி 


“ பிழையுளன பொறுத்திடுவரென்றடியேன்‌ பிழைக்‌ 


தக்கால்‌ 
பழியதனைப்‌ பாராதே படலமென்கண்‌ மறைப்பித்‌ 


ததாய்‌ * 
என்றும்‌, 


சிவன்‌ கோவில்கள்‌ ச்‌ 


* தண்பொழிலொற்றிமா நகருடையாய்‌ ! சங்கிலிக்கா வென்கண்‌ 
கொண்ட 


பண்ப 1 நின்னடியேன்‌ படுதுயர்களையாய்‌ பாசுபதா பரஞ்சு ரே” 
என்றும்‌, 

அலறுமாறு நேர்மை செய்தான்‌ சிவபெருமான்‌, யாவரே 
யாயினும்‌ தவறு செய்யப்‌ பெருமான்‌ ஒருப்படான்‌. பின்பு சுந்தரர்‌ 
திருந்திய அன்பு கண்டு அவருக்கு ஒரு கண்ணைக்‌ காஞ்சியிலும்‌ 
மற்றொரு கண்ணைத்‌ திருவாரூரிலும்‌. தந்தருளினான்‌, 

தமக்கு மறக்க முடியாத கேடு செய்தாறாம்‌ தம்மை வந்து 
அடைந்து பணிந்து திருந்துவாரேயோமின்‌ அவர்க்கு அருள்‌ செய்வதே 
நேர்மை, பெருமை, செம்மை. இராவணன்‌ கைலை மலையையே 
பெயர்த்தெறியத்‌ தொடங்கினான்‌ ; அவனை மலைக்‌ 8ழ்‌ வைத்து நசுக்கி 
னன்‌ ஆண்டவன்‌ ; பின்‌ அவன்‌ தன்‌ தவற்றினை உணர்ந்து பெரு 
மான்‌ புகழ்‌ பாடினான்‌ ; உடனே அவனுக்குப்‌ பெறற்கரும்‌ திருவருள்‌ 
பாலித்தான்‌ செம்மையாளன்‌ இவன்‌... இதனைச்‌ சுந்தரர்‌ கூறுமாறு 
காண்க 1 . க 
“ எறியும்‌ மாகடல்‌ இலங்கையர்‌ கோனைதீ 

துலங்க மால்‌ வரைக்‌ 8ழ்‌ அடர்த்திட்டூ 
குறிகொள்‌ பாடலின்‌ இன்னிசை கேட்டுக்‌ 

கோலவாளொடு நாளது கொடுத்த 
செறிவு கண்டு நின்திருவடி அடைந்தேன்‌ 

செழும்பொழில்‌ திருப்புன்‌ கூருளானே. ” 


உலகில்‌ பிறந்து, இறந்து, பிறந்து உழலும்‌ உயிர்களுக்கு அவன்‌ 

தந்தை. அப்பெம்மான்‌ “ பிறவான்‌ இறவான்‌ ”. சிவனுடைய 

பெருமை பேசி இன்ப வழி காட்டுவதே சைவம்‌. தாயுமான 
அடிகள்‌ பின்வருமாறு திருவாய்‌ மலர்ந்தருளுகறார்‌ :-- 

“ சைவ சமையமே சமையம்‌ ; சமையாதீதப்‌ பழம்பொருளைக்‌ 

கைவந்திடவே மன்றுள்வெளிகாட்டும்‌ இந்தக்‌ கருக்கு 

ட்‌ ட்டுப்‌ 

பொய்வந்துழலும்‌ சமையநெறி புகுதவேண்டாம்‌ முத்திதரும்‌ 

தெய்வ சபையைக்‌ காண்பதற்கே சேரவாரும்‌ செகத்தீரே.” 


சிவபெருமானுடைய திருவருளைப்‌ பெற்றுப்‌ பேரின்ப வாழ்வு 
அடைவதற்குச்‌ சுருக்கமான வழி, நேர்மையைக்‌ கடைப்பிடி த்துச்‌ 
வன்‌ எழுந்தருளிமிருக்கும்‌ இடங்களுக்கெல்லாம்‌ சென்று இ: 


44 தெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


முன்பு மெய்ம்மறந்து அவனைப்‌ புகழ்ந்து பாடி நிற்பதுவே, முதன்‌ 
முதலாக நெல்லை மாவட்டத்தில்‌ உள்ள சிவனார்‌ திருக்கோவில்களைத்‌ 
,தண்பொருநைப்‌ பேராறு தோன்றும்‌ இடத்‌ திலிருந்து நாமும்‌ புறப்பட்டு 
அதனுடனேயே தொடர்ந்து சென்று வழிபட்டு உய்வோம்‌, 

நெல்லை மாவட்டத்தில்‌ உள்ள கிறந்த சிவன்‌ கோவில்கள்‌ 
ஒரு நூற்றுத்‌ தொண்ணூற்றுது.- அவைகளுள்‌ ஆண்டொன்றுக்கு 
ரூபா மூவாயிரத்தின்‌ மேல்‌ வருவாய்‌ வரும்‌ முதன்மையானவை 
களையே நாம்‌ காணப்போஜன்றோம்‌, அவை அறுபத்திரண்டாம்‌ ; 
அவை பின்வருமாறு எட்டு வட்டங்களிலும்‌ பிரிந்திருக்க்றன : 
(1) அம்பாசமுத்திரம்‌ 18 ; (2) திருநெல்வேலி 9; (8), சீவைகுண்‌ 
டம்‌ 7; (4) இருச்செந்தூர்‌ 8 ; (5) நான்குநேரி 7 ; (6) தென்காகி 5; 
(7) சங்கரன்கோவில்‌ 7 ; (8) கோவிற்பட்டி 6, 


முதற்கண்‌ அம்பை மாவட்டத்தை ஆராய்வோம்‌. 


க. அம்பாசமுத்திரம்‌ வட்டம்‌ 


கடலை ஆடையாக உடுத்த இம்மண்ணுலகத்திலேயே முதன்மை 
பெற்று விளங்கும்‌ மலைகள்‌ நமது இந்தியாவிலேதான்‌ இருக்னெ்றன, 
கங்கை, சிந்து முதலிய பெரிய ஆறுகளுக்குப்‌ பிறப்பிடமாக உள்ள 
இமைய மலையைப்‌ போலும்‌ பெரியமலை இந்த உலகத்‌ திலே வேறு 
எங்கே இருக்கிறது ? பார்ப்பவர்‌ அச்சத்தாலும்‌ வியப்பாலும்‌, இமை 
யாது பார்த்து நிற்கும்படி செய்யும்‌ பெருமையுடைமையினாலேதான்‌ 
புலவர்‌ இதனை இமையம்‌ என்று பெயர்வைத்து வழங்னெர்‌ போலும்‌! 
இமம்‌ என்பது பனி ; பனிக்க அதாவது நடுங்கச்‌ செய்தலினாலே இமை 
யம்‌ என்ற பெயர்‌ ஆயிற்று, பனித்தலின்‌ முதிர்ந்த நிலைமையே 
இமையாது நிற்கும்‌ நிலை ; அதனைச்‌ செய்தலினாலே பனி இமம்‌ எனப்‌ 
பட்டது போலும்‌ ! இமை, இமைப்பு என்பன ஒரு பொருட்‌ சொற்‌ 
கள்‌ ; இமைப்பு என்பது பேரொளி ; பகலவன்‌ கதிரொளி படும்போது 
இமத்தால்‌ மூடியிருத்‌ தலினாலே கண்ணைப்‌ பறிக்கும்‌ பேரொளியுடன்‌ 
இம்மலை விளங்கும்‌. அதனால்‌ பேரொளி விளக்கம்‌ உடையது என்னும்‌ 
பொருளில்‌ இமையம்‌ என்ற சொல்‌ ஆயிற்று என்று கொள்ளு 
தலும்‌ ஒரு தலை. 


இமைய மலை இவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும்‌, 
அது சிறிது காலத்துக்கு முன்புதான்‌ தோன்றியதெனக்‌ கல்‌ தூல்‌ 
ஆராய்ச்சியாளர்‌ கூறுன்றனர்‌. அவர்கள்‌ அம்மலையின்‌ கல்லை 


சிவன்‌ கோவில்கள்‌ அம்பை 46 


ஆய்நீது பார்த்தபொழுது அது சில காலத்தின்‌ முன்புதான்‌ அமைநீ 
திருக்க வேண்டும்‌ என்ற உண்மை வெளியாயிற்று. அது சில 
தநாற்றாண்டுகளுக்கு மூன்‌ கடலினுள்ளே முமழுகியிருந்தது என்‌ 
பதை அம்மலைமிசைக்‌ காணப்பெறும்‌ கடல்வாழ்‌ உமிர்களின்‌ உடற்‌ 
கூடுகள்‌ முதலிய சான்றுகளைக்‌ கொண்டு அறிஞர்‌ நிலை நாட்டு 
இன்றனர்‌. 


“ ஒப்புயர்வற்ற இமைய மலையின்‌ நிலைமையே இவ்வாறாயின்‌ 
வேறு எம்மலைதான்‌ முதலில்‌ தோன்றிய பெருமையுடையது ₹” 
என வினாலின்‌, அது தண்டமிழ்‌ நாட்டின்கண்‌ உயர்ந்து விளங்குகிற 
பொதிகை மலையே. கல்‌ நூல்‌ ஆராய்ச்சியாளர்‌ இம்மலையின்‌ கல்லை 
ஆராய்ந்து இம்மலைதான்‌ உலகத்திலேயே மிக முதியது 
என்று அறுஇயிட்டுரைக்கன்றனர்‌. உயிர்‌ நூல்‌ ஆராய்ச்சிப்‌ புலவர்கள்‌ 
மக்கள்‌ முதலில்‌ தோன்றிய இடம்‌ எனக்‌ கூறும்‌ தமிழகத்தின்‌ ஒரு 
பகுதியாக இம்மலை அமைந்திருக்கிறது. ஆதலின்‌ இமைய மலை 
மினும்‌ தொன்மையில்‌ முதன்மை பெற்றுப்‌ புலவர்களாற்‌ பெரிதும்‌ 
புகழப்‌ பெற்றது பொதிகை மலையே என்பது வெள்ளிடை மலைபோல்‌ 
விளங்குவதாயிற்று. 


“ சந்தனப்‌ பொதிகைத்‌ தடவரை ” என்றார்‌ புலவர்‌. சந்தனம்‌ 
முதலிய மரங்களினாலே பொதிந்து வைக்கப்பெற்றது பொதிகை 
மலை. இது பொதியம்‌ என்றும்‌ பெயர்‌ பெறும்‌; பொதி என்ற 
சொல்லுக்குப்‌ பிணிப்பு, தொகுதி, மூளை, அரும்பு என்ற பொருள்‌ 
கள்‌ இருக்கின்றன. இவைகளினால்‌, தீப்பிழம்பாகச்‌ சுழன்றுகொண் 
டிருந்த பூமியில்‌ பல அணுக்கள்‌ ஒன்றாகத்‌ தொக்குப்‌ பிணிக்கப்பட்டு 
இறுகிய முதல்‌ இடம்‌ இது என்பதும்‌, செடி கொடிகள்‌ முளைப்பதற்‌ 
கும்‌, உமிர்கள்‌ அரும்புவதற்கும்‌ தகுந்த முதல்‌ இடமானது இது 
என்பதும்‌ அறிஞர்‌ ஆராய்ச்சியில்‌ தோன்றுவன.  இம்மலையி 
லிருந்து தோன்றும்‌ தென்றற்‌ காற்று, சந்தன மரங்களிற்‌ படிந்து 
அவைகளின்‌ நறுமணம்‌ கவர்ந்து உலாவிவரும்போது தமது உடலில்‌ 
லீசப்‌ பெற்றோரே நல்வினையாளராவர்‌. சிவபெருமானார்‌ தாம்‌ 
கூத்தாடும்போது தோன்றும்‌ இளைப்பை நீக்கக்கொள்ளும்‌ பொருட்டு 
“ஆரம்மென்கால்‌ தருமுகத்திடை வீசி மடக்கவும்‌, தமிழ்‌ திருச்செவி 
மாந்தவும்‌ அன்றோ தென்‌ திசை நோக்க அடுக்க வந்து உவத்து 
ஆடுவான்‌ ” எனத்‌ திருவிளையாடற்‌ புராண ஆசிரியர்‌ பரஞ்சோதியார்‌ 
கூறுநின்றார்‌. இம்மலையை அடுத்துள்ள திருநெல்வேலிக்கு வந்‌ 


46 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


திருந்த சைவ சமைய ஆசிரியராகிய திருஞான சம்பந்தமூர்த்தி 
நாயனார்‌ தமது தேவாரத்திலே '£ தென்றல்‌ வந்து உலவும்‌ திருநெல்‌ 
வேலி ” என அருளிச்‌ செய்திருக்கிறார்‌. 


இச்‌ சந்தன மரங்களேயன்றி, ஏனைய தேக்கு, வேங்கை, மா 
முதலிய மரங்களெல்லாம்‌ இம்மலையில்‌ வானுற ஓங்‌ வளம்பெற 
வளர்த்து நெருங்கியிருக்ன்றன. பெரிய பெரிய மரங்களெல்லாம்‌ 
வெட்டப்பட்டு மலைக்காடுகள்‌ எல்லாம்‌ பணம்‌ பற்றி அழிக்கப்படுறே 
இக்காலத்திலும்‌ கூடப்‌ பகலவனது ஒளி நுழையப்‌ பெறாத பூமரச்‌ 
சோலைகள்‌ இம்மலைமேல்‌ அளவிடற்கரியனவரய்க்‌ காணப்படுகின்றன, 
இம்மரச்‌ சோலைகளே பொதிகைமலையமின்‌ கைகளைப்‌ போல மேலே 
போகின்ற மேகக்‌ கூட்டங்களையெல்லாம்‌ பிடித்து, அங்குமிங்கும்‌ 
விடாமற்‌ பிணித்து, மிகுதியாக மழை பொழியச்‌ செய்ன்றன. 


யானைகள்‌ மந்தை மந்தையாகக்‌ கூடி மேய்ந்து திரிகின்ற 
இப்பொதிகையிலே தண்டமிழ்‌ முனிவராம்‌ அதத்‌ தியனார்‌ எழுந்தருவி 
யிருக்கன்றனர்‌. அவருக்குப்‌ பழைய பாவநாசம்‌ என்னும்‌ இடத்தில்‌ 
ஓர்‌ அழகான கோலில்‌ திகழ்கிறது. அவருக்கு அம்பாசமுத்திரம்‌ 
எனும்‌ ஊரிலும்‌ ஒரு பெரிய தனிக்‌ கோவில்‌ இருக்கறது. அவர்‌ பலீ 
அன்பர்களுக்கு நல்‌ வரம்‌ தந்து வாழ்விக்கும்‌ பெருமையுடையவர்‌. 
அவர்‌ வாழும்‌ பொதிகை முடியிலிருந்ததான்‌ பொருநைப்‌ 
பேராறு தோன்றுறெது. தண்மை-குளிர்ச்‌ி, தண்மை பொருந்திய 
தன்மையால்தான்‌ இது தண்பொருநை என்று பெயர்‌ பெறுவதாயி 
யிற்று. தண்பொருநைதான்‌ தாமிரபரணி என்று பிற மொழியான 
ரால்‌ திரித்து வழங்கப்‌ பெற்றது. இதிலிருந்து தாமிரம்‌ கலந்திருக்‌ ' 
கும்‌ நீரையுடையது இந்த ஆறு என்று இலர்‌ பொருள்‌ கூறவும்‌ 
நம்பவும்‌ தலைப்பட்டனர்‌. ஒத்தைக்‌ கல்‌ மந்து என்பது ஆங்கிலேய? 
களால்‌ ஒட்டகமண்டு என்று மருவி வழங்கிப்‌ பின்‌ உதகமண்டலம்‌ 
என அதனைச்‌ சிலர்‌ அறியாது வழங்கத்‌ தொடங்கியதோடு நில்லா 
மல்‌ உதகம்‌--பனி, பனிமண்டலம்‌ என்று தம்‌ அறியாமைக்கு தரு 
பொருள்‌ கூறவும்‌ தொடங்கியிருப்பது போன்ற வழக்கே தாமிரபரணி 
என்பதுவுமாம்‌. 


பொருநையாறு இம்மலைமிசைத்‌ தோன்றிக்‌ நோக்க ஓடி 
வருகறது, இது தோன்றும்‌ இடம்‌ சதுப்பு நிலமாக எப்போதும்‌ 
தண்ணீர்‌ ஊறிக்கொண்டே இருக்கறது. இது சறிதுதூரம்‌ வந்த 


சிவன்‌ கோவில்கள்‌- அம்பை க்‌்‌ 


வுடன்‌ கண்னிகட்டி என்று ஒர்‌ இடம்‌ இருக்கறது. அவ்விடம்‌ மரச்‌ 
செறிவுள்ளதாய்ப்‌ போழூனைதாய்‌ விளங்குகின்றது. இங்கே தங்‌ 
கடம்‌ (Bயஜalo) ஒன்றிறாக்கறது. அதிலிருந்து சிறிது தூரம்‌ 
இந்த ஆறு ஒடி வந்து வாணதீர்த்தம்‌ என்னும்‌ இடத்திலே மிக 
உயரத்திலிருந்து அருவியாக விழுகிறது. வாணன்‌ முழுகி அருள்‌ 
பெற்ற தீர்த்தம்‌ இது என அறிஞர்‌ கூறுகின்றனர்‌. சிலர்‌ இது 
வானத்திலிருந்து விழுவது போல மிக உயரத்திலிருந்து விழுவதினா 
லேயே வான தீர்த்தம்‌ என்று பெயர்‌ பெற்றதெனக்‌ கூறுகின்றனர்‌. 
உடலைப்‌ பற்றிய அழுக்கையும்‌, தாகத்தையும்‌ தீர்த்துவைப்பது 
போலவே உயிரைப்‌ பற்றிய பாவத்தையும்‌ நீர்த்து வைப்பது இத்‌ இர்த்‌ 
தம்‌. ஆதலின்‌ அவ்வருவிமிலே நீராவேதற்கு ஆடி மாதத்தில்‌ வரும்‌ 
இருன்மதி (ஆடி அமாவாசை) யன்று ஆண்டு தோறும்‌ மக்கன்‌ 
பலர்‌ பல இடங்களிலிருந்தும்‌ பெருங்கூட்டமாக இங்கே வருன்றனர்‌. 
மவையடிமிலிருந்து எறிப்‌ பல மலைகளைத்‌ தாண்டி இங்கே வந்து 
நீராடுவதன்‌ அருமை பற்றி,  வாணாளைக்கொடுத்து வாணதீர்த்தம்‌ 
ஆடி” என்ற பழமொழியும்‌ வழங்குவ கரமிற்று. 


இதற்குச்‌ றிது மே .“ கட்டளைமலை” என்னும்‌ இடம்‌ இருக்‌ 
நிறது. இம்மலைப்‌ பகுதி பண்டு பாவநாசருடைய பூசனைக்குச்‌ கட்டளை 
யாக அமைந்திருந்தமையின்‌ இப்பெயர்‌ பெற்றது. இவ்விடத்தில்‌ 
காசியாறு என்பது தண்‌ பொருநையுடன்‌ கலக்கிறது. இவ்விடத்தில்‌ 
ஒரு பெரிய ஆழம்‌, நீல கண்டன்‌ கசம்‌ எனப்பெயர்‌ பெறும்‌, இங்கே 
இப்போது பெரிய அணை ஒன்று கட்டப்பெற்றிருக்கறெது ; அதனால்‌ 
கட்டளை மலையில்‌ ஒரு பகுதியும்‌, காரியாறும்‌ இந்த அணையிற்‌ கட்டும்‌ 
நீரில்‌ முழு விடுின்றன, இவ்வணை எற்படுமுன்‌ கட்டளைமலைச்‌ 
சோலையில்‌ பல அருமையான பழங்களைப்‌ பறித்துத்‌ இின்றுகொண்டு 
நண்பருடன்‌ அளவளாவி வாணதீர்த்தத்தை நோக்குவார்‌ உள்ளம்‌ 
அடையும்‌ இன்பத்திற்கு ஓர்‌ எல்லையும்‌ உண்டோ? காரியாறு நஞ்சாறு i 
காரி-நஞ்சு ; அதில்‌ கோடையில்‌ நீர்குடி.த்தவர்‌ கொடுமையான காய்ச்‌ 
சலைப்‌ பெற்றுத்‌ தன்புற்றனர்‌. ~ 
. இதற்கும்‌ 8ீழே சேர்வையாறு என்னும்‌ சிற்றாறு பொருநையில்‌ 
வந்து சோடறைது. இரண்டாறுகள்‌ முண்டும்‌ துறையாதலின்‌ அதீ 
கூடிடம்‌ முண்டுந்துறை எனப்பெயர்‌ பெறும்‌. இவ்விடத்தில்‌ ஒரு 
பெரிய தங்கிடமும்‌ . (Bungalow), மலைக்காவலர்‌ குடியிருக்கும்‌ 
வீடுகளும்‌ இருக்ன்றன. இல்விடத்திலுள்ள ஆழத்தில்‌ முதலைகள்‌ 


46 நெல்லல மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


உள்ளன, இங்குள்ள தோணியில்‌ எறி உகைத்து மகிழ்வுடன்‌ இன்னிசை 
பாடி மகிழலாம்‌, பொருநைப்‌ பேராறு பின்னும்‌ 8ம்‌ நோக்கி வந்து 
கலியாணதிீர்த்தம்‌ என்னுமிடத்தில்‌ அருவியாக விழுகிறது, அகத்‌ 
தியனார்‌ சிவபெருமானுடைய கலியாணக்‌ காட்சியைக்கண்டு பணிந்து 
அருள்பெற்ற இடம்‌ இத்தீர்த்தக்கரையாதலினாலேதான்‌ இவ்விடம்‌ 
இப்‌ பெயர்‌ பெற்றது போலும்‌! இவ்‌ வருவியில்‌ நீராடுவது கடி 
னம்‌. எனெனில்‌ இது மிகவும்‌ சிக்கலான இடத்திலே முந்நூறடி 
உயரத்திற்கு மேலிருந்து விழுறது. இதற்குச்‌ சிறிது ழே வந்த 
போது ஆறு * பழைய பாவநாசம்‌ ” என்னும்‌ இடத்தில்‌ அருவியாக 
விழுகிறது. இவ்வருவியிலே தலையைக்கொடுத்து முழுகுவது மித 
இன்பத்தருவது ஆகும்‌. இங்ருந்து - சிறிது தூரம்‌ சென்றவுடன்‌ 
ஆறு மலையிலிருந்து நிலத்தில்‌ இறங்குதிறது. இவ்லிடம்தான்‌ 
பாவநாசம்‌ எனப்‌ பெயர்‌ பெறும்‌. இவ்விடத்திலே தான்‌ முக்க 
ளாலிங்கர்‌ கோவில்‌ இருக்கறது. முக்களாலிங்கரே - நமது பாவ 
நாசப்பெருமான்‌. நாம்‌ அன்பு செய்யச்‌ செய்ய நம்முடைய பாவங்‌ 
களையெல்லாம்‌ நசுக்கி நாசம்‌ செய்யும்‌ பாவநாசர்‌ இவர்‌. கோவி 
வின்‌ வாயிலில்‌ அமைந்துள்ள மண்டபத்திலே முழுமதி நாளன்று 
இருந்துகொண்டு கிழக்கே அதனடியிலிருக்கும்‌ ஆற்றை நோக்கின்‌, 
மீன்கள்‌ மின்னித்‌ துள்ளும்‌ காட்சியுடன்‌ புலனாகும்‌ இயற்கைப்‌ 
பேரழகு எடுத்தியம்ப இயலாத மேன்மையுடையது, 


பாவநாசம்‌ விக்ரெமசிங்கபுரத்தின்‌ ஒரு பகுதி; இது திருநெல்‌ 
வேலி மாவட்டத்தின்‌ அம்பாசமுத்திரம்‌ வட்டத்தைச்‌ சேர்ந்தது. இவ்‌ 
வூரைச்‌ சூழப்‌ பல குளங்கள்‌ இருக்ன்றன. மலை மேலே ஆற்றி 
லிருந்து பிரிந்து வரும்‌ கால்வாயொன்று விக்சிரம௰ங்கபுரத்‌ இன்‌ 
ஊடே செல்கிறது. 


அம்பாசமுத்திரம்‌ இரயிலடியிலிருந்து விக்கரம௫ங்கபுரம்‌ ஐந்து 
கல்‌ ; அங்கிருந்து பாவநாசம்‌ ஒரூ கல்‌. திருநெல்வேலி சேரன்‌ 
மாதேலி-அம்பாசமுத்திரம்‌_—தென்காசிச்‌ சாலையிலிருந்து இவ்வூரு க்கு 
நல்ல சாலை இருக்கறது. இரட்டை மாட்டுவண்டிகளும்‌, குதிரை 
வண்டிகளும்‌ எப்போதும்‌ வாடகைக்குக்‌ இடைக்கும்‌, மேலணைவரை 
இப்போது நல்ல சாலை ஏற்பட்டுவிட்ட படியால்‌ மேலணைக்கும்‌ இரு 
நெல்வேலிக்கும்‌ அடிக்கடி வாடகை மோட்டார்‌ வண்டிகள்‌ ஓடு 
இன்றன. இச்சாலை மேல்‌ இருக்கிறது பாவநாசப்‌ பெருமான்‌ திருக்‌ 


திவன்‌ கோலில்கள்‌--அம்பை 4p 


கோலில்‌. கோவில்‌ . வாசலில்‌ மோட்டார்‌ வண்டியில்‌ ஏறி நேரே 
கன்னியாகுமரிக்கும்‌, நாகர்‌ கோவிலுக்கும்‌, திருநெல்வேலிக்கும்‌, 
தென்காசிக்கும்‌ போகலாம்‌. 


இவ்வூர்‌ அருங்கோடையிலும்‌ நன்றாகப்‌ டடிந்து முங்கிக்‌ 
குளிக்கும்‌ ஆழமுடைய பளிங்கு போன்ற தண்பொருநையாற்றை 
உடைமையால்‌ எப்போதும்‌ குடியிருப்பதற்கு மிகவும்‌ வாய்ப்பான 
இடம்‌. பாவநாசத்திலிருந்து திருவனந்தபுரம்‌ போவதற்கு ஒரு நல்ல 
மலைப்பாதை இருக்கிறது. இங்கிருந்து முண்டுந்துறை நான்குகல்‌ 7 
அக்கிருந்து கன்னிகட்டி பதினொருகல்‌ ; கன்னிகட்டி 5,550 அடி 
உயரத்திலிருக்கறது. அதிலிருந்து மேலும்‌ எட்டுக்‌ கல்‌ சென்றால்‌ 
தண்பொருநை தோன்றும்‌ இடத்தைக்‌ காணலாம்‌. அதுவே மலை 
உச்சி. ' அதிலிருந்து இறங்கச்‌ சென்றால்‌ நேராகத்‌ திருவனந்த 
புரத்தை அடையலாம்‌. 


விக்‌கரம௫ங்கபுரம்‌--பாவநாசர்‌ திருக்கோவில்‌ 


ஏழுதட்டுகளையுடைய பெரிய கோபுரத்தோடு திருக்கோவில்‌ தண்‌ 
பொருநையாற்றின்‌ மேற்குக்‌ கரைமிலே பல திருமடங்களுக்கிடையிலே 
இகழ்வது காண்பவர்‌ உள்ளத்தே அன்புணர்ச்சியையும்‌ இன்பத்தை 
யும்‌ ஊட்டுவது திண்ணம்‌. அகத்திய முனிவர்‌ போன்ற பெரியோர்‌ 
வந்து தங்கித்‌ தவம்‌ புரியத்தக்க இடம்‌ இதுவே. இது யோகபீடம்‌ 
என்றும்‌, திருக்குற்றாலம்‌ போகபீடம்‌ எனவும்‌, சிவசைலம்‌ ஞான 
பீடம்‌ என்றும்‌ சொல்லப்‌ பெறுகின்றன. கோவிலின்‌ முன்பு ஆறு 
வடக்கு முகமாக வருவது அதன்‌ பெருமையைப்‌ பல ூறுபங்கு 
ஓங்கச்‌: செய்றது. கோபுரத்தின்‌ உயரம்‌ எண்பதடி ; கதலின்‌ உயரம்‌ 
பதினாறரை அடி ; கதவடியில்‌ வாசல்‌ அகலம்‌ எட்டேகாலடி ; முதல்‌ 
தட்டின்‌ தென்வடல்‌ நீளம்‌ நாற்பத்தாறு அடி ; கிழமேல்‌ அகலம்‌ 
இருபத்தொன்பதரையடி. 


'இருக்கோவில்‌. இரண்டு பகுதிகளாக இருக்கறது. ஒன்றில்‌ பாவ 
நாசப்‌ பெருமான்‌ எழுந்தருளியிருக்கன்றார்‌. இவர்‌ சுயம்புலிங்கம்‌ ; 
உளிபடாத்‌ திருமேனி ; பெருமானுடைய திருப்பெயர்கள்‌ பாவ 
நாசர்‌, வமிராசலிங்கர்‌, பழமறைநாயகர்‌, முக்கனாலிங்கர்‌, பர்‌ 
சோதிலிங்கர்‌ என்பன. இரண்டாவது பகுதி அம்மன்‌ கோவில்‌, 


தெ.மா:.--4 


[211] நெல்லை: மாவட்டக்‌ கோவில்‌ வரலா த 


அம்மை திருப்பெயர்‌ உலகம்மை என்பது. இவைகளில்‌ முதலில்‌ 
அமைந்தது பெருமான்‌ சோவிலே ; பின்னர்‌ அமைந்ததே அம்மை 
கோலில்‌ என்பது கட்டிடங்களின்‌ அமைப்பினாலே விளங்கு?ன்றது. 


இவைகள்‌ தனித்தனியாகக்‌ கரா அறை, அர்த்தமண்டபம்‌, 
மாமண்டபம்‌, மணிமண்டபங்களோடு உட்சுற்றும்‌, வெளிச்சுற்றுமாச 
இரண்டு சுற்றுக்கள்‌ உடையன. வெளிச்‌ சுற்றைச்‌ சூழப்பெரிய இரு 
மதில்கள்‌ மூன்றுவாயில்களோடு இருக்கன்றன.. இதில்‌ உயரிய பலா, 
“மாமரங்கள்‌ பல உள. உட்சுற்று மண்டபம்‌, வசந்த மண்டபம்‌, 
கூத்தர்‌ மண்டபம்‌, வாகன மண்டபம்‌, திருமண 
என்பன கோவிலின்‌ உள்ளே உள.  சுக்ரொன்‌ செட்டி. மண்டப 
'மென்பது கோவிலின்‌ வெளியில்‌ தலைவாயிலேயே்‌ இருப்பது. வசந்த 
மண்டபத்தின்‌ மேல்‌ தளத்தில்‌ ஒற்றை மீன்‌, இரட்டை மீன்‌ வடி.வங்கள்‌ 
பொறிக்கப்பெற்றிருப்பதால்‌ இக்கோவில்‌ பாண்டியர்‌ கட்டிய 
தென்பது விளங்கும்‌. பெருமான்‌ கோலிலில்‌ சண்டேசுரர்‌ கோவில்‌ 
உள்ளது ; அம்மை கோவிலில்‌ சண்டேசுரி அம்மன்‌ இல்லை. உலகம்மை 
திருவுருவம்‌ முன்னர்‌ பழுதாகவே, புதியதொரு திருவுருவம்‌ 
அமைக்கப்பெற்றது. அதுதான்‌ இப்போது காட்சியருளுவது, 


மண்டபம்‌ 


வெளிச்‌ சுற்றில்‌ காசிலிங்கம்‌, முக்களாமரத்தின்‌&ழே முக்களா 
லிங்கப்‌ பெருமான்‌, கல்லுருவான கூத்தர்‌ கோவில்கள்‌ உள்ளன. 
முக்களா என்பது மூன்று இளைகளுடன்‌ கூடிய களாமரம்‌. உட்சுற்றில்‌ 
கலியாணசுந்தரரும்‌, தெற்கணாமூர்த்தியும்‌, ஆறுமுகநமினாரு& எழுந்‌ 
தருளியிருக்கன்றனர்‌. அகத்தியனாரும்‌ அவர்‌ மனைவியாரும்‌ வணங்கி 
நிற்க, குண்டோதரன்‌ குடைபிடிக்க எழுந்தருளிமிருக்இன்றார்‌ 
திருமணக்‌ கோலத்தில்‌ கலியாணசுந்தரப்பெருமான்‌, தெற்கணாமூர்த தி 

- திருமுன்பு திருமுறைக்‌ கோவில்‌ இருக்கின்றது, இங்கே ஒன்பது 
கோள்கள்‌ தனித்தனி வேறு வேறு இடங்களில்‌ நிலைபெற்றுள்ளன. 


மாமண்டபம்‌ அருமையான கருங்கல்‌ வேலைப்பாடு அமைந்தது. 
பெரிய யாளிகள்‌, முனிவர்‌, பெண்கள்‌ தூண்களாக நின்‌, அ தாங்கவும்‌ 
அவைகளுக்கு மேல்‌ போதிகைகளைச்‌ கிறு சிங்கங்களும்‌ யாவிகளும்‌ 
தாங்குன்றன. வசந்த மண்டபமும்‌, கூத்தர்‌ மண்டபமும்‌ இரு 
மண மண்டபமும்‌: அழகிய கருங்கல்‌ வேவேப்பாடமைந்தன்‌. இங்கும்‌ 
“யாளிகளும்‌, சிங்கங்களும்‌ போதிகைகளைத்‌ தாங்குன்றன ; கூத்தப்‌ 


சிவன்‌ கோவில்கள்‌--அம்ணி 


பெருமான்‌ தரே கல்லில்‌ கண்கவர்‌ வனப்பு 
யாணசுந்தர மூர்த்தியும்‌ அங்ஙனமே தரே கத 
கோபுரமும்‌, விமானங்களும்‌ நல்ல வேலைப்பரீரிடையள்‌ 37 £ 


விக்ரமசிங்க பாண்டியன்‌.--இவ்ஷரில்‌ ப 
பெற்ற விக்கிரமசிங்க பாண்டியனாலே இக்கோஞ்‌ 
இவன்‌ பெயரால்‌ விக்கிரமசிங்கபுரம்‌ என்ற ஊரின்‌ 
பதே இதற்குத்‌ தக்க சான்றாகும்‌. இவ்வூர்‌ 
என்றும்‌ வழங்கப்பெறும்‌. 


சவெஞானமுனிவர்‌.-தாம்‌ பிறந்து விளையாடியருலிய தலைவாச 
லிலேயே திருக்கோவிலில்‌ எழுந்தருளிமிருந்து அருள்‌ செய்யும்‌ 
பெருமை படைத்தவர்‌ மாதவச்‌ சிவஞான அடிகளாவார்‌. கிவஞான 
போதமென்னும்‌ சைவசித்தாந்த சாத்திரத்திற்கு மாபாடியம்‌ என்‌ 
னும்‌ பேருரை வகுத்தருளியமையின்‌ இவர்‌ மாபாடியம்‌ சிவஞான 
முனிவர்‌ என அழைக்கப்பெற்றார்‌. இப்பெருந்தகை இலக்கண 
இலக்யெங்கலின்‌ வரம்பு கண்டு இயற்றியருளிய நூல்கள்‌ எண்ணில, 
இவரது மாணவ பரம்பரையில்‌ வந்தவர்களே இப்போதுள்ள தமிழ்ப்‌ 
பெரும்‌ புலவர்கள்‌. இவருடைய பெருமையே திருவாவடுதுறைக்‌ 
குள்ள கல்விப்‌ பெருமையெல்லாம்‌ ; இவருடைய குருபூசை ஆண்டு 
தோறும்‌ ஆதினத்தாரால்‌ மிகவும்‌ சிறப்பாகச்‌ சித்திரை மாதம்‌ 
. ஆமிலிய நாளில்‌ நடத்தப்பெறுகிறது. சைவப்‌ பஞ்சாங்கம்‌ இவரு 
டைய குருபூசை ஆண்டைக்‌ குறித்து வருகிறது ; அதன்படி இன்று 
சிவஞானமுனிவர்‌ யாண்டு நூற்றெழுபத்தொன்பது, (இ,பி, 1962). 


இந்தக்‌ குருபூசையைச்‌ சிறப்பாக முதன்முதலாக நடத்த. த்தொடங்கி 
யவர்கள்‌ அம்பாசமுத்திரம்‌ வழக்குரைஞர்கள்‌ காந்திமதிநாத பிள்ளை 
யும்‌ சிவஞானம்‌ பிள்ளையும்‌ ஆவர்‌. காந்திமதிநாத பிள்ளை இயற்றிய - 
££ சிவஞானபோத விரிவுரை ” என்ற நூல்‌ சைவ உலகத்திற்கு ஒரு 
பெருங்கொடையாகும்‌. 


கோட்டைமலை.--கட்டளை மலைக்கு நேர்வடக்கே கோட்டைமலை இருக்‌ 
கிறது. அங்கே இருந்த கோட்டையின்‌ அடிப்படைகளை நாம்‌ இன்றும்‌ 
காணலாம்‌. பதினைந்தாம்‌ நூற்றாண்டுக்கும்‌ பதினெட்டாம்‌ நூற்றாண்‌ 
டுக்கும்‌ இடையில்‌ திருவாங்கூரார்‌. திருநெல்வேலியில்‌ நுழைந்து 
கொள்ளையிட்டு வந்தபோது தமக்குத்‌ தங்கடமாக இந்தக்‌ கோட்டை 
மலையைப்‌ பயன்‌. படுத்தி. வந்தனர்‌. ஓரு காலத்தில்‌ சோன்மாதேவி 
நெயா எ 


52 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


'சேரருடைய ஆட்சிமிலிருந்தமை கல்வெட்டுக்களினால்‌ தெரிறெபடியால்‌ 
தென்திருவாங்கூரிலிருந்து இவ்வூருக்கு வரும்‌ குறுக்கு வழியில்‌ 
இக்கோட்டை அமைந்திருந்ததென்பது மிகவும்‌ பொருத்தமே. 
1759-ல்‌ வடகரை மன்னருக்கும்‌ திருவாங்கூர்‌ அரசருக்கும்‌ நடந்த 
போரில்‌ வடகரைக்குத்‌ தெற்கே பதினைந்து கல்‌ தொலைவிலுள்ள இக்‌ 
கோட்டைமலைக்‌ கணவாய்‌ பயன்படுத்தப்பட்டதென்பது சரித்திர வர 
லாறு. (இக்குறிப்பைப்‌ பேட்டுதுரை எழுதிய திருநெல்வேலி மாவட்ட 
வரலாறு கூறுறெது.] 


தல புராணம்‌.--இது சிங்கை முக்களாலிங்க முனிவரால்‌ இயற்றப்‌ 
பெற்று முப்பத்தைந்து சருக்கங்களை உடையது. தேவேந்திரன்‌, 
அகத்தியர்‌, காசியபர்‌, விராட்டு, மறைகள்‌, பொதிகைமலை, சையம்‌, 
தாருத்தா என்ற மலைகள்‌, சந்திர பாண்டியன்‌, விக்கிரம சிங்க 
பாண்டியன்‌, கருணாகர பாண்டியன்‌, இராசராச பாண்டியன்‌, 
சுந்தரன்‌, அரிகுத்தன்‌ முதலிய பலருக்குப்‌ பாவநாசர்‌ திரு 
வருள்‌ பாலித்திருக்கன்றார்‌. இருக்கு, யசுர்‌, சாமம்‌ என்னும்‌ 
மூன்று மறைகள்‌ முக்களாவாக வழிபட்டன. இராசராச பாண்டி 
யன்‌ தவம்‌ செய்திருக்கும்‌ போது கண்ட அகத்தியர்‌ அவன்‌ 
தம்மை மதியாதிருந்தனன்‌ எனக்‌ கருதிக்‌ கொடுத்த சாபத்தால்‌ 
அவன்‌ காட்டானையாஜ, நாரதர்‌ சாபத்தால்‌ முதலையான வித்தியா 
தானால்‌ விழுங்கப்‌ பெற்றபோது திருமால்‌ முதலையைக்‌ கொல்ல, 
பாவநாசர்‌ அருளால்‌ முதலையும்‌, யானையும்‌ நன்னிலையடைந்தன. 
சுந்தரன்‌ என்னும்‌ பிராமணன்‌ தன்‌ கூடா ஒழுக்கத்‌ திற்குப்‌ பொருள்‌ 
தராத தாய்‌ தந்தையரைக்‌ கொன்ற பாவத்தை இங்கு வந்து தீர்த்‌ 
தான்‌. ஊழ்லினைப்‌ பயனால்‌ பிரிந்து சென்ற அரிகுத்தனும்‌ அவன்‌ 
தமக்கையும்‌ காசியிலே ஒன்று கூடி ஒருவரை ஒருவர்‌ அறியாது 
காதல்‌ கொண்டு மணந்து பின்‌ உண்மையறிந்து வருந்தி அப்பாவம்‌ 
தீரக்‌ கருப்புடையுடுத்துத்‌ இரிந்து இங்கே வந்து வணங்டி வெள்ளுடை 
யாகப்‌ பெற்றுப்‌ பாவத்தீர்ந்தனர்‌. 


மீன்கள்‌-கோவிலின்‌ திருமுன்பு ஆற்றில்‌ எண்ணற்ற பலநிற 
மீன்கள்‌ காணப்பெறுகின்றன. இவைகளுக்குக்‌ கோவிலிலிருந்து 
உணவு தரப்பெறுறெது, நோய்வாய்ப்பட்டார்‌ நேர்ந்து கொண்டு 
.நோய்‌ நீங்யெவுடன்‌ இங்கே வந்து இவைகளுக்கு உணவு தருகின்றனர்‌. 
இவைகளைப்‌ பிடித்தால்‌, பிடிப்பார்‌ கண்கள்‌ அவித்து விடுன்றன 


சிவன்‌ கோவில்கள்‌--அம்பை 53 


என்பதும்‌ இங்கே சொல்லப்படும்‌ வரலாறு. முன்னொரு நாள்‌ இவை 
கலில்‌ ஒன்றைப்‌ பிடித்துப்‌ படாதபாடு பட்ட ஐரோப்பியன்‌ ஒருவனுடைய 
வரலாறு மிகவும்‌ விரிவாகக்‌ கூறப்பெறுகறது. 


இருவிழாக்கள்‌. சித்திரை விசுவன்று தீர்த்தம்‌ கொடுக்குமாறு 
நடைபெறும்‌ பங்குனித்‌ இருவிழாவே பெருந்திருவிழா. இதில்‌ ஒன்‌ 
பதாம்‌ நாள்‌ தேரோட்டம்‌; பத்தாம்‌ விழாவை ஒட்டியதே தெப்பத்‌ 
இருலிழா. முதல்‌ திருநாள்‌ தொடங்கித்‌ தேரோட்டம்‌ முடியத்‌ திரு 
விமா விக்கரமசிங்கபுரத்தில்‌ நடைபெறுகின்றது. பாவநாசரும்‌, 
உலகம்மையும்‌ அக்காலம்‌ செவந்தியப்பர்‌ கோவிலில்‌ தங்கயிருப்பர்‌, 


ஐழ்‌ அணைக்கட்டூ..-பழைய பாவநாசத்தில்‌ 8ம்‌ அணைக்கட்டு இருக்‌ 
றது. இதிலேதான்‌ தண்ணீரின்‌ வேகத்தால்‌ மின்சாரம்‌ ஆக்கப்‌ 
பெறுகிறது. விக்கிரமசிங்கபுரத்தில்‌ நூல்‌ ஆலை ஒன்று 1883-ல்‌ ஆரம்‌ 
பிக்கப்பட்டு 1885-ல்‌ வேலை தொடங்கச்‌ சீரும்‌ சிறப்புமாக நடந்து 
வருகிறது. இந்த ஆலைக்குப்‌ போவதற்கு 1891-ல்‌ ஆற்றின்‌ மேல்‌ 
ஒரு பாலம்‌ கட்டப்‌ பெற்றது. இந்த ஆலை ஆற்றுத்‌ தண்ணீரின்‌ 
வேகத்தால்‌ ஒடூறது. 


சிங்கம்பட்‌ -மாதேவர்‌ 


பொருநையாற்றில்‌ வந்து தரையில்‌ முதலில்‌ கலக்கும்‌ துணை 
யாறு மணிமுத்து ஆறு என்பது. தான்‌ செல்லும்‌ வழியைத்‌ 
தானாகவே அறுத்துக்‌ கொண்டு செல்வது ஆறு. கால்‌ என்பதும்‌ 
வழியே ; ஆனால்‌ இது மக்களால்‌ கல்லி அதாவது தோண்டி நீர்‌ 
ஓடிச்செல்ல வழி ஆக்கப்பெற்றது. மணியும்‌ முத்தும்‌ வாரிவரும்‌ 
ஆறு என்று புலவர்கள்‌ இதனைப்‌ புகழ்ந்ததனாலோ அல்லது 
மணியையும்‌ முத்தையும்‌ போல மிகத்‌ தெளிந்த நீரை உடைமையி 
னாலோ இது இப்‌ பெயர்‌ பெற்றது! இவ்வாற்றின்‌ நீரைப்போல 
மிகச்‌ சுவையுடைய நீர்‌ உலகமெங்கும்‌ இல்லை என்பது சுற்றி அறிந்தார்‌ 
கூறும்‌ உண்மை ; ஓடிவரும்‌ கரையில்‌ நெடுக நெல்லி மரங்கள்‌ 
மிகுந்திருப்பதனாலேயே அத்தனை சுவை பெறுகிறது இதன்‌ நீர்‌ 
என்பது கண்டார்‌ கூறும்‌ உண்மை. 
இவ்வாற்றின்‌ சரையிலே, இது தண்‌ னன்‌ சேர்வதற்கு 
- இரண்டு மைல்‌ ழே இருப்பது சிங்கம்பட்டி என்ற ஊர்‌. பட்டி 
“ என்பது சிற்றூர்‌, பட்டணம்‌ என்பது பேரூர்‌ ; பட்டினம்‌ கடஃகரை 


54 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


நகர்‌. ஊர்‌ நகர்‌ என்பன்‌ ஊர்தல்‌ நகர்தல்‌ என்று ஒரே பொருள்‌ 
உடைய சொற்களாக இருந்தாலும்‌ சிறிய உருலினது ஊர்‌ எனவும்‌, 
பெரிய உருவினது நகர்‌ என்றும்‌ பகுத்துப்‌ பெயர்‌ அமைக்கப்‌ 
பெற்றுள்ளன. 

சிங்கம்பட்டி விக்ரம சங்கன்‌ பெயரால்‌ அமைந்தது என்‌ று 
கூறுகின்றனர்‌. இது ஒரு குறு நில மன்னருடைய தலைமை ஊர்‌, 
அம்மன்னரின்‌ முன்னோரால்‌ ஆக்கப்பெற்றதே மாதேவர்‌, அகத்‌ 
இசர்‌ திருக்கோவில்‌, மாதேவராய சிவபெருமானையும்‌ அம்மையையும்‌. 
பொன்னாலும்‌ பூவாலும்‌ அணி செய்து முன்‌ இருந்த மன்னர்‌ 
தம்‌ தோளில்‌ சுமந்தும்‌ இன்பக்‌ கண்ணீர்‌ வடித்து இன்னிசை பாடி 
வாழ்த்தியும்‌ றல்‌ வாழ்ஷ வாழ்ந்திருந்தார்‌ என்பது நேரில்‌ அறிந்‌ 
தார்‌. கூறும்‌ செய்தி, வாண தீர்த்தம்‌ இவருடைய நிலத்தில்‌ 
இருக்கும்‌ உண்மை பற்றி இம்மன்னருக்குத்‌ தீர்த்தபதி என்ற 
பட்டம்‌ அமைந்தது. அடியாராகிய அகத்‌ திய முனிவரையும்‌ கோவிலில்‌ 
எழுந்தருளுவித்து இம்மன்னவர்‌ வணங்குவாராயினர்‌. 


அம்பா சமுத்திரம்‌ கோவில்கள்‌ 


அம்பா சமுத்திரம்‌ என்பது வட்டத்‌ தலைநகர்‌, இ.பி. 1861-ல்‌ தான்‌ 
இந்நகர்‌ தலை நகராயிற்று. அதன்‌ முன்‌ இது பிரமதேச வட்டம்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றிருந்தது; அதன்‌ தலை நகர்‌ -பிரமதேசம்‌.. 
அம்பா சமுத்திரத்திற்கு வடக்கே இரண்டு மைலுக்குள்‌ பிரம தேசம்‌ 
இருக்றைது. பாண்டியர்‌ காலத்திலும்‌ இப்‌ பகுதியில்‌ பெரிய நகர 
மாகப்‌ பிரமதேசமே இருந்திருக்கின்றது என்பதற்குக்‌ கல்‌ வெட்டுக்கள்‌ 
ஆதாரமாக இருக்கின்றன. அம்பா சமுத்திரம்‌, பிரம தேசம்‌, 
மன்னார்‌ கோவில்‌, ஊர்க்காடு, - கல்லிடைக்குறிச்சி முதலிய ஊர்களை 
நாம்‌ ஒரு தொகுதியாகச்‌ சேர்க்கலாம்‌. 


அம்பா சமுத்துரம்‌--சங்கரலிங்கர்‌, கோமதியம்மை 

்‌ அம்பா சமுத்திரம்‌ என்பது அம்பா பெய்ரால்‌ அமைந்த சமுத்‌ 
திரம்‌. இவ்வூரை ஒட்டி இரவண சமுத்திரம்‌, வடமலை சமுத்திரம்‌, 
அரங்க சமுத்திரம்‌, தளபதி சமுத்திரம்‌, கோபால்‌ சமுத்திரம்‌ ஆய 


வென்‌ கோவில்கள்‌ அம்பை 55 


பல ஊர்கள்‌ சமுத்திரம்‌ என்று முடின்றன. சமுத்திரம்‌ என்பது 
பெருங்கடல்‌ ; பெருங்கடல்‌ போல மிகுந்த நீரையுடைய பெருங்‌ 
குளத்தை இது உணர்த்தும்‌. இரவணன்‌, வடமலை, அரங்கன்‌, 
தளபதி, கோபாலன்‌, அம்பா என்பலர்களுடைய பெயரால்‌ ஆங்காங்கு 
இருக்கும்‌ குனமும்‌, பின்‌ அல்‌ குளத்தை ஒட்டி எழுந்த ஊரும்‌ 
அழைக்கப்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. அம்பா, அம்மா, அம்மை 
என்ற சொற்கள்‌ தாம்‌, காளி, உமாதேவி என்ற பொருளை உடையன, 
இவ்வூரில்‌ முதன்மையாசக்‌ கோவில்‌ கொண்டு எழுந்தருளியிருக்கின்ற 
மரகத வல்லியம்மை பெயரால்‌ இது அமைந்து, பின்‌ அம்மை 
சமுத்திரம்‌, அம்பா சமுத்திரம்‌ என்று நின்றிருத்தல்‌ வேண்டும்‌. 
அம்மா பெட்டை, அம்மா சத்திரம்‌ என்ற ஊர்ப்‌ பெயர்களையும்‌ 
காண்க. அம்மை என்பது அம்பை என்றும்‌, அம்மா என்பது 
அம்பா என்றும்‌ திரிவனவாமின. இப்போது அம்பா சமுத்திரம்‌ 
என்ற பெயரே நிலைத்துவிட்டது. இது முன்‌ அம்மை; அம்பை 
என்றும்‌ வழங்கப்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. அவைகளில்‌ அம்பை 
என்பது மட்டும்‌ இன்று நிலைத்து விட்டது. ்‌ ட்‌ 

அம்பா சமுத்திரம்‌ என்ற பெயர்‌, கல்வெட்டுக்‌ ளிற்‌ காணப்‌ 
படாமையால்‌, அண்மையில்தான்‌ அமைந்திருத்தல்‌ வேண்டும்‌. 
இவ்வூர்‌ லெ காலம்‌ வேளா குறிச்சி என்றும்‌, இளங்கோக்குடி 
எனவும்‌ பெயர்‌ பெற்றிருந்தது. 
்‌. மேலை அம்பா சமுத்திரத்தில்‌ உள்ளது சங்கரலிங்கர்‌- கோமதி! 
யம்மை திருக்கோவில்‌. ஊருக்கு மேல்பால்‌ ஒரு மைல்‌ தள்ளி 
ஆற்றின்‌ மேற்குக்‌ கரையில்‌ இத்திருக்‌ கோவில்‌ உள்ளது. சங்கர 
நயினார்‌ கோலிலில்‌ நடப்பது போல ஆடிமாதம்‌ நிறை மதி (பூரணை) 
யன்று ஆடித்தவசுத்‌ திருவிழா நடைபெறுறெது. அப்போது இங்கே 
பெரிய கூட்டம்‌ கூடி அம்மை தவம்‌ புரிவதையும்‌ அப்பன்‌ 
அம்மைக்குக்‌ காட்யெருளுவதையும்‌ கண்‌ குளிரக்கண்டு. மூழ்சின்‌ 
றது. இக்கோலிலை ஒட்டியே கொஞ்சம்‌ தெற்கே கன்னடியன்‌. அணை : 
இருக்கிறது. 

அம்மா சமுத்திரம்‌- காசிநாதர்‌, திருமூலநாதர்‌, 

விரமார்த்தாண்டர்‌, அம்மையப்பர்‌ கோவில்கள்‌ 

அம்பா சமுத்திரம்‌ ஊருக்குள்‌: நான்கு சிவன்‌ கோவில்கள்‌: உள. 

அவை தெற்கே (1) தாசி நாதர்‌ கோலில்‌, (2) மேற்கே திருமூல 


56 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


நாதர்‌ கோலில்‌, (8) மெக்கே வீரமார்த்தாண்டர்‌ கோலில்‌, (4) 


வடக்கே அம்மையப்பர்‌ கோலில்‌ என்பன, ஊரின்‌ நான்கு திசை 
களிலும்‌ நான்கு திருக்‌ கோவில்கள்‌! 


காசிநாதர்‌ கோவில்‌ 


காசி நாதர்‌ கோவில்‌ என்பது ஊருக்குத்‌ தெற்கே பொருநை 
ஆற்றங்கரைமேல்‌ இருக்கிறது. கற்கையாற்றங்கரையில்‌ காசியும்‌ 
அதில்‌ காசிநாதர்‌ கோவிலும்‌ இருக்கின்றன. கங்கையாறு கண்‌ 
பொருநையாற்றில்‌ கலந்து வருவதாசப்‌ புராணம்‌ கூறும்‌, அக்‌ 
கங்கையையும்‌ காசியையும்‌ நினைந்து இப்பக்கத்தார்‌ இப்பெருமானுக்‌ 
குக்‌ காசி நாதர்‌ என்று பெயர்‌ வைத்து வழிபடூவாராயினர்‌ ; ஆற்றில்‌ 
இத்துறை காசித்‌ தீர்த்தம்‌ ஆமிற்று, பின்‌ வந்தவர்‌ இதனையே 
காசிபதீர்த்தம்‌ எனவும்‌, பெருமானைக்‌ காசிப நாதர்‌ என்றும்‌ சொல்வா 
ராயினர்‌. காசிபர்‌ என்ற முனிவர்‌ வழிபட்டமையை இப்பெயர்க்குக்‌ 
காரணமாகக்‌ கூறுகின்றனர்‌. (இக்‌ கோவிலில்‌ உள்ள கல்வெட்டுக்‌ 
களில்‌ முன்னி நாடு இராசராச சதுர்வேதி மங்கலம்‌, இளங்கோக்குடி, 
இருப்போத்துடைய நாயனார்‌, திருப்போத்துடைய தேவர்‌, இருப்போத்‌ 
துடைய ஆழ்வார்‌, இருப்போத்துஃடய மாதேவர்‌, இருப்போத்துடைய 
பட்டாரகர்‌ என்று பெருமானார்‌ குறிக்கப்பெறுறொர்‌. போத்து என்பது 
காளை; அதனை வாகனமாக உஃடய பெருமான்‌ என்பது இதன்‌ 
பொருள்‌, பட்டாரகர்‌--கடவுள்‌. இக்‌ கோவில்‌ திருப்‌ போசீிச்சரம்‌ 
எனவும்‌ படும்‌. இதனைச்‌ சிலர்‌ போற்றீச்சம்‌ என மருவி 
வழங்குவர்‌. இதுவே எருத்தாளுடையார்‌ கோலில்‌ என்றும்‌ பெயர்‌ 
பெறும்‌, எருத்து-போத்து-காளை-எருது. பெருமான்‌ எருத்தாளு 
டைய நாயனார்‌ எனப்‌ பெறுவார்‌. இது பிற்காலத்தில்‌ மருவி 
எரித்தாளுடையார்‌ கோலில்‌ என்றும்‌, எரிச்சாளுடையார்‌ கோலில்‌ 
என்றும்‌ வழங்குவதாமிற்று. இதனை விளக்க ஒரு கதையும்‌ வந்து 
தோன்றியது. அடைக்கலமாக வைத்த பொருளை வைத்துக்‌ . கொண்டு 
இல்லையென்று பொய்புகன்ற பூசாரியைப்‌ புளிய மாத்துடன்‌ டெ ருமான்‌ 
எரித்தருளிய வரலாறு இதனை விளக்கப்‌ பின்‌ கூறப்‌ பெற்று அம்பைத்‌ 
தல புராணத்திலும்‌ இடம்‌ பெறுவதாயிற்று, 


அம்பைத்‌ தல புராணம்‌ 


அம்பைத்‌ தல புராணத்தின்‌ ஆசிரியர்‌ அம்பாசமுத்திரம்‌ நீர்த்த 
பதி உயர்திலைப்‌ - பள்ளித்‌ தலைமைத்‌ தமிழாசிரியராக இருந்த 


இவன்‌ கோவில்கள்‌--அம்பை 57 


தமிழ்ப்‌ பெரும்‌ புலவர்‌ அரிகர ஐயர்‌ என்பார்‌ ; அந்‌ நூல்‌ இருபது , 
சருக்கங்களோடு கூடிய ஓராயிரத்‌ இருநூற்று இருபத்தொரு 
பாடல்களை உடையது. பதினாறாவதாூய எரித்தாட்‌ கொண்ட சருக்கம்‌ 
என்பது ஒரு நூற்று முப்பத்து நான்கு பாடல்களைக்‌ கொண்டிருக்‌ 
றது. மக்கள்‌ அறிந்து கொள்ள வேண்டிய இன்றியமையாத 
உண்மைகளை உடைமையினால்‌ இதனை ஆராய்வோம்‌. 


காசி நாதர்‌ கோவிற்‌ பூசாரி ஒருவன்‌ ஆகமங்களில்‌ மிக வல்லவன்‌; 
பெருமானுக்கு உரிய பூசையை ஒழுங்காகச்‌ செய்து வந்தான்‌. 
அவனை ஓர்‌ அந்தணன்‌ வந்து கண்டு அவனுடன்‌ சில நாள்‌ இருந்து 
தான்‌ கொண்டு வந்த ஒரு பிரம்புக்‌ குழாயை அந்தச்‌ சிவ அந்தண 
னிடம்‌ அடைக்கலமாக வைத்து அகத்திய முனிவரைக்‌ கண்டு அருள்‌ 
பெறச்‌ சென்றான்‌. சிவ அந்தணனுக்கு வறுமை வந்ததால்‌ துன்புற்று 
அந்தக்‌ குழாயை எடுத்து உடைத்தான்‌. அதனுள்‌ விலை 
மதிக்க முடியாத பொன்‌ இருந்தது ; அப்பொன்னைத்‌ தான்‌ பயன்‌ 
படுத்தத்‌ தொடங்கினான்‌. அது கண்ட அவன்‌ மனைவி அவனைத்‌ 
தடுத்தாள்‌. ட்‌ 
* சொல்லும்‌ நாயகன்‌ மொழியெலாம்‌ செவிசுடத்‌ தோனக 
மு அடைப்‌ பொருள்‌ கவர்தரல்‌ எவர்க்குமே தீமை 
யல்லது இல்லையால்‌ நஞ்சினும்‌ கொடியதது ஆமால்‌, 
நல்லது இல்லை இக்காரியம்‌ நரகமே நல்கும்‌. 


“ தாணக்கொல்லும்‌ ஓர்‌ விடம்‌ இது ; கருதவும்‌ படுமோ ₹ 
பேணிக்‌ கேட்டிடில்‌ கொடுத்தவர்‌, பெரிதும்‌ நீர்த்லை8ழ்‌ 
நாணிக்‌ கோட்டிடல்‌ அழகதோ 7 அஃ தினும்‌ நலிதல்‌ 
மாணச்‌ இரிய தல்லவோ ?'” எனப்பல வகுத்தாள்‌.” 


அம்பைத்‌ தல புராணம்‌ 


ஏழை சொல்‌ அம்பலம்‌ ஏறுமோ ? சிவ அந்தணன்‌ தன்மனம்‌ 
போல அடைக்கலமாகத்‌ தன்னிடம்‌ இருந்த பணத்தைச்‌ செலவிட்டு 
வாழ்ந்தான்‌ ; வறுமையின்‌ கொடுமை அவன்‌ அறிவையும்‌ 
தலத்தையும்‌ அழித்துவிட்டது. 


அந்தணன்‌ அகத்திய முனிவரைக்‌ கண்டு அருள்‌ . பெற்றுச்‌ தில 
நாட்களில்‌ மீண்டு வந்து அடைக்கலப பொருளைக்‌ கேட்டான்‌; வெ 
அந்தணன்‌ “ இது தானோ பூலோகம்‌ ₹ ” என்றான்‌. நவேர்‌ 


88 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வாலாறு 


வற்புறுத்தி ஆணையிட்டமையினால்‌ சவ அந்தணன்‌ மறு நாள்‌ சில 
லின்கப்‌ பெருமானைத்‌ தாற்லிக்கொண்டு சத்தியம்‌ செய்யவும்‌ இசைந்‌ 
தான்‌. 


க] 


* தன்‌ நெஞ்சு அறிவது பொய்யற்க ; பொய்க்கபின்‌ 


கன்‌ நெஞ்சே தன்னைச்‌ கடும்‌.” 


குமிழ்‌ மறை. 


அல்லவா ? சீவ அந்தணன்‌ வருந்தினான்‌. அவன்‌ பெருமான்‌ 


திருமுன்பு நின்று கொண்டு “ பெருமானே ! அருட்கடலே ! இந்தக்‌ 
குடத்தில்‌ எழுந்தருளும்‌.” என்று மந்திரம்‌ தன்னால்‌ அழைத்‌ 
தனன்‌. சிவபெருமான்‌ அ௮க்குடத்‌ இவள்‌ எழுந்கருளினான்‌. அக்‌ கூடத்‌ 
தைக்‌ கோலிலுக்கு வெலியிலிருந்த ஒரு புளிய மரத்தடியிற்‌ 
புதைத்து விட்டான்‌ சிவ அந்தணன்‌. முன்பு ஒரு நாள்‌ சுந்தர 
ஹர்த்தி நாயனாருடைய வேண்டுதலின்படி. திருவொற்றியூர்ப்பெருமான்‌ 
சிவலிங்கத்திலிருந்து மிழ்‌ மரத்தடியில்‌ எழுந்தருளியிருந்கான்‌ அல்‌ 
லனோ ₹ எங்கும்‌ நிறைந்த பரம்பொருளாகிய ஆண்டவன்‌ இலிங்கத்‌ 
திருவுருவத்திலும்‌ மஹ மரத்து அடியிலும்‌ எப்போதும்‌ இருந்தான்‌ 
என்பதைச்‌ சுந்தரர்‌ கூட அத்திரத்தினாு”ல்‌ அறிந்தாரல்லரே 2 அங்‌ 
நனமே சிவ அந்தணனும்‌ ஆத்திரத்தால்‌ ஆண்டவன்‌ சிவலிங்கத்‌ 
இினிடத்தில்‌ இல்லாமல்‌ குடத்தினுள்ளே மந்திரத்தால்‌ வந்து அடங்‌இ 
விட்டான்‌ என்று நம்பினான்‌. அன்று இருவொற்றியூர்ப்‌ பெருமான்‌ 
சங்கலி நாச்சியாருக்குச்‌ சந்தரருடைய சூ௫ினைக்‌ கனவில்‌ தோன்றி 
உணர்த்தியதைப்‌ போலவே இங்கும்‌ பறி கொடுத்த அந்தணனுக்குச்‌ 
சிவ அந்தணனுடைய சூழ்ச்சியைக கனலினில்‌ தோன்றி அறிவித்‌ 
கருளினான்‌ பெருமான்‌. 


மறு நாள்‌ அந்தணன்‌ வேண்டுதலின்படி இவ அந்தணன்‌ 
புளியமாத்தைக்‌ கட்டிக்‌ கொண்டு குளுரைக்க உடனே மரத்தோடு 
எரிந்து போனான்‌. விண்ணுக்கும்‌ மண்ணுக்கும்‌ தீவடிவாய்‌ நின்ற 
பெருமானின்‌ திருலிளையாடலைக்‌ கண்டார்‌ அனைவரும்‌ ழே விழுந்து 
பெருமானைப்‌ பணிந்தனர்‌. 


“ இன்னா செய்தாரை ஒறுத்தல்‌ அவர்‌ நாண 
நன்னயம்‌ செய்து விடல்‌,” 


சிவன்‌ கோலில்கள்‌--அம்பை 59 


என்ற தமிழ்‌ மறை உண்மையை... உணர்ந்த அந்தணன்‌ பெரு 
மானை நோக்கி வேண்டுூகறோன்‌ :— 
“ அடியேற்‌ களித்த வாம்‌ அனைத்தும்‌ அடைந்தேன்‌ ; 
எனினும்‌ என்னாலே 


பொடியாக்‌ டல்‌ எம வேண்டும்‌ ; பொருந்தாப்‌ 
புவிமேல்‌ வாழ்ந்து எளியேன்‌ 


முடிவாங்‌ காலை நின்பதத்தில்‌ முயங்கல்‌ வேண்டும்‌ 
அளித்தி எனக்‌ 
கடியார்‌ கடுக்கைப்‌ பெருமான்‌ அக்காதல்‌ அனைத்தும்‌ 
அளித்தருளி ” 
மேற்கு நோக்கிய இிருமுகத்தோடு இருக்கோயில்‌ கொண்டு எழுந்‌ 
தருளினான்‌. 
பொடியாகக்‌ இடந்த அந்தணன்‌ எழுந்தான்‌ ; பெருமானைக்‌ 
கும்பிட்டான்‌ ; கூத்தும்‌ ஆடி அந்தணனை ஆக முறத்‌ தமுலிக்‌ 
கொண்டு “மன்னித்‌ தருள்க அடியேனை. பெருமானைத்‌ தொட்டு வழி 
படும்‌ பேறு பெற்றும்‌ சிறுமை பிடித்து அழிந்தேன்‌. உம்முடைய 
திருவருளால்‌ பெருமான்‌ எளியேனை எழுப்பியருளினான்‌. இக்‌ 
கோலிலுக்கு வந்து, அடியேனை எரித்து, உம்மையும்‌ என்னையும்‌ 
ஆளுடைய இப்‌ பெருமானைக்‌ காணுந்தோறும்‌ யாவரும்‌ * அடைக்கலப்‌ 
பொருளை ஆவித்துக்‌ கொள்வார்‌ அழிவார்‌ * என்ற உண்மையினை 
அறிந்து திருந்துவாராக.”” என்று கூறி அந்தணாளன்‌ தன்னிடம்‌ 
தந்து போன பொருளை யெல்லாம்‌ கொண்டுவந்து தந்து பணிந்தான்‌. 
அந்தணனோ அதிற்‌ பெரும்‌ பகுதியை ஆண்டவனுக்கும்‌ ஒரு பகுதி 
யைச்‌ சிவ அந்தணனுக்கும்‌ தந்து: .கன்‌ பெருந்தன்மையை 
உலகறியச்‌ செய்தான்‌. 


இவ்‌ வாலாற்றிற்‌ காணும்‌ நீதிகளை அறிந்து உலகம்‌ உய்யுமாறு 
எரித்தாளுடையார்‌ திருவருளைப்‌ பர்வச்‌ செய்தல்‌ தருமத்‌ தலைவர்‌ 
முதல்‌ அனைவர்‌ கடனும்‌ ஆகும்‌. 


ஆற்றின்‌ வடகரையில்‌ இருந்தது வேளாகுறிச்சி ; தென்கரை 
யில்‌ இருப்பது கல்லிடைக்குறிச்சி, குறிஞ்ச்தில மக்கள்‌ குடியிருக்‌ 
கும்‌' ஊர்‌ குறிச்சி என்று பெயர்‌ பெறும்‌. மலையும்‌ மலையடுத்த 
நிலமும்‌ குறிஞ்சி நிலமாம்‌. வேள்‌ என்பது விரும்பு எனப்‌ பொருள்‌ 
பட்டு முதல்‌ நிலைத்‌ தொழிற்‌ பெயராய்‌ விரும்புதலை உணர்த்திப்‌ பின்‌ 
எல்லாராலும்‌ விரும்பப்படும்‌ (பொருளாகிய அழகன்‌ முருகப்‌ பெரு 


60 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


மானை உணர்த்துகின்றது, முருகவேள்‌ குறிஞ்சநில மக்களுடைய 
குலதெய்வம்‌. ஆதலின்‌ வேள்‌ குறிச்சி, வேளாகுறிச்‌சி எனப்‌ 
பெயர்‌ அமைந்திருப்பது மிகமிகப்‌ பொருத்தமே. இளங்கோ-டுள 
வரசன்‌ ; இளங்கோவின்‌ குடியிருப்பாக இராசபாச சதுர்வேதி 
மங்கலத்தின்‌ இப்‌ பகுதி இருந்திருத்தல்‌ கூடும்‌ ; அதனாலேதான்‌ 
இது இளங்கோக்குடி எனப்‌ பெயர்‌ பேற்றிருக்கலாம்‌. 


அம்மை மரகதவல்லி. இக்‌ கோவில்‌ தோன்றி 1,200 ஆண்டுகள்‌ 
இருக்கலாம்‌. இக்‌ கோலிலிற்‌ பல கல்‌ வெட்டுக்கள்‌ காணப்படு 
இன்றன. இமையமலையில்‌ நடந்த சிவபெருமான்‌ திருமணக்‌ 
காட்சியை அகத்தியர்‌ காண்பதாக, ' இங்கே சித்திரை மாதப்‌ 
பிறப்பைப்‌ பத்தாம்‌ நாளாக உடைய பங்குனிப்‌ பெருந்‌ தீறாலிழா 
நடைபெறு£ன்றது. 


திருமூல்நாதர்‌ கோவில்‌. 


திருமூலநாதர்‌ கோலில்‌ ஊரின்‌ மேல்பகுதியில்‌ இருப்பது. 
அம்மை உலகம்மை. தாமே முளைத்‌ தெழுந்திருக்கும்‌ திருமூல 
நாதர்‌ மண்மேனியர்‌. அதனால்‌ இவருக்கு மேலே குவளை சாத்தித்‌ 
திருமுழுக்குச்‌ செய்யப்பெறுகன்றது. இக்‌ கோலிலைத்‌ திருச்‌ சாலைத்‌ 
துறை என்று கல்‌ வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. பெருஞ்‌ சாலையை 
ஒட்டி இருத்தல்‌ பற்றி இக்‌ கோவிலும்‌ சழக்கே இருக்கும்‌ பெருமாள்‌ 
கோலிலும்‌ திருச்‌ சாலைத்‌ துறை எனப்‌ பெயர்‌ பெறுகின்றன. 
பெருமாள்‌ திருச்‌ சாலைத்‌ துறை ஆழ்வார்‌ ; இருச்சாலைத்‌ துறை 
யுடைய நாயனார்‌, திருச்சாலைத்‌ துறையுடைய மாதேவர்‌ எனத்‌ திரு 
மூலநாதர்‌ அழைக்கப்பெறுகறார்‌. இங்கே நடப்பது ஆனிப்‌ பெருவிழா, 


வீர மார்த்தாண்டசேர்‌ கோவில்‌ 


ஊருக்குக்‌ இழக்கே இருப்பது வீர மார்த்தாண்டேசர்‌ கோலில்‌. 
வீரமார்த்தாண்டனால்‌ -நிலைபெறுத்தப்‌ பெற்றமையால்‌ பெருமான்‌ 
வீரமார்த்தாண்டேசர்‌ எனப்‌ பெயர்‌ . பெற்றார்‌. அம்மை நித்திய 
கலியாணி. இக்‌ கோவிலின்‌ அருகே அழகான நடு மண்டபத்துடன்‌ 
அமைந்த தெப்பக்குளம்‌ இக்‌ கோவிலுக்கும்‌ கண்ணன்‌ கோவிலுக்‌ 
கும்‌ பொதுவாக ஆன தீர்த்தமாகப்‌ போற்றப்படுறது. இக்‌ கோவில்‌ 
தோன்றி எண்ணூறு. ஆண்டுகள்‌ இருக்கும்‌, 


சிவன்‌ கோவில்கள்‌--அம்பை 61 
அம்மையப்பர்‌ கோவில்‌ 


ஆற்றங்கரையிலுள்ள இருப்போத்துடைய பெருமானார்‌ ஊரினுள்‌ 
வந்து தங்கித்‌ திருவிழாக்‌ கொண்டருளுவார்‌ ; அக்காலத்தில்‌ அவர்‌ 
ஊர்‌ நடுவே தங்கும்‌ இடம்‌ அம்மையப்பர்‌ திருக்கோவில்‌ எனப்‌ 
பெறும்‌. அம்மை சுகுந்தள குந்தளாம்பிகை. இக்‌ கோவில்‌ 
தோன்றி ஐந்‌ நாறு ஆண்டுகள்‌ இருக்கலாம்‌. 

லீரமார்த்தாண்டீசர்‌ கோவிற்‌ கல்வெட்டில்‌ பின்‌ வரும்‌ பகுதியை 
ஆராய்ச்சி அறிஞர்‌ பார்வைக்குத்‌ தருறோம்‌. அது வருமாறு :- 
“ செய்துங்க நாட்டு சங்கரநாராயண வேந்து மண்கொண்ட பூதல வீர 
லீரராமவன்மராய நாம்‌ முள்ளி நாட்டு பிரமதேயம்‌ இராசராச சதுர்‌ 
வேதி மங்கலத்து நூவிற்கரை வேளாகுறிச்சி 8ழ்பால்‌ உதைய 
மார்த்தாண்ட சதுர்வேதி மங்கலத்து நயினார்‌ - வீரமார்த்தாண்‌ 
டீச்சுரமுடைய நயினார்‌ கோயில்‌.” i 


. பிரமதேசம்‌-— கைலாச நாதர்‌ கோவில்‌ 


இ.பி. 1861 வரை பிரமதேசமே வட்டத்‌ தலைநகராக இருந்த 
தென்பது குறிப்பிடப்‌ பெற்றது. - இராசராச சதுர்வேதி மங்கலத்தின்‌ 
நடுவிடமாகப்‌ பிரம தேசம்‌ அமைந்திருந்தது. தெப்பக்‌ குளத்தைச்‌ 
சூம உள்ள மாளிகைகளும்‌ பிறவும்‌ இதனை வலியுறுத்தும்‌. 
இ.பி. 985-1013-ல்‌ அரசாண்ட இராசராச சோழன்‌ கல்வெட்‌ 
டொன்று அம்பா சமுத்திரத்தில்‌ இருப்பது “இராசராச சோழன்‌ 
காலத்தில்‌ இராசராச சதுர்வேதி மங்கலம்‌ ”” என்ற பெயருடன்‌ இது 
முதன்மை பெற்றது என்பதைப்‌ புலப்படுத்துகிறது. 


அம்பாசமுத்திரத்தின்‌ வடக்கே இரண்டு மைல்‌ தொலைலிலுள்ளது 
இவ்வூர்‌. இக்‌ கோவிலில்‌ பல கல்‌ வெட்டுக்கள்‌ உள ; அவை ஒன்றில்‌ 
பங்குனித்‌ இருநாள்‌ குறிக்கப்பெறுன்றது. கோபுரம்‌ விசுவநாத 
நாயக்கர்‌ காலத்திற்‌ கட்டப்பெற்றது. குளத்தின்‌ மேல்புறம்‌ 
அமைந்துலினங்கும்‌ இக்‌ கோவிலில்‌ பல அரிய சிற்பச்‌ சிறப்புக்கள்‌ 
காணப்பெறுகன்றன. 

ஒரு பாதி யானையும்‌ ஒரு பாதி சிங்கமுமாகவுள்ள இரண்டு பெரிய 
யாளிகளின்‌ வாயில்‌, வெளியே எடுக்க முடியாத, மிகப்‌ பெரிய 
கல்லுருண்டைகள்‌ இருக்கின்றன. முகட்டிலிறாந்து ஒரே கல்லில்‌ 


6% நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


அமைந்த சங்கிலி மணியுடன்‌ தொங்குவது கண்டு பாராட்ட இனியது. 
சோமவார மண்டபத்திலுள்ள (இரண்டு குரங்குருவங்களைக்‌ கண்டு 
பாராட்டாதவர்‌ இலர்‌. குதிரை வீரர்‌, பறவைகள்‌, விலக்குகள்‌, 
பாம்புகள்‌ இவைகளின்‌ உருவங்கள்‌ கோவில்‌ முகப்பிலுள்ள முருகன்‌? 
பிள்ளையார்‌ கோவில்களின்‌ சரிந்து வரும்‌ முகட்டில்‌ அழகாக விளங்கு 
சனறன. இனி, திருக்கோட்டியப்பரைக்‌ கும்பிட ஊர்க்காடு 
சேர்வோம்‌. 


ஊர்க்காடு--திருக்கோட்டியப்பர்‌ கோவில்‌ 


அம்பாசமுத்திரத்திற்குக்‌ கெக்கே ஒரு மைல்‌ தூரத்துக்குள்‌ 
இருப்பது ஊர்க்காடு, கடப்பது--காடு ; கடுத்தல்‌-நோவெடுத்தல்‌, 
உளைதல்‌ ; தன்னுட்‌ புகுந்தவருக்கு நோவைத்‌ தருவது ; காட்டினுட்‌ 
புகுந்து செல்பவர்‌ உடல்‌ நோவும்‌, கால்‌ உளைதலும்‌ பெறுவர்‌ என்பது 
வெளிப்படை. ஊரான காடு ஊர்க்காடு. ஊர்‌, நகர்‌ என்பன ஒரு 
பொருட்‌ சொற்கள்‌. பரவு, நெருங்கு என்பன இவற்றின்‌ பொருள்‌. 
மக்கம்‌ கூடிப்‌ பரவி நெருங்கி வாழும்‌ இடம்‌ ஊர்‌ ; ஊரிற்‌ பெரிய 
ஊர்‌ நகர்‌ எனப்‌ பெறும்‌. காடு திருத்தப்‌ டெற்று வர்‌ வளத்துடன்‌ 
ஊரான பின்பு அது எர்க்காடு என்ற பெயரை அடைந்தது 
போன்றதே ஊர்க்காடும்‌ ஆகும்‌. 
கோட்டம்‌, கூட்டம்‌, கோட்டி, என்பன ஒரு பொருட்‌ சொற்கள்‌, 
கோடு அதாவது வரம்பு கட்டப்‌ பெற்றது கோட்டம்‌ ; அங்ஙனம்‌ 
வரம்புள்‌ அமைந்த கூட்டமே கோட்டி. கோட்டி என்பது அடியார்‌ 
கோட்டி ; அடியார்‌ கோட்டிக்கு அப்பர்‌ அதாவது தந்தையார்‌ கடவுன்‌. 
இங்ஙனம்‌ திருக்கோட்டியப்பர்‌ என்ற பெயரைப்‌ பெற்றார்‌ இவ்‌ வூர்ச்‌ 
சிவபெருமான்‌. கல்வெட்டுக்களில்‌ இருக்கோட்டீச்சுவரமுடையார்‌, 
திருக்கோட்டீச்சுரமுடைய நாயனார்‌ என்று குறிப்பிடப்‌ பெறும்‌ 
இப்‌ பெருமான்‌ கோவில்‌ மலை மண்டலம்‌ அகோர தேவன்‌ என்ற 
ஆதிச்ச தேவராற்‌, கட்டப்‌ பெற்றது. . 


ஊர்க்காடு குனுநீல மன்னர்‌ ஒருவருடைய தலைநகர்‌. அவரைச்‌ 
சேர்ந்தது இத்‌ திருக்கோவில்‌. இதன்‌ அருகே இருப்பன உப்பு 
வாணியன்புதூரும்‌, சாட்டுப்பத்தும்‌. இவைகளும்‌ இராசராச சதுர்‌ 


வேதிமங்கலத்தைச்‌ சேர்ந்த பகுதிகளே, மறவர்‌ வமுப்பினர்‌ 


சிவன்‌ கோவில்கள்‌--அம்பை 08 


மன்னர்‌. அவருடைய ஆதரவில்‌ பல புலவர்கள்‌ : கூடித்‌ தமிழை 
வளர்த்தது இவ்வூர்‌. இனி, மானேந்தியப்பர்‌ மாணடி தொழக்‌ 
கல்லீடைக்குறிச்‌ச செல்வோம்‌, 


கல்லிடைக்குறிச்ச--மானேந்தியப்பர்‌ கோவில்‌ 


கல்வெட்டுக்களில்‌ கல்லிடைக்குறிச்சி முள்ளி நாடு இராசராச சதுர்‌ 
வேதி மங்கலத்தின்‌ தென்பகுதியென்று குறிப்பிடப்‌ பெறுகிறது. 
இது அற்றின்‌ தென்கரையில்‌ அம்பாசமுத்திரத்துக்கு நேர்‌ தெற்கே 
ஒரு கல்‌ தூரத்தில்‌ இருக்கறது. கல்லிடைக்‌ குறிச்சிக்கும்‌ அம்பா 
சமுத்திரத்துக்கும்‌ இடையிலே 1841-ல்‌ கட்டப்பெற்று, 1869 வெள்‌ 
சத்தில்‌ சிறிது பழுதாகி 1873-ல்‌ நன்றாக ஆக்கப்பெற்ற வண்டிப்‌ 
பாலம்‌ இருக்கிறது. அதற்கு ஒரு மைல்‌ மேற்கே இரயிற்‌ பாலம்‌ 
உள்ளது. 1902-ல்‌ முதன்‌ முதலாகக்‌ கல்விடைக்குறிச்சக்கு வந்த 
இரயில்‌ இப்‌ பாலம்‌ முடிந்தவுடன்‌ 1909-ல்‌ செங்கோட்டை 
சென்றது. 


சல்லிடைக்குறிச்சியில்‌ கல்வெட்டுக்கள்‌ உள்ள பல கோவில்கள்‌ 
இருக்கன்றன. அவைகளில்‌ முதன்மையானது மானேத்தியப்பர்‌ 
கோல்ல்‌.. மானைக்‌ கையில்‌ ஏந்தியிருக்கும்‌ அப்பர்‌ சிவபெருமான்‌. 
கல்வெட்டில்‌ மானேந்தியப்பர்‌, மானேந்தீசுரமுடைய நாயனார்‌ என்ற 
பெயர்கள்‌ காணப்பெறு?ன்றன. இனி, பொருநைக்கரை வழியே 
சென்று .திருப்புடைமருதூர்‌ சேர்வோம்‌. 


திருப்புடைமருதூர்‌- நாறும்‌ பூ நாதர்‌ கோவில்‌ 
வீரவநல்லூர்ப்‌ புகைவண்டி நலையத்திலிருந்து வடமேற்கே நான்கு 
மைல்‌ தூரத்தில்‌ இருப்பது அத்தாள நல்லூர்‌. அத்தாள நல்லூ 
ருக்கு வடக்கே ஒரு மைல்‌ சென்றால்‌, பொருநை ஆற்றில்‌ கருணை 
யாறு கலக்கும்‌ இடத்தில்‌ இருக்கும்‌ திருப்புடைமருதூரைக்‌ காண 
லாம்‌. மருது ரு மாம்‌; மருது நிரம்பிய நிலம்‌ மருத நிலம்‌- 
புடை உடையது 9௫ மருத மரம்‌ ; அதன்‌ கம சிவலிங்கப்‌ பெருமான்‌ 
முளைத்தெழுந்தார்‌. அதுல்‌ புடை உடைய அம்‌ மருத மரத்தடியில்‌ 
ஓர்‌ ஊர்‌ தோன்றிற்று. அது புடை மருதூர்‌ என்று பெயர்‌ பெற்றது. 
வடக்கே தஞ்சை மாவட்டத்தில்‌ இரண்டு மருத மரங்களுக்கு இடை 
மில்‌ சிவனார்‌ முளைத்து எழ அங்கே தோன்றிய ஊர்‌ இடை மருது 


64 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வ்ரலர்றீ 


ஊர்‌ ஆயிற்று. இது திருப்புடை மருதூர்‌, அது இரு இடை மருதூர்‌. 
மருத மரத்தின்‌, மணம்‌ நாறும்‌ பூக்கள்‌ பெருமான்‌ மேல்‌ வீழ்ந்து 
அழகு செய்தன. நாறும்‌ பூக்களைக்‌ கொண்டருளிய நாதர்‌ நாறும்‌ 
பூ நாதர்‌ எனப்‌ பெருமான்‌ பெயர்‌ பெற்றார்‌. கல்‌ வெட்டு இவரை 
“ நாறும்‌ பூக்‌ கொண்டருளிய நயினார்‌ ” என்?ன்றது. செப்புப்‌ 
பட்டயம்‌ “ தெற்குக்‌ காசி என்ற திருப்புடை மருதூர்‌ நயினார்‌ 
நாறும்‌ பூக்கொண்டருளிய தம்பிரான்‌ ” என்று கூ அகன்றது. 


ஆற்றின்‌ வலது கரையிலே வினங்குதன்ற இிருப்புடை மருதூரான்‌ 
பெருங்கோவிலிலே ஒரு சிறு கோபுரம்‌ தலைவாயிலிலே நிற்கின்றது. 
அதற்கு ஐந்து தட்டுக்கள்‌ இருக்கின்றன:. அவைகளின்‌ மேல்‌ எளி 
தாக ஏறிச்‌ செல்ல நல்ல படிக்கட்டுக்கள்‌ உள்ளல்‌. அவைகளின்‌ வழி 
யாக உச்சியிலே ஏறிச்‌ சென்று நின்றால்‌ மிக மிக அழகான இயற்‌ 
கைக்‌ மாட்சிகள்‌ கண்ணைக்‌ கவரும்‌. ஆற்றங்கரையில்‌ இருப்பத 
ஓல்‌ அமையும்‌ அணிகளெல்லாம்‌ சேர்ந்து அமைந்து திகழும்‌ 
இயல்பினாலே இதனை ஆற்றணி நல்லூர்‌ என்று நாம்‌ அழைப்பது 
சாலப்‌ பொருந்தும்‌. அதனாலேதான்‌ இவ்வூருக்குச்‌ சிறிது தென்‌ 
பால்‌ஆனையைக்கா தீ தருளிய பிரான்‌ எழுந்தருளியிருக்கும்‌ ஊார்‌ ஆற்றண்‌ 
நல்லூர்‌ என்றே பெயர்‌ பெற்றது போலும்‌ ! இவ்வூர்‌ இப்போது 
“அத்தாள நல்லூர்‌ என்று அழைக்கப்பெறுகின்றது. 


இருப்புடை மருதான்‌ இருக்கோவில்‌ சிற்பக்‌ கலைக்‌ களஞ்சியமாக 
விளங்குகின்றது என்று சொன்னால்‌ அது ஒரு சிறிதும்‌ மிகையாகாது. 
கவுதங்கள்‌ பெரிய நீளமான கற்களினாலேயே ஆயிருந்தாலும்‌ மரத்‌ 
தினாலேகூடச்‌ செதுக்க முடியாத நுட்பமான முறையிலே அமைந்‌ 
துள்ளன. மண்டபங்களின்‌ உச்சியிலே காணப்பெறும்‌ பூ வேலை 
கள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு மாதிரியாக அமைந்திருக்கன்றன. 
இத்தனைக்கும்‌ மேலாகச்‌ சிற்பக்‌ கலைக்‌ களஞ்யெமாசத்‌- திகழ்வது இக்‌ 
கோவிலின்‌ கோபுரமே. 


படிக்கட்டுகளின்‌ இருபுறமும்‌ சுவர்களில்‌ தங்க முலாம்‌ பூசியது 
போல மின்னும்படி சாந்து பூசப்பெற்று மின்னுஇன்றது. ஓவ்‌ 
வோர்‌ தட்டிலும்‌ சுவர்களிலே நிறப்படங்கள்‌ ஆண்டவன்‌ திருவிளை 
யாடல்களை விளக்க விளங்குகின்றன. தூண்களிலும்‌. முகடுகளிலும்‌ 
உள்ள மரவேலைகள்‌ கண்கொள்ளாக்‌ காட்சி தருவன. மரத்தூண்‌ 


களிலுள்ள உருவங்கள்‌ உயிருள்ளவைபோலவே காணப்‌ பெறு 


சிவன்‌ கோலில்கள்‌--அம்பை 65 


இன்றன. மரவேலைகளிலே தலைஜறெந்த சிற்பிகள்‌ பலர்‌ சேர்ந்து இவ்‌ 
வேலைகளை அழகுபெறச்‌ செய்து முடித்‌ திருக்கன்றார்கள்‌. இங்கன 
மாயதொரு இற்பக்‌ கோபுரம்‌ கட்டுவதற்கு எத்தனை கோடி செலவு 
செய்தாலும்‌ இக்‌ காலத்தில்‌ இயலாதென்றே அறிஞர்‌ கூறுகின்றனர்‌. 


இருவருக்கும்‌ பொதுவான ஒரு முகத்தோடு கூடிய இரண்டு 
வீரர்கள்‌, நான்குக்கும்‌ பொதுவான ஒரே தலைகொண்ட நான்கு 
குதிரைகள்‌, இரண்டுக்கும்‌ பொதுவான தே முகத்தில்‌ இரண்டு 
சிங்கங்கள்‌, ஒருபுறம்‌ பார்த்தால்‌ யானை; மறுபுறம்‌ திரும்பினால்‌ 
சிங்க உருவம்‌, ஒரே உடலில்‌ மூன்று அன்னங்களின்‌ தலைகள்‌ 
முதலிய பலப்பல அருமையான பணிகள்‌ சொல்லாலோ எழுத்‌ 
தாலோ விளக்கும்‌ தன்மையன அல்ல. நேரிற்‌ சென்று கண்டு 
கண்டு மூழ்ந்திருந்தால்‌ பசியே தோன்றாது. இவ்வளவு அருமை 
யும்‌ பெருமையும்‌ வாய்ந்து விளங்கும்‌ சிற்பக்‌ கலைக்‌ களஞ்சியம்‌ 
இதுகாறும்‌ உலனெர்‌ கண்டு மழைப்‌ பெறாமல்‌ மறைந்திருந்தது 
வருந்தத்தக்கதே. 

சங்கரநயினார்‌ கோவிலிற்போல இவ்வூரிலும்‌ பல நோய்ப்பட்டாரும்‌, 
பேய்‌ பிடித்தாரும்‌ கூடிவந்து கும்பிட்டு நோயும்‌ பேயும்‌ நீங்குன்றனர்‌. 
இங்குள்ள அம்மை பெயரும்‌ கோமதியம்மையே. தொய்ந்து போகும்‌ 
படி அதாவது உடல்‌ நைந்து போகும்படி செய்வது நோய்‌, உடலி 
லுள்ள உறுப்புக்களை இயல்பாகத்‌ தம்‌ செயல்‌ புரியாது பிணிப்பது 
பிணி. பிணி-கட்டு. அப்பிணியை அவிழ்ப்பது அவிழ்தம்‌. 


தைப்‌ பூசத்தன்று இங்கே பெருவிழா நடக்கும்‌, அன்று கணக்‌ 
இல்லாத மக்கள்‌ ஆண்டுதோறும்‌ கூடி, கருணையாறு தண்‌ பொருநை 
யிற்‌ கலக்குமிடத்தில்‌ மூழ்பெ பெருமானை வணங்கி அரும்‌ பெறு 
இன்றனர்‌. இருப்புடைமருதூருக்குத்‌ தெற்கே மூன்று மைல்‌ சென்‌ 
முஸ்‌ இருப்பது அரிகேசவனல்லூர்‌. , 


௮ரிகேசவனல்லூர்‌---௮ரியநாதசாமி கோவில்‌ 


அீரவனல்லூருக்கு வடக்கே ஒன்றரை மைலில்‌ உள்ளது அரிகேசவ 
னல்லூர்‌. “ முள்ளிநாடு அரிகேசரிநல்லூர்‌, அரிகேசரி ஈசுரமுடைய 
நாயனார்‌ ” என்பது கல்வெட்டு. அரிகேசரி என்ற பாண்டியன்‌ பெய 
சால்‌ இவ்வூரும்‌, இவ்வூர்ப்‌ பெருமானும்‌ பெயர்‌ பெற்றனர்‌. 
அம்மை பெரிய நாச்சியார்‌. அரிகேசரி என்பது அரிகேசவன்‌ என 
நெ.மா. 5 


66 டு நல்லை மாவட்டச்‌ கோலில்‌ வாலா i 

மாறிற்று. தளவாய்‌ அரியநாத முதலியார்‌ தம்‌ பெயரைப்‌ 
பெருமானுக்கு வைக்க அரியநாதசாமி என்ற பெயர்‌ வழங்குவ 
தாயிற்று. இவ்வூருக்குத்‌ தெற்கே ஒன்றரை மைல்‌ சென்றால்‌ 
வீரவனல்லுூரைக்‌ காணலாம்‌, 


வீரவனல்லூர்‌-—வில்ரெம பாண்‌ டீசர்‌ கோவில்‌ 


இவ்வூர்‌ ஓர்‌ இரயிலடி ; இருநெல்வேலிமிலிருந்து பதினான்‌ 
காவது மைலில்‌ இருக்கிறது. இதிலிருந்து அம்பாசமுத்திரம்‌ 
ஆறு கல்‌, இக்கோவிற்‌ கல்‌ வெட்டினால்‌ இவ்ஷர்‌ முடி வழங்கு 
பாண்டிய சதுர்‌ வேதி மங்கலம்‌ என்பதும்‌, பெருமான்‌ விக்கிரம 
பாண்டிய ஈனர்முடைய நா்யஞூர்‌ என்பதும்‌ விளங்குகின்றன. 
குலசேகர பாண்டியர்‌ காலத்தில்‌ அம்மை செண்பகத்தாய்‌ நிலை 
பெற்றார்‌. வீரமாறன்‌ என்ற பாண்டியன்‌ பெயரால்‌ வீரவண்‌ 
நல்லூர்‌ என்ற பெயர்‌ அமைந்தது. வீரமாறன்தான்‌ முடி 
வழங்கு பாண்டியன்‌ போலும்‌ ! 


கோவிலின்‌ €ழைத்‌ குலைவாயிலாகக்‌ கால்வாய்‌ இருக்கிறபடியால்‌ 
தெற்குப்புறம்‌ அம்மை கோவிலின்‌ இருமூன்புள்ள தெற்குத்‌ 
இருவாசலே பழக்கத்தில்‌ இருந்து வருறெது. கருப்பக்‌ ரகத்தில்‌ 
விக்ரேரம பாண்டீசப்‌ பெருமான்‌ சிவலிங்கமாக எழுந்தருளியிருக்‌ 
கின்றார்‌. பெருமானுக்கு மணி மண்டபமே அம்மைக்கு 
மாமண்டபமாம்‌. அம்மை செண்பகவல்லித்‌ தாயார்‌ தெற்கே பார்க்க 


எழுந்தருளியிருக்கின்றார்‌. 


இவ்ஷூரிலிருந்து ஆற்றுக்கு இரண்டு அல்லது இரண்டரை மைல்‌ 
தூரம்‌ இருக்கும்‌. ஊரின்‌ வட்புறமாகக்‌ கன்னடியன்‌ கால்‌ வரு 
றது. இதனால்‌ விளைகிற நஞ்சை நிலங்களுக்குக்‌ கணக்கே இல்லை, 
இக்‌ கால்வாயில்‌ கோடை காலத்தில்‌ மட்டும்‌ ஏப்ரல்‌, மே மா தங்களில்‌ 
தண்ணீர்‌ வராது. சாரற்காலத்திலும்‌ மழைக்காலத்திலும்‌ மலை 
மேல்‌ மழைபொழிந்து ஆற்றில்‌ வெள்ளம்‌ வரும்‌ ; அதனால்‌ 
இக்கால்வாயில்‌ தண்ணீர்த்‌ தீட்டே ையாது, ஆகையால்‌ 
ஆண்டுதோறும்‌ இரண்டுபோகம்‌ நன்றாக வினையும்‌ ; முதற்‌ பூ 
கார்‌ என்று பெயர்‌ பெறும்‌. இதில்‌ அறுவடையாறை நெல்‌ 
சம்பா என்று சொல்லப்பெறும்‌. சம்பா அரிசி சிவப்பு நிறமாகச்‌ 
சுவைமிற்‌. சர்க்கரைபோல்‌ இருக்கும்‌, கூலிவேலை செய்பலர்க ளுக்கு 


சிவன்‌ கேரலில்கள்‌-- அம்பை [11 


இது நல்ல பகி தாங்கும்‌ உணவாகிறது. இரண்டாம்‌ பூ 
பிசானம்‌ ; இதில்‌ விளைகிற நெல்‌ ஆனைக்கொம்பன்‌. இது மிகவும்‌ 
பொடியான வெள்ளை அரிசியுடையது. இது செல்வவான்களுக்கு 
உணவாவது. தண்ணீர்‌ இல்லாத கோடையில்‌ சுளிக்க முழுக ஆற்‌ 
வுக்குத்தான்‌ போக வேண்டும்‌. ஆற்றுக்கு நல்ல சாலை இருக்கிறது. 
கோடையில்‌ குடிதண்ணீர்‌ பெருமாள்‌ கோவிலைச்‌ சேர்ந்த தெப்பத்தில்‌ 
எடுக்கப்‌ பெறுறெது. கன்னடியன்கால்‌ கல்விடைக்குறிச்சிக்கு 
மேற்கே ஒரு கல்‌ தொலைவில்‌ தண்‌ பொருநையாற்றிற்‌ கட்டப்‌ 
பெற்றுள்ள பெரிய அணையிலிருந்து பிரிறறது. சிங்கம்பட்டி மலை 
யிலை தோன்றிச்‌ சிங்கம்பட்டி வழியாக ஓடிவரும்‌ மணிமுத்தாறு 
பொருநையிற்‌ சேரும்‌ இடத்தில்‌ இவ்வணை இருக்கறது, மணிமுத்‌ 
தாறு இருகரைகளிலும்‌ உள்ள நெல்லி மரங்களினிடையே வருதலி 
னாலே மிகவும்‌ இனிப்பான -நீரையுடையது. உலகமெல்லாம்‌ சுற்றிய 
ஆராய்ச்சியாளர்‌ இவ்வாற்று நீர்போலச்‌ சுவையுடையநீர்‌ உலகத்தின்‌ 
வேறு எப்பகுதியிலும்‌ இல்லையென்று துணிந்து கூறுகிறார்கள்‌. 
பொருநறையில்‌ வெள்ளம்‌ வரும்‌ காலம்‌ தவிரப்‌ பிறகாலங்களிலெல்‌ 
லாம்‌ இம்‌ மணிழமுத்தாற்று நீரே கன்னடியன்‌ காலில்‌ ஓடுறெது. 
அண்மையில்‌ மணிழுத்தாற்றில்‌ ஒரு பெரிய அணை கட்டப்பெற்றுக்‌ 
கால்வழியாகக்‌ இழக்கே பல ஊர்களுக்குச்‌ சென்று தாய்போல 
நிலங்களை விளைவித்து மக்களைக்‌ காப்பாற்றுன்றது. 


கால்டுவெல்‌ பாதிரியார்‌ இக்‌ கன்னடியன்‌ அணை முதலில்‌ கட்டப்‌ 
பெற்றது பதினான்காம்‌ நூற்றாண்டுக்கும்‌ பதினாறாம்‌ நூற்றாண்டுக்கும்‌ 
இடையில்‌ இருக்கலாம்‌ என்று கூறுகிறார்‌. இது 1849-ல்‌ ஆர்சிலே 
யரல்‌ இரும்பக்‌ கட்டப்‌ பெற்றுப்‌ பல விதமாகப்‌ பிற்காலத்திலும்‌ 
செப்பனிடப்‌ பெற்றது. இது அடிகற்களினாலே உறுதியாகக்‌ கட்டப்‌ 
பட்டது. இதன்‌ உயரம்‌ ஒன்பது அடி, இதன்‌ உச்சி அகலம்‌ ஆறடி. 
இதன்‌ அடிப்படை நல்ல பாறையின்‌ மேல்‌ அமைந்தது. கால்வாய்‌ 
ஆற்றின்‌ வலது அதாவது தெற்குக்‌ கரையில்‌ தொடங்குகின்றது. 
இம்‌ மிகப்‌ பழைய அணை கட்டப்‌ பெற்றது பற்றி ஒருவாலாறு கூறப்‌ 
பெறுகின்றது. 


வேலூரில்‌ அரசாண்டிருந்த மன்னன்‌ ஒருவனுக்குத்‌ இராத 
நோயோன்று வந்ததாக, அதனை ஒரு கன்னடிய வைத்தியன்‌ 
நீர்த்து வைத்தான்‌. அதனால்‌ அவனுக்கு அரசன்‌ ஏராளமாகப்‌ 
பொருள்‌ தந்தான்‌. அப்பொருளோடு வந்த கன்னடியன்‌ பொதிகை 
நெமா-5எ 


68 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


மலையைச்‌ சேர்ந்து அகத்திய முனிவரை நோக்கத்‌ தவம்‌ இருந்தான்‌. 
முனிவர்‌ அவனுக்குக்‌ காட்சி தொடுத்து, “அப்பனே! நீ பொருநையில்‌ 
ஒர்‌ அணை ட்டிக்‌ கால்வாயும்‌ வெட்டு. உன்னுடன்‌ ஒரு பசுவரும்‌ ; 
அது போகும்‌ வழி நெடுகக்‌ கால்வாயை வெட்டு; அது படுக்கும்‌ 
இடத்தைக்‌ குளம்‌ ஆக்கு” என்று கட்டளையிட்டார்‌. கன்னடியன்‌ பெரிய 
அணையைக்‌ கட்டித்‌ தன்‌ முன்‌ தோன்றி தின்ற பசு போன வழி 
நெடுகக்‌ காலும்‌ வெட்டினான்‌. அதன்படி கால்‌ கல்லிடைக்‌ 
குறிச்சி, வீவனல்லூர்‌, கார்ஞூறிச்சி, கூனியூர்‌, சேரன்மாதேவி, பத்த 
மடை, கொழுமடை, செவல்‌ வரை வெட்டப்‌ பெற்றது. கார்‌ குறிச்சி 
யில்‌ முதலிற்‌ பசு படுத்தபடியால்‌ அங்கே ஒரு குளம்‌ தோன்றிற்று ; 
அது மேலைச்‌ செவலுக்கு வந்த போது மறுபடி படுத்தது. அங்கும்‌ 
ஒரு குளம்‌ வெட்டப்பெற்றது ; பசு இடீரென மறைந்துவிட்டது. 
அதனால்‌ அவ்வேரி காணாமல்‌ ஆன ஏரி என்று பெயர்‌ பெறுவதா 
யிற்று. இவ்லேரி இப்போது காடவராயப்பேரி என்று வழங்கப்‌ 
பெறுறைது. இது காடவ மன்னன்‌ பெயரால்‌ எற்பட்ட குளமாகவும்‌ 
இருக்கலாம்‌. கால்‌ இப்போது இதன்‌ மேலும்‌ பிரான்சேரி வரை 
சென்று அங்குள்ள குளத்தில்‌ முபறேது. இவ்வாலாற்றைத்‌ 
திருநெல்வேலி மாவட்ட வரலாறு (Tinnevelly District 
Gazetteer) என்ற நூலில்‌ எழுதி 1917-ல்‌ அரசாங்கச்‌ சார்பில்‌ 
அச்சிட்ட பேட்டுத்துரை அவ்வாண்டின்‌ கணக்குப்படி. “£ கன்னடியன்‌ 
- கால்வாயால்‌ பதினோராமிரத்து ஐந்து எக்கர்‌ இரு பூ நன்செய்‌ 
நிலங்களும்‌ இருநூற்று நாற்பத்தைந்து ஏக்கர்‌. ஒரு பூ நன்செய்‌ 
திலங்களும்‌ விளைவடைசன்றன ” என்று குறிப்பிட்டிராக்கறார்‌. இக்‌ 
கால்வாய்‌ ஊரின்‌ வடக்கே அருகாகக்‌ இழக்கு நோக்கி நெடுந்தூரம்‌ 
ஐடிவந்து தெற்கே இரும்பி ஊரின்‌ நடுவே ஓஒடுறேது, நமது பெரு 
மான்‌ இருக்கோலிலின்‌ இட்ட இக்கால்‌ தென்‌ வடக்காக வருதறது. 
காலின்‌ வலது அதாவது மேற்குக்‌ கரையில்‌ நமது பெருமானார்‌ 
இருக்கோலில்‌ கிழக்கே பார்க்கத்‌ இகழ்சின்றது. ஊருக்குத்‌ தெற்கே 
மலையடி வரையில்‌ மருதங்குளம்‌, அரசன்‌ குளம்‌, வீற்றிருந்தான்‌ 
குளம்‌ முதலிய அறுபத்து நான்கு குளங்கள்‌ இருக்கின்றன. 
தலபுராணம்‌ 

இவ்வூருக்குத்‌ தலபுராணம்‌ ஒன்று இருக்கிறது. ஆனால்‌ அது 
இவ்வூரின்‌ 8ழைக்கடைசியில்‌ இருக்கும்‌ பூமி நாதர்‌ இருக்கோவிலுக்கு 
மிகவும்‌ உரிமையானது. அதில்‌ இக்கோவிலைப்பற்றிய லெ குறிப்புகள்‌ 
ட்டும்‌ காணப்‌ பெறுசன்றன., 


இவன்‌ கோவில்கள்‌-—அம்பை 69 


வீரவன்நல்லூர்‌ 

தல புராணத்திலிருந்து பின்வரும்‌ வரலாறுகள்‌ தெரிகின்றன. 
அதிவீரபாண்டியன்‌ என்பவன்‌ பகை மன்னனால்‌ தோற்கடிக்கப்பட்ட 
உமிர்விட எண்ணியபோது பூமிநாதரைக்‌ கண்டு அருள்பெற்றுப்‌ 
பகைவென்று கோலிலைக்‌ கட்டினான்‌. சித்திரசேனன்‌ என்னும்‌ 
கோசல மன்னன்‌ வீரமண்ட நற்பதியான்‌ அருளால்‌ பிள்ளைப்பேறு 
எய்தி வீரகண்டன்‌ எனப்‌ பெயர்‌ புனைந்தான்‌. வீரகண்டன்‌ அம்மை 
கோவிலைக்‌ கட்டினான்‌. வீரமாறன்‌ என்ற பாண்டியன்‌ வேட்டை 
யாடுகையில்‌ ஒரு முயல்‌ தன்‌ நாயை எதிர்க்கக்‌ கண்டு வியந்து 
அங்கிருந்து சென்ற எறும்பொழுக்கால்‌ பூமிநாதரிடம்‌ சேர்ந்து 
பணிந்து ஆணைப்படி கோலிலைப்‌ பெரிதாகக்‌ கட்டி ஊரையும்‌ 
உண்டாக்கித்‌ தனக்கும்‌ ஓர்‌ அரண்மனை கட்டி வாழ்ந்திருந்தான்‌. 
அவன்‌ பெயராலேயே ஊர்‌ வீரவனல்லூர்‌ என்றாயிற்று. அவன்தான்‌ 
செண்பகவனத்திலிருந்த விக்கிரம பாண்டீசரைக்‌ கண்டு அவருக்கும்‌ 
செண்பகத்‌ தாயாருக்கும்‌ கோவில்‌ கட்டினான்‌. 


வீரவன்நல்லூர்‌ விக்கரம பாண்டீசர்‌ கோவிற்‌ கல்வெட்‌ 
டூக்களும்‌ அவைகளின்‌ விவரமும்‌ பின்வருவன. 


1916-ல்‌ எடுக்கப்பெற்றவை. 


கோவிலின்‌ தெற்குச்‌ சுவர்‌.--எண்‌ 719-சடாவர்மன்‌ என்ற திரி 
புவன சக்கரவர்த்தி, குலசேகரதேவன்‌ எனப்‌ பெயரிய பாண்டியனது 
20-வது ஆண்டு முள்ளிநாடு பிரமதாயமாகிய முடிவழங்கு பாண்டிய 
சதுர்வேதிமங்கலத்திலுள்ள விக்கிரம பாண்டீசரமுடையார்‌ கோவில்‌ 
தரும கருத்தர்களின்‌ ஆணை என்னவென்றால்‌- சேரன்மாதேவி 
சதுர்வேதிமங்கலத்தின்‌. சிறு ஊராகிய ஐயனூரில்‌ உள்ள சீவல்லவன்‌ 
மதுகை லியாபாரிகள்‌ வீட்டு. வாடகையாகத்‌ தரவேண்டிய 
இரண்டு அச்சுக்களில்‌ ஒன்று கோவிற்‌ பரிவட்டத்‌திற்காகக்‌ 
கொடுக்கப்பெற்றது. இது அக்கனுடைய அடுக்களையார்‌ 
என்னப்பெறும்‌ பணியாளருள்‌ ஒருவனாகிய குலசேகர பிரமாதிராய 
னது வேண்டுதலின்படி செய்யப்பெற்றது. அஞ்சனூருடையான்‌ என்ற 
விக்ரம பாண்டிய விழுப்பரையன்‌ கையெழுத்து, 

எண்‌ 720- சடாவர்மன்‌ என்ற திரிபுவனச்‌ சக்கரவர்த்தி குலசேகர 
தேவன்‌ என்னும்‌ பாண்டியனது இரண்டாவது. ஆண்டு“ பூதல 
வனிதை ” என்று தொடங்குகின்றது. மாடக்குளத்தின்‌ கிழக்கே 


70 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


மதுரை அரண்மனையிலுள்ள அஃப்‌ பரிவாரப்‌ பெண்‌ ஒருத்தி 
சீ கைலாசத்திலுள்ள விக்கிரம பாண்டிய ஈசுவரமுடைய நாயனார்‌ 
கோவிலில்‌ அம்மையை நிலை பெறுத்தி, அவ்வம்மைக்குத்‌ 


தன்‌ மகன்‌ பெயரால்‌ சொக்க நாய்ச்சியார்‌ என்று பெயரிட்டாள்‌. அவள்‌ 
சீராமதேவன்‌ பெரிய நம்பி என்ற குலசேகர பிரமாதிராயன்‌ மூலமாக 
நிலங்களும்‌, வீடுகளும்‌ தானமாகக்‌ கொடுத்தாள்‌. மேலும்‌ தானே 
கால்வடம்‌, பாடகம்‌, திருச்சரி, முகக்காரை; முலைத்தடம்‌,; ஆரம்‌, 
மங்கிலியம்‌, பட்டைக்காரை, தோடு, வானி, பஞ்சசரம்‌, ஏதவடம்‌, 
தாழ்வடம்‌ ஆய நகைகளைத்‌ கந்தான்‌. 


வீரவன்நல்லூர்‌- பூமிநாதர்‌ கோயில்‌ 

மார்க்கண்டனுடன்‌ எதிர்த்தமைக்காகச்‌ சிவபெருமான்‌ காலனைக்‌ 
காலால்‌ மிதித்துக்‌ கொல்ல, அதனால்‌ [நமியில்‌ சாவா 
ரில்லாமல்‌, பாரம்‌ மிகுதியாகப்‌ பூமிதேவி தவம்செய்து பெருமான்‌ 
அருளைப்‌ பெற்றாள்‌. அதனால்‌ கால்ன்‌ பிழைத்து மறுபடி காலம்‌ 
முடிந்தவர்களைக்‌ கைக்கொண்டு சென்றான்‌. பூமி பூசித்த நாதர்‌ 
பூமிநாதர்‌ என்று பெயர்‌ பெற்றார்‌, அம்மை மரகதவல்லித்தாய்‌. 
இதுவே இவ்வூரிற்‌ பெரிய கோவில்‌, 
பூமிநாதசாமி கோலிற்‌ கல்வெட்டுக்கள்‌ :-- 

முன்‌ மண்டபத்தின்‌ மேற்குச்‌ சுவர்‌, 


எண்‌ 721-சடாவர்மன்‌ என்ற திரிபுவனச்‌ சக்கரவர்த்தி 
குலசேகரதேவன்‌ என்னும்‌ பாண்டியன்‌-—கொல்லம்‌ 90-ம்‌ 
ஆண்டு ஆவணி மாதம்‌ 80-ம்‌ தேதி சேரன்மாதேலி சதுர்வேதி 
மங்கலத்தைச்‌ சுற்றியுள்ள தேவதான பிரம்மதேய நிலங்களை 
யெல்லாம்கைலிட்டுவிட்டுக்‌ குடிபடைகள்‌ போன பிற்பாடு இராம 
இராகய. விட்டலதேவ மாராசரின்‌ ஆனாய விசுவநாத நாயக்கர்‌ 
இந்த , நிலங்களுக்கு ஒரு காணியில்‌ ஒருமா நிலத்திற்கு மட்டும்‌, 
இர்வை : விதித்து மற்றைய உழவு, பண்டாரவாடை முதலிய” 
வரிகளையெல்லாம்‌ தள்ளுபடி செய்தார்‌. - 

மேலே கண்ட கல்வெட்டுக்களினால்‌ முன்‌ வீரவன்நல்லூர்‌, மூடி 
வழங்கு பாண்டிய சதுர்வேதிமங்கலம்‌ என வழங்கப்‌ பெற்றது , 
என்பதும்‌, விக்கிரம பாண்டீசர்‌ கோவில்‌ அம்மை பெயர்‌ சொக்க நாய்ச்‌ 
யார்‌. என்பதும்‌, குலசேகர தேவர்‌ காலத்தில்‌ அம்மை நிலைபெற்றாள்‌ 


சிவன்‌ கோகில்கள்‌--அம்பை 73 


என்பதும்‌, குலசேகர பாண்டியர்‌ காலம்‌, இற்றைக்கு. நானூற்றுப்‌ 
பதினோர்‌ (1197-726) ஆண்டுகளுக்கு முன்‌ என்பதும்‌ தெளிவா 
இன்றன. 


இங்கிருந்து தண்‌ பொருந்தப்‌ பேராற்றுடன்‌ இழக்கே : நான்கு கல்‌ 
வந்தால்‌ சேரன்மாதேவியைச்‌ சேர்வோம்‌. 


சேரன்‌ மாதேவி--௮ம்மைநாதசாமி கோவில்‌ 


புகைவண்டி. வழியாகச்‌ சென்னையிலிருந்து தஞ்சாவூர்‌ மாயவரம்‌ 
பெருவழியே சேரன்மாதேவி 456 கல்‌ தொலைவிலிருக்கிறது. திருச்சி. 
விழுப்புரம்‌ குறுக்கு வழியாக இது 416 கல்‌. திருநெல்வேலிக்கும்‌ 
அம்பாசமுத்திரத்துக்கும்‌ நடுமையத்தில்‌ இவ்வூர்‌ விளங்குஜன்றது, 
க்கே திருநெல்வேலியும்‌ பத்து மைல்‌, மேற்கே அம்பாசமுத்திர 
மும்‌ பத்துக்‌ கல்‌. தென்காசி மேற்கே 39 கல்‌ தூரத்திலுள்ளது. 
இரயிலடியிலிருந்து கோலில்‌ இரண்டு மைல்‌ தூரத்தில்‌ இருக்கறது. 


இங்கிருந்து இருநெல்வேலிக்கும்‌, தென்லாசிக்காம்‌, களக்காட்டிற்‌ 
கும்‌, நான்குநேரி, நாகர்கோவில்‌, கன்னியாகுமரிக்கும்‌, அம்பாசமுத்‌ 
திரம்‌, பாவநாசம்‌ "மலைமேல்‌ அணைக்கட்டிற்கும்‌ அடிக்கடி வாடகை 
மோட்டார்‌ வண்டிகள்‌ போய்‌ வருகின்றன. இங்கே பல திசைகளி 
லிருந்து மோட்டார்‌ வண்டிகள்‌ வந்து கூடுகின்றன. இக்கூடிடம்‌ 
இரயிலடியின்‌ . அருகிலேயே இருக்கிறது. ஊருக்குள்ளே போகவர 
வாடகைக்கு இரட்டை மாட்டு வண்டிகள்‌ எப்போதும்‌ காத்துக்கொண்‌ 
டிருக்கும்‌. 

புகைவண்டி. மதுரையிலிருந்து இருநெல்வேலிக்கும்‌ கூத்துக்‌ 
குடிக்கும்‌ 1-1-1876-ல்‌ வந்தது; திருநெல்வேலியிவிருந்து கல்விடைச்‌ 
குறிச்சிக்கு 1902-லும்‌, அங்கிருந்து செங்கோட்டைக்கு 1903-லும்‌, 
அதிலிருந்து கொல்லத்துக்கு 1904- லும்‌ சென்றது. புகைவண்டி தண்‌ 
பொருநையாற்றைத்‌ தாண்டும்‌ இடத்தில்‌ ஒரு பெரிய பாலம்‌ இருக்‌ 
கிறது. இவ்‌ வாற்றில்‌ அடிக்கடி பெரிய வெள்ளம்‌ வருவது வழக்கம்‌. 
1877-ல்‌ 281 அடி உயரம்‌ வெள்ளம்‌ வந்தது, 4-12-1914-ல்‌ வெள்‌ 
ளத்தின்‌ உயரம்‌ 26 அடி. 1902-ல்‌ கட்டிய இரயிற்‌ பாலம்‌ 1914 
வெள்ளத்தில்‌ சிறிது பழுதாகிச்‌ செப்பனிடப்‌ பெற்றது. பின்‌ 
17-12-1928-ல்‌ வந்த வெள்ளம்‌ இதனை மறுபடி கெடுத்து விட்டது. 
அதனால்‌ இப்போதுள்ள அருமையான இரும்புப்‌ பாலம்‌ தோன்றுவ 


12 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


தாயிற்று. இதில்‌ இப்போது நான்கு பெரிய திண்டுகளும்‌, ஐந்த. 
கண்களும்‌ இருக்னெறன. இப்‌ பாலத்தின்‌ மேல்‌ ஐந்து இருப்பு 
ஏணிப்பந்தல்கள்‌ ஒரே தொடர்பாக அமைந்துள்ளன. இப்‌ பாலத்‌ 
இன்‌ அடியிலே ஆற்றின்‌ தென்கரையில்‌ நமது அம்மைநாதர்‌ 
கோவில்‌ இருக்கறது. 
பொதிகை மலைமிலிருந்து தோன்றி வரும்‌ ந்ண்பொருநையாறு 
கோலிலருகே வடபுறம்‌ இழமேலாக ஓடி வருநிறது. கோவிலிலிருந்து 
இவ்‌ வாற்றில்‌ இறங்கி முழுகுவதற்கு நல்ல படித்துறைகள்‌ உள்ளன. 
இந்த ஆறு மிகவும்‌ புண்ணியமான ஆறு ; ஆனதால்‌ மார்கழி 
மாதம்‌ வியதீபாதயோக நாளன்று இந்த இடத்தில்‌ பெருங்‌ கூட்டம்‌ 
கூடுின்றது. அந்த நாளில்‌ கங்கையாறு இங்கே வந்து முழுகித்‌ 
தன்‌ பாவங்களையெல்லம்‌ போக்கிக்‌ கொள்றெது என்று புராணம்‌ 
கூறுவதால்‌ இதனை மக்கள்‌ நம்பி இங்கே வந்து கூடுகின்றனர்‌, 


கல்லிடைக்குறிச்சிக்குச்‌ சிறிது மேற்கே பொருநையிலிருந்து 
பிரிந்து வரும்‌ கன்னடியன்‌ கால்வாய்‌ இக்‌ கோலிலிலிருந்து ஒன்‌ 
நரை மைல்‌ தொலைலில்‌ தெற்கே இருக்கறது. இக்கால்வாய்‌ ஆற்றங்‌ 
கரைவரை சிறு கிறு வாய்க்கால்களின்‌ வழியே ஒடி. வந்து அளவிட, 
முடியாத நஞ்சை நிலங்களைத்‌ தட்டின்றி விளைவிக்கின்றது. இதுவே 
சேரன்மாதேவி மக்களுக்குக்‌ குளிக்கவும்‌ குடிக்கவும்‌ பயன்பெறு 
றது. இதிலே தண்ணீர்‌ வராத ஏப்ரல்‌, மே மாதங்களிலும்கூட 
இதன்‌ நீரே ஊரின்‌ நடுவிலுள்ள தெப்பக்குளங்களில்‌ நிரப்பப்‌ 
பெற்று எடுக்கப்பெறுகறது. அக்காலத்தில்‌ இவ்‌ வூர்‌ மக்கள்‌ குளிப்‌ 
பதற்கு ஆற்றுக்கே போய்‌ வருகிறார்கள்‌. ஊரின்‌ இடையில்‌ பல 
சிறு சிறு குளங்கள்‌ உள்ளன. 

நாட்டாண்மைக்‌ கழக ஆட்சியிலுள்ள வழிப்போக்கர்‌ விடுதியொன்‌ 
அம்‌, அரசாங்க வழிப்போக்கர்‌ விடுதியொன்றும்‌ ஆக இரண்டு வழிப்‌ 
போக்கர்‌ விடுதிகள்‌ தங்குவதற்கு வசதியாக இருக்கின்றன. ஆற்றங்‌ 
கரையில்‌ கன்னடியன்‌ சத்திரம்‌ ஒன்று உள்ளது. 

புகைவண்டிப்‌ பாலத்தின்‌ அருகில்‌ ஆற்றின்‌ தென்‌ கரையில்‌ கிழக்கே. 
பார்க்க அழகான சிறிய அரச கோபுரத்துடன்‌ கோலில்‌ விளங்குவது 
காண்போர்‌ கண்ணுக்கும்‌ உள்ளத்துக்கும்‌ தக்க விருந்தாதன்றது. 
கோலில்‌ இரண்டு பகுதிகளாக இருக்கிறது. வடக்குப்‌ பகுதி அம்மை 
நாதர்‌ இருக்கோவில்‌, தெற்குப்‌ பகுதி ஆவுடையம்மை இருத்தளி, 
பெருமான்‌ .கோவிலின்‌ கருப்பக்‌ கிரகத்தில்‌ அம்மைநாதர்‌ தாமே 


சிவன்‌ கோவில்கள்‌--அம்பை 75 


முளைத்தெழுந்த மூர்த்தியாகக்‌ காட்சியருளுன்றார்‌. இவர்‌ திருமேனி 
உளிப்படாதது. அர்த்த மண்டபத்தைத்‌ தாண்டி மாமண்டபத்துக்கு 
வருவோம்‌. இங்கே திருவாயில்‌ காவலரும்‌ அனுக்கைப்‌ பிள்ளை 
யாரும்‌ நடுவே நந்தியும்‌ இருக்ன்றனர்‌. தெற்கே பார்க்கக்‌ கூத்தப்‌ 
பெருமான்‌ சிவகாமியம்மையுடனும்‌, காரைக்காலம்மையுடனும்‌ எழுந்‌ 
தருளியிருக்கின்றார்‌. வட இழக்கு மூலையில்‌ கருவூலம்‌ இருக்கிறது 
மணி மண்டபத்தில்‌ வடக்கோரத்திலுள்ள ஞூணில்‌ இக்‌ கோகிலைக்‌ 
கண்ட உரோமச முனிவருடைய திருவுருவம்‌ காணப்‌ பெறுகிறது. 
இதிலே ஒரு புதுமையும்‌ உளது. அதாவது இரண்டு பெண்களுடைய 
உருவங்கள்‌ உரல்‌ உலக்கையுடன்‌ அமைந்து விளங்குகின்றன. 
இதைப்பற்றி ஒரு வரலாறு சொல்லப்‌ பெறுகிறது. “*அக்காளும்‌ தங்‌ 
கையுமாயய இரண்டு பெண்கள்‌ நெல்குத்திப்‌ பிழைத்து வந்தனர்‌. 
அவர்களுக்குப்‌ பெரும்‌ பொருள்‌ திரண்டது. தாங்கள்‌ உடற்பாட்டி 
னாலே தேடிய பொருளை அப்‌ பெண்கள்‌ இக்கோலிலைக்‌ கட்டுவதிலே 
பயன்படுத்தினர்‌. அதனாலேயே அவர்களுடைய திருவுருவங்கள்‌ 
பொருள்‌ சேர்வதற்குத்‌ துணையாயிருந்த உரல்‌ உலக்கைகளுடன்‌ அத்‌ 
தூணில்‌ செதுக்கப்பெற்றன '* என்பதுவே அவ்‌ வரலாறு. ' 


தல புராணம்‌ 
இக்‌ கோகிலுக்குத்‌ தனிப்புராணம்‌ இல்லை. இருநெல்வேலித்‌ தல 
புராணம்‌ இக்கோவில்‌ பற்றிய வரலாறு கூ ன்றது. அதன்‌ ஆசிரி 
' யர்‌ இருநெல்வேலியில்‌ இருவருள்‌ பெற்று விளங்கிய நெல்லையப்ப 
பிள்ளையவர்களாவர்‌. இக்கோவில்‌ வரலாறு “ உரோமசேசுர தீர்த்தச்‌ 
சருக்கம்‌ ” என்ற தலைப்பில்‌ இருபத்தெட்டுப்‌ பாடல்களில்‌ அமைந்‌ 
இருக்கறது. அதன்‌ சுருக்கமும்‌ சில பாடல்களும்‌ கூறுவோம்‌. 


உரோமச முனிவன்‌ கைலாச மலையையடைந்து நித்தியத்துவம்‌ 

வேண்டுமென்று கேட்டுப்‌ பெருமான்‌ ஆணைப்படி தண்பொருநை 
மின்‌ தென்கரையடைந்து ஆலமரத்தின்‌ அடியிற்‌ சிவலிங்கம்‌ கண்டு 
பூசனை புரிந்தான்‌. பெருமான்‌ அவன்முன்‌ தோன்றி அருள்‌ 
புரிந்தான்‌. 

* அத்தனை ஆதியானை அம்மை நாயகனை அஞ்சொல்‌ 

நிதயகல்யாணித்‌ தாயை நெறியொடு பூசை செய்தே 

சுத்த நன்‌ மலர்கள்‌ ஏந்தித்துணையடிக்‌ கமலம்‌ தூவிப்‌ 

பத்தியோடெதிரே தின்று பகர்துதி பலவும்‌ சொல்வான்‌. 


14 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


“£ அண்ணலே அமுதே ஆதி அமலனே அரனே அந்தி 
வண்ணனே உமையோர்‌ பாகா மதியணி மலுலியானே 
கண்ணுதற்‌ பொருளே வெய்ய கடல்லிட நுண்டதேவே 
நண்ணியிய்‌ இருந்த அம்மை நாதனே கருணையானே, 


** நிலை பெறு முனிவன்‌ அந்த நித்தியம்‌ பெறவே எண்ணீ 
மலை மகள்‌ பாகனார்தம்‌ மலரடி வழுத்தி நின்றான்‌ 

அலை நதி அரவு கொன்றை ஆத்தி என்‌ பெருக்‌ கூமத்து 

மிலைச்‌ சென்னி அம்மைதாதர்‌ விடையின்‌ மேல்‌ எதிரே வந்தார்‌, 


“ கண்டிரு கண்ணீர்‌ வாரக்‌ கசிந்து நற்றுதிகள்‌ செய்து 
கொண்டபேருவகையோடும்‌ குழகனைப்‌ போற்றி நின்றான்‌ 
அண்டர்‌ நாயகனும்‌ நோக்டு அருந்‌ தவமுனி நீ வேண்டும்‌ 
எண்டிசை புகழும்‌ நித்யம்‌ உதவினோம்‌ என்று போந்தான்‌. 


“ அண்ணலார்‌ மறைந்த பின்பு அங்கருந்தவ முனிவன்‌ ௮ ந்த 
வண்ணம்‌ நித்தியமும்‌ பெற்று வளம்‌ பெறாலயத்தைச்‌ சூழ்ந்தே 
நண்ணியல்‌ குறையும்‌ அம்மை நாதனை உமையாளோடும்‌ 
புண்ணியன்‌ உள்ளம்‌ போற்றிப்‌ புகழ்‌ ந்தினி துவந்து போ ந்‌ 
தான்‌.” 


சேரன்‌ மாதேவி 


சேரன்மாதேலி, சதுர்வேதிமங்கலம்‌ என்ற பெயர்‌, இவ்வூரிலுள்ள 
கல்‌ வெட்டுக்களில்‌ நான்கு கோலில்களிலே காணப்‌ பெ அறேது, 
அவை காலங்‌ கூறமுடியாத பாண்டியர்கள்‌ கல்‌ வெட்டுக்கள்‌. 
மாதேலி என்பது தான்‌ சேரன்மாதேவி என இப்போது வழங்கி 
வருகின்றது. ஆதலின்‌ இவ்வூர்‌ ஒரு காலத்தில்‌ சேர மன்னருடைய 
ஆளுகையில்‌ இருந்து வந்தது என்பது வெளிப்படை. 


கல்வெட்டுக்கள்‌ 

இவ்‌ வூரில்‌ 1895-ல்‌ 16-ம்‌, 1911-ல்‌ 18-ம்‌, 1916-ல்‌ 107-ம்‌ ஆக 
மொத்தம்‌ 141 கல்‌ வெட்டுக்கள்‌ எடுக்கப்பட்டுள்ளன. சேரன்மா 
தேலி. இராச இராச பாண்டி நாட்டு உத்தம சோழ வளநாட்டு, 
முன்னி நாட்டு பிரமதேயம்‌, நிகரிலி சோம சதுர்வேதிமங்கலம்‌ என்‌ 
னும்‌ விவரத்துடன்‌ கூறப்பெறுகிறது. இப்பகுதி முள்ளிநாடு என்‌ 
பதும்‌, சேரன்மாதேவி திகரிலி. சோழ சதுர்வேதி மங்கலம்‌ என்‌ று 


சிவன்‌ கோவில்கள்‌ -அல்பை 75 


பெயருடையதென்பதும்‌ புலனாகின்றன. 1895-ல்‌ எடுத்த எண்‌ 192, 
193, 194 கல்வெட்டுக்கள்‌ முறையே இக்கோவிலின்‌ தெற்குச்‌ சுவரி 
லும்‌, மேற்குச்‌ சுவரிலும்‌ உள்ளவை. அவைகளில்‌ பெருமான்‌ 
கைலாயத்து ஆழ்வார்‌ என்றும்‌, கைலாயமுடையார்‌ என்றும்‌, 
கூறப்பெறுதிறார்‌. கோச்சடையவர்மரான சுந்தர சோம பாண்டியர்‌ 
என்ற அரசர்‌ காலமும்‌ இராச ராச கேசரி வர்மரான இராசராச 
தேவர்‌ என்ற மன்னர்‌ காலமும்‌ குறிப்பிடப்படகின்றன. இராச ராச 
தேவர்‌ காலக்‌ கல்‌ வெட்டு இராமசாமி கோவிலிலும்‌ உளது. 


இக்‌ கோவிலுக்கு மேற்கே கூப்பிடு தூரத்தில்‌ உள்ள பக்தவத்சலர்‌ 
கோவிலிலுள்ள கல்வெட்டுக்களில்‌ கோச்சடையவன்மரான திரிபுவனச்‌ 
சக்கரவர்த்திகள்‌ குலசேகர தேவர்‌ பெயரும்‌, குலோத்துங்க சோழ 
தேவர்‌ பெயரும்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளன. 1895 எண்‌ 189-வது 
கல்வெட்டில்‌ இக்கோவில்‌ “தண்‌ பொருந்தத்‌ தென்கரை ”-யில்‌ 
இருப்பதாகப்‌ பொறிக்கப்‌ பெறுறெது. அதனால்‌ அக்காலம்‌ ஆறு 
தண்பொருந்தம்‌ என்று வழங்கப்பெற்று வந்தது காண்க. தண்‌ 
பொருந்தம்‌ தண்பொருநை என்றும்‌ வழங்கப்‌ பெறுறேது. 


சேரன்‌ மாதேவி-வைத்தியநாதர்‌ 

பொதிகை மலையிலிருந்து தோன்றி வரும்‌ தண்பொருநையாறு 
வைத்தியநாதர்‌ இருக்‌ கோவிலுக்கு வடக்கே ஒன்றரை மைல்‌ தொலை 
வில்‌ இழமேலாக தடூறது. இதிலிருந்து கல்லிடைக்குறிச்சிக்கு 
மேற்கே பிரிந்து வரும்‌ கன்னடியன்‌ காலின்‌ தென்கரையில்‌ நமது 
வைத்திய நாதப்பெருமான்‌ இருக்கோலில்‌ இருக்கறது. இக்கால்‌ 
வாயைத்‌ தாண்டுவதற்குக்‌ கோலில்‌ வாசலின்‌ அருகே ஒரு பாலமும்‌, 
அதற்கு சிறிது மேற்கில்‌ ஒன்றும்‌, கிழக்கில்‌ ஒன்றும்‌ ஆக மூன்று 
பாலங்கள்‌, உள்ளன. இரயிலடியின்‌ அருகிலும்‌, செல்லிபுரத்தின்‌ 
வழியாகப்‌ பத்தமடைக்கு நடந்துபோக, ஒரு நல்ல பாலம்‌ உண்டு, 
இவ்‌ வயல்வழியே கிழக்கே பத்தமடை போக ஒன்றரைக்கல்‌ இருக்கும்‌. 

இவ்வூர்‌ கோவில்களுக்குப்‌ பெயர்‌ போனது. ஊருக்கு வடக்கே, 
வடக்கு வாய்ச்செல்லி கோவிலும்‌, தெற்கே தெற்குவாய்ச்‌ செல்வி 
கோவிலும்‌ உள. தெற்கு வாய்ச்செல்வி கோவிலருகே உள்ள 
இடம்‌, செல்விபுரம்‌ என்று பெயர்‌ பெற்றுள்ளது. இங்குள்ள பிசா 
.மணர்‌ தெருக்களில்‌ ஒன்று சென்னை ராசபுரம்‌ என்பது; இது 
சென்னப்பட்டினம்‌ (சென்னை) என்ற நகருக்குக்‌ காரணனாய்‌ இருந்த 


76 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


சென்னப்ப நாயக்க மன்னனோடு தொடர்புடையதாக இருக்க வேண்‌: 
டம்‌ என்‌ று அறிஞர்‌ சிலர்‌ கூறுகின்றனர்‌. வைத்தியநாதர்‌ தெற்குத்‌ 
தேர்த்‌ தெருவுக்குத்‌ தெற்கிலுள்ள இடம்‌ சேரன்‌ கோவிற்பத்து 
என்று பெயர்‌ பெறுகிறது. சேரன்‌ கோலில்‌ என்பது சேரனுடைய 
அரண்மனை ; இது சேரலுடையஅரண்மனை இருத்த இடமாக இருத்‌ 
தல்‌ வேண்டும்‌. 

அம்மைநாதர்‌ கோவில்‌, அப்பன்‌ வெங்கடாசலபதி கோலில்‌, 
தெய்வீச்சர முடையார்‌ கோலில்‌, இராமசாமி கோவில்‌, நடுவுள்‌ 
அப்பர்‌ கோலில்‌, செங்கோடையன்‌ சாத்தா கோவில்‌, சாத்துப்பால்‌ 
லிநாயகர்‌, எட்டுச்சாத்தா கோவில்கள்‌ என்பன இவ்வூரிலுள்ள பிற 
முதன்மையான கோவில்கள்‌. இவை. நீங்கலாக, தெருத்‌ தெருவாக 
எண்ணற்ற சிறு தெய்வங்களின்‌ கோவில்கள்‌ காணப்‌ பெ அகன்றன. 
சேரன்மாதேவியிலிருந்து வடக்கே போடற பெருஞ்சாலைக்குக்‌ 
கிழக்கே கால்‌ மைல்‌ தூரத்தில்‌ ஆற்றங்‌ கரையிலிருக்கும்‌ பக்தப்‌ 
பிரியர்‌ கோலில்‌ பேரழூனது. கோவிலின்‌ புற மதில்களிலுள்ள 
கற்களில்‌ மிக மிக அரிய நுட்பமான வேலைப்பாடுகள்‌அமைந்துள்‌ 
என. இவைகளுக்கு ஈடான வேலைப்பாடுகள்‌ மணப்படை வீடு, 
தென்காசிக்‌ கோவில்களில்‌ இருக்கன்றன. முதற்‌ குலோத்துங்கன்‌ 
(இ.பி. 1074-1118), இலங்கையும்‌, கொங்கும்‌, சோழமும்‌ வென்ற 
லீர பாண்டியன்‌ (இ.பி. 1252-1267) ஆதிய இவர்களுடைய கல்‌ 
வெட்டுக்கள்‌ இக்கோவிலில்‌ உள்ளன. பெருஞ்சாலைக்கு மேற்லுள்ள 
அழஃயெப்பர்‌ கோவிலும்‌ ஆற்றங்கரையில்‌ இருக்கறது. அதில்‌ 
ஒரு சத்திரம்‌ இருக்கறெது.௮ங்கே நல்ல மிளகுச்சாறு வழிப்போக்க 
ருக்குப்‌ படைக்கப்‌ படுறது. அழகியப்பர்‌ கோகிலுக்கு அடுத்த 
கீழ்புறம்‌ உள்ளது சோமநாதர்‌ கோலில்‌. மழையில்லாத காலங்களில்‌ 
இங்கே வருணசெபம்‌ நடக்கறது. பெருமானுக்கு, மேலே ஒரு 
தண்ணீர்ப்‌ பாத்திரத்தைத்‌ தொங்க விட்டு அதன்‌ ஈழுள்ள ஒட்டை 
வழியாகத்‌ தண்ணீர்‌ சொட்டுச்சொட்டாகப்‌ பெருமான்‌ முடிமேல்‌ 
எட்டு நாள்‌ லிழுமாறு செய்யப்‌ பெறுகிறது; தண்ணீர்‌ தீர்ந்து 
போனால்‌ பால்‌ விடப்படும்‌; அதுவும்‌ தீர்ந்து போனால்‌ அந்தணர்கள்‌ 
தண்ணீரில்‌ இறங்கி நின்று கொண்டு பெரிய சத்தமிட்டுப்‌ பெருமானை 
அழைக்கின்றனர்‌. மழை தவறியதேயில்லை. கன்னடியன்‌ காலின்‌ 
தென்‌ கரையில்‌ இழக்கே பார்க்க இத்திருக்கோவில்‌ அழகிய விமானங்‌ 
களுடன்‌ திகழ்கின்றது. 


சிவன்‌ கோவில்கள்‌--அம்பை ப்‌ 


கருப்பக்‌ இரகத்திலே வைத்தியநாதப்‌ பெருமான்‌ சிவலிங்க உருவ 
மாக விளங்குனைறார்‌. இவருக்கு மணிமண்டபமாக இருப்பது இதன்‌ 
வடக்கில்‌ தெற்கே பார்க்கக்‌ கருப்பக்கிரக அர்த்த மண்டபங்களோடு 
கூடி எழுந்தருளியிருக்கன்ற ஒப்பிலா நாயயோருக்கு மாமண்டபமாக 
விளங்குன்றது. 


இத்திருக்கோவில்‌ அகத்திய முனிவராலே நிலை பெறுத்தப்பெற்று 
வழிபடப்‌ பெற்றது என்பது ஊரார்‌ கூறும்‌ வரலாறு, வைத்தியக்‌ 
கலைக்கு முதலாசிரியர்‌ சிவபெருமானே, அவரிடம்‌ இக்கலையை அறிந்‌ 
தான்‌ முருகப்‌ பெருமான்‌, முருகப்‌ பெருமானிடம்‌ மாணவராக 
இருந்து இவ்வைத்தியக்‌ கலையை அறிந்தார்‌ அகத்திய முனிவர்‌. 
ஆதலினாலே வைத்தியநாதரை அகத்திய முனிவர்‌ இங்கே நிலை 
பெறுத்தி வணங்ஒனார்‌ என்பது மிகவும்‌ பொருத்தமே. 

இக்கோவில்‌ முன்‌ மண்டபம்‌ கிழக்குச்‌ சுவரில்‌ சடாவர்மன்‌ திரி 
புவனச்‌ சக்கரவர்த்தி குலசேகர தேவன்‌ கல்வெட்டு ஒன்று சகம்‌ 
1529, கொல்லம்‌ 774-ல்‌ விசுவதாக நாயக்கர்‌ தலைவர்‌ இருட்டினப்ப 
நாயக்கரால்‌ கணக்கன்‌ ஒருவன்‌ நியமிக்கப்பட்டதைக்‌ ௯. றது, 
அது இற்றைக்கு 363 (1187-774) ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 


சேரன்மாதேவி -மீனாட்சசுந்தரேசர்‌ 
. நவநீத இருட்டினசாமி கோவில்கள்‌ 


இவை ஊர்‌ நடுவே பிராமணர்கள்‌ தெருலில்‌ இருக்கும்‌ கோவில்‌ 
கள்‌. வென்‌ சுந்தரேசர்‌, அம்மை மீனாட்சி; நவநீதக்கண்ணனும்‌ 
இருக்கன்றனர்‌. நவநீதம்‌-வெண்ணெய்‌. கண்ணனுக்கு வெண்‌ 
ணெய்‌ தானே உகந்தது. 


இதுவரை ஆற்றின்‌ வலக்கரை (தென்கரை) வழியே வந்தோம்‌ ; 
இனி, நேர்‌ வடகரை சென்று 'திழுக்கோவில்களைக்‌ காண்போம்‌. 


யாப்பாக்குடி-திருக்கடூுக்கை மூன்றீசுவரர்‌ கோவில்‌ 


பாப்பாக்குடிக்ரு நேரே தெற்கே ஒரு கல்‌ தூரத்தில்‌ தண்‌ 
பொருநைப்‌ பேராறு ஓடி. வருன்றது. அதன்‌ தென்கரையில்‌ 
உள்ளது திருப்புடைமருதூர்‌. பாப்பாக்குடியின்‌ தென்பகுதியாயய நம்‌ 
பன்தட்டை என்ற இற்றூர்‌ ஆற்றின்‌ வடகரையில்‌ உளது. இந்த 


76 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


இடத்திலே தான்‌ கருணையாறு தண்பொருந்தப்‌ பேராற்றிலே சேர்க 
றது. இவ்வூர்த்‌ திருக்கோவில்‌ முன்பாக ஒடிவருறே உள்ளாறு 
என்ற சிறு ஆறு நம்பன்தட்டைக்குச்‌ சற்று கிழக்கே பேராற்றுடன்‌ 
கலக்கிறது. இங்கனம்‌ இங்கே மூன்று ஆறுகள்‌ கூடுவதினாலே இவ்‌ 
விடம்‌ முக்கூடல்‌ எனப்‌ பெயர்‌ பெறும்‌. இப்‌ பெயரையே இவ்‌ 
லிடத்துக்குக்‌ இரக்மே ஒரு கல்‌ தூரத்தில்‌ இருக்கும்‌ ஊர்‌ தாங்கி 
விளங்குகின்றது. 


இவ்வூரிலிருந்து தென்‌ மேற்கே ஐந்து கல்‌ தூரத்தில்‌ பிரம 
தேசத்தின்‌ பக்கத்திலே கருணையாற்றில்‌ காங்கயன்‌ அணை இருக்‌ 
றது ; அதிலிருந்து வரும்‌ கால்தான்‌ காங்கயன்கால்‌ என்பது. 
அது இவ்வூரைச்‌ சூழ்ந்து வளம்படுத்துறது. அதனால்‌ இப்பகுதி 
காங்கையன்‌ காற்‌ பாசனம்‌ என்று பேர்‌ பெறும்‌. இவ்வூரைச்‌ சூழப்‌ 
பின்வரும்‌ குளங்கள்‌ இருகின்றன. தெற்கே சாரற்குளம்‌, முறியன்‌ 
குளம்‌ என்பன ; மேற்கே கருங்குளம்‌ ; வடக்கே பாப்பான்குளம்‌ ; 
வடக்கே ஊருணிக்குளம்‌ ; கிழக்கே நிலமேல்‌ அழகியான்குளம்‌ ; 
தென்ெக்கே ஐயன்குளம்‌ ; இத்தனை குளங்களிலும்‌ காங்கயன்‌ 
கால்நீரே நிரம்புன்றது. கோலிலின்‌ முன்னுள்ள சிறு ஒடையென்ற 
உள்ளாற்றின்‌ மேல்‌ ஒரு சிறு கற்பாலம்‌ போடப்பெற்றுள்ளது, 
இப்பாலத்தைத்தாண்டியே திருக்கோவிலுக்குப்‌ போதல்‌ வேண்டும்‌. 


திருநெல்வேலி-கடையம்‌ சாலை மேல்‌ சாலைக்கு வடபுறமாகக்‌ 
கிழக்கே பார்க்க உள்ளாற்றின்‌ மேல்கரையில்‌ உள்ளத்தைக்கவரும்‌ 
சிறந்த தோற்றத்துடன்‌ இத்திருக்கோலில்‌ விளங்குகின்றது. இக்‌ 
கோலில்‌ இருக்கும்‌ இடம்‌ மொத்த அளவு நான்கு எக்கர்‌ நான்கு 
செண்டு. 

கருவறையிலே பூமிநாதர்‌ என்னும்‌ மண்ணீச்சரமுடைய 
நாயனார்‌ சிவலிங்க வடிவமாக எழுந்தருளியிருக்ன்றார்‌. அவரே 
இருக்கடுக்கை மூன்றுமுடைய நாயனார்‌ என்றும்‌,. திருக்கடுக்கை 
மூன்றீசர்‌ எனவும்‌ பெயர்‌ பெறுவார்‌. பூமிநாதர்‌, மண்ணீச்சர 
முடைய நாயனார்‌ என்ற வழக்கால்‌ பெருமான்‌ இங்கே மண்‌ வடி 
வான இலிற்கமாக அமைந்தவராதல்‌ வேண்டும்‌ என்பது தெரி 
றது ; பின்னரே இவருக்கு அடியார்கள்‌ திருமேனி அமைத்திருக்‌ 
இன்றனர்‌. கடுக்கை என்பது கொன்றை ; கடுக்கை மூன்று என்பன 
சரக்கொன்றை, மஞ்சட்‌ கொன்றை, செங்கொன்றை ; இம்மூன்று. 
வகைக்‌ கொன்றை மலர்களையும்‌ அணிந்தவர்‌ பெருமான்‌. மேலும்‌ 


சிவன்‌ கோவில்கள்‌ அம்ன்‌.! 7y 


பூமிநாதராக அமைந்தது கொன்றையின்கம்‌ இருத்தலும்‌ கூடும்‌. 
இக்கொன்றை தொன்றுதொட்டு இத்‌ திருக்கோவிலிற்‌ பேணி வளர்க்கப்‌ 
பெற்று வருகின்றது இதற்குத்‌ தக்க சான்றாகும்‌. 


ஆண்டவன்‌ இலிங்க வடிவமாகத்‌ தமிழ்மக்களால்‌ வழிபடப்‌ 
பெறுகின்றான்‌. அம்மை தனிக்கோவில்‌ வழிபாடு பிற்காலத்திலே 
தோன்றியதே. தேவார ஆசிரியராகிய திருஞான சம்பந்தர்‌, திரு 
நாவுக்கரசர்‌, சுந்தரமூர்த்தி நாயனார்‌ ஆசிய மூவரும்‌ தாம்‌ பாடிய 
ர௬ுளிய திருப்பதிகங்களிலெல்லாம்‌ ஆண்டவனையே நேர்‌ முகமாக 
அழைத்து உள்ளம்‌ குழைந்து பாடியருளியிருக்னெறார்கள்‌. இரு 
வாசக ஆசிரியர்‌ மாணிக்க வாசகப்‌ பெருமானும்‌ அங்கனமேதான்‌ 
நமது மனத்தைக்‌ கரைத்து மலத்தைக்‌ கெடுக்கும்‌ திருப்பாடல்கள்‌ 
அருளியிருக்கின்றார்‌. சிவலிங்கத்‌ இருமேனியோ இன்ன உருவினது 
என்று யாரும்‌ கூறமுடியாத இயற்கை வடிவு ; இன்னதன்மையன்‌ 
என்று ஆண்டவன்‌ எவராலும்‌ கூறமுடியாத தன்மையை இத்‌ 
திருவுரு விளக்கும்படி அறிவுக்களஞ்சியமாகிய தமிழ்ப்பெரியோர்‌ 
அமைத்து வழிபட்டனர்‌. தேவார இருவாசகங்களாகிய தமிழ்மறை 
யிலே எங்கும்‌ அம்மைக்குரிய தனிப்‌ பதிக£மா அன்றித்‌ தனிப்‌ 
பாடலோ இல்லை. ஆண்டவனுடைய அருட்‌ சத்தி பெண்ணுருவமாக 
அமைக்கப்பட்டது பிற்காலத்திலே தான்‌ ; அதன்‌ பின்னரே பள்ளி 
யறை ஏற்பட்டது. அறியாமாந்தர்‌ சிலர்‌ ஆண்டவனுக்கும்‌ பள்ளி 
யறையா ? என்று தம்‌ அறியாமையினாலே அரற்றுவாராயினர்‌. 
பள்ளியறைக்கு எழுந்தருளும்‌ ஆண்டவனுடைய திருமேனியை இவர்‌ 
கள்‌ காணுதல்‌ வேண்டும்‌ ; காணும்போது தமது மூதாதையரது 
சிறந்த அறிவு நுட்பத்தை உணர்ந்து பாராட்டித்‌ தாமும்‌ பள்ளியறைச்‌ 
சொக்கரை விழுந்து விழுந்து கும்பிடுவார்கள்‌ என்பதில்‌ தடையே 
யில்லை. 

திருவள்ளுவ நாயனார்‌ தமது தெய்வத்‌ தமிழ்த்‌ திருமறையிலே 
முதலாவதாகக்‌ கடவுள்‌ வாழ்த்துக்‌ கூறுகின்றார்‌. 

“கற்றதனால்‌ ஆய பயன்‌ என்கொல்‌ 2 வாலறிவன்‌ 
நற்றாள்‌ தொழாஅர்‌ எனின்‌ ” 

என்பது திருவள்ளுவ நாயனாருடைய கட்டளை. ஆண்டவன்‌ எப்படிப்‌ 
பட்டவன்‌ £ அவன்‌ ** வாலறிவன்‌” என்று அவர்‌ கூறினார்‌. வால்‌ 
அறிவு என்பது களங்கமில்லாத அறிவு ; அதாவது மெய்‌ அறிவ. 


80 - நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


வால்‌ என்பது பெருமை ; வால்‌ அறிவு பேரறிவு. மெய்ம்மையான 
பேரறிவே ஆண்டவனுடைய திருமேனி. இதனையே மாணிக்கவாசகரும்‌, 
“பாதாளம்‌ ஏழினும்‌ கீழ்‌ சொற்கழிவுபாதமலர்‌ 
போதார்‌ புனைமுடியும்‌ எல்லாப்பொருள்‌ முடிவே 
பேதை ஒருபால்‌ நிருமேனிஒன்றல்லன்‌ ** 
சன ஓதுகன்றார்‌. 
அப்பெருமானே, 
“உண்டு ஒர்‌ ஒண்பொருள்‌ என்று உணர்வார்க்கெலஈம்‌ 
பெண்டிர்‌ ஆண்‌ அலி என்று அறியொண்டுலே ?? 
என்றும்‌ அருளுகின்றார்‌. ஆதலின்‌ அவன்‌ திருவுருவம்‌ பெண்ணோ 
ஆணோ அலியோ என்று கூறுதல்‌ இயலாது. அதனாலேயே அவன்‌ 
இவை ஒன்றிலும்‌ சேராத இலிங்க வடிவமாக வழிபடப்‌ பெறுகின்‌ 
றான்‌. இலிங்க வடிவமே இயற்கையான்‌ வடிவம்‌. இதனையே நாம்‌ 
எங்கும்‌ காண்கிறோம்‌. நம்‌ ஒவ்வொருவர்‌ தலையும்‌ ஒவ்வொரு 
இலிங்க உருவமாகவே இருக்கறது, ஒவ்வோர்‌ உயிர்ப்‌ பிராணியின்‌ 
தலையும்‌ அப்படியே அமைந்துள்ளது. இலை, பூ, பழம்‌, விதை 
முட்டை, பிண்டம்‌, சோதி யாவும்‌ இவ்வியற்கை வடிவமே; மலையின்‌ 
கரங்கள்‌ யாவும்‌ இலிங்க வடிவமாகவே உள்ளன. மணலைக்‌ குவித்‌ 
தாலும்‌, கல்லைக்‌ குலித்தாலும்‌, எதனைக்குவித்தாலும்‌ இலிங்கவடிவ 
மாகவே குவிகின்றன. இவ்வுண்மையை , ஆராய்ந்து தமிழ்‌ மூதா 
தையர்‌ தம்‌ பேரறிவின்‌ ஆராய்ச்சிமினாலேயே கண்ட இப்‌ பேரறிவு 
வடிவத்தை ஆண்டவனாக எண்ணி வழிபட்டனர்‌. வாலறிவன்‌ என்‌ 
பது வாலறிவின்‌ பயனாகக்‌ கண்ட மெய்ம்மையான திருவடிவுடையான்‌ 
என்று பொருள்‌ படின்றது இதனால்‌ மெய்ப்பிக்கப்பெற்றது. 
இத்தகைய பெருமானது திருவடி அடைதலே அ வனைக்கண்டு 
பேரின்பம்‌ பெறுவதற்கு ஏற்ற வழியாகும்‌. இதனை வள்ளுவ நாய 
னார்‌, “நல்தான்‌ தொழுதல்‌” என்றார்‌. கடவுள்‌ வாழ்த்து என்ற 
இம்முதல்‌ அதிகாரத்திலேயே இத்திருவடிமினை (௧) நல்லதாள்‌, (௨) 
- மாணடி, (௩) அடி, (௪) தான்‌, (௫) தாள்‌, (௬) தாள்‌, (௪) அடி 
என்று எழு இடங்களில்‌ அவர்‌ கூறுகின்றார்‌. திருவடியே தஞ்சம்‌ 
என்று அடைந்தவரே அடியார்‌. அவர்களே தமது புலன்களை அடக்க 
ஒடுக்கி அடிமைப்படுத்தியவர்‌ ஆவர்‌. 
“காமம்‌ வெகுளி மயக்கம்‌ இவை மூன்றன்‌ 
நாமம்‌ கெடக்கெடும்‌ நோய்‌ ”” 


தமிழ்மறை. 


சிவன்‌ கோவில்கள்‌--அம்பை 81 


தரமம்‌--லிருப்பு. வெகுளி-வெறுப்பு, சினம்‌. மயக்கம்‌--அறியாமை. 
இவைகளை அடிப்படுத்துதல்‌ வேண்டும்‌. அதுவே அடி தொழுதலாம்‌. 
இவை மூன்றுக்கும்‌ அடிப்படை காமம்‌; அதாவது ஆசை) 
அதனாலேயே எல்லாத்‌ துன்பமும்‌ உண்டாகும்‌. 

“அசை அறுமின்கள்‌ ஆசை அறுமின்கள்‌ 

ஈசனோடாயினும்‌ அசை அறுமின்கள்‌ 

ஆசைப்படப்பட ஆய்‌ வரும்‌ துன்பம்‌ 

ஆசை விடவிட ஆனந்தம்‌ ஆமே ” என்பது திருமந்திரம்‌. 


“ஆராஇயற்கை அவா நீப்பின்‌ அந்நிலையே 
பேரா இயற்கை தரும்‌ ” 


“இன்பம்‌ இடையறாது ஈண்டும்‌ அவா என்னும்‌ 
துன்பத்துள்‌ துன்பம்‌ கெடின்‌ * 


என்பன திருக்குறன்‌. ஆண்டவனுடைய அடியைத்‌ துணையாகக்‌ 
கொள்பவருக்கே இன்பம்‌ இடையறாது ஈண்டும்‌ ; இதுவே முடிந்த 
முடிவு. இதனை வற்புறுத்தவே பன்ளியறைக்‌ காட்சி அமைக்கப்‌ 
பெற்றது. பன்னியறைக்கு எழுந்தகருளுவது ஆணோ, பெண்ணோ ஆதிய 
எவ்வுருவமும்‌ அன்று. எம்பிரான்‌ “திருவடிகளே” பன்ளியறைச்‌ 
சொக்கர்‌ எனப்‌ பெறுவன. நல்வினை தீவினை ஆஃய 'இரு வினை 
களையும்‌ அறுப்பதற்காகவே இரண்டு “திருவடிகள்‌” அமைந்துள்ளன. 
படுக்கப்போகும்போதும்‌, பள்ளியெழுந்திருக்கும்போதும்‌ இத்‌ திருவடி 
களை எண்ணுபவருக்கு எப்போதும்‌ இன்பமே. 


மாமண்டபத்தைத்‌ தாண்டி மணி மண்டபத்துக்கு வருவோம்‌. 
இது அம்மை கோலிலுக்கு மாமண்டபமும்‌ ஆகும்‌. இதற்கு வட 
பால்‌ தெற்கே பார்க்க அம்மை சிவஜாமித்தாய்‌ திருக்காட்சியருள்‌ 
இன்றாள்‌. : 

வடமேற்கு மூலையிலே ஒரே கல்லில்‌ அமைந்து பிரபையோடு 
கூடிய மமில்‌ மேலே முருகப்பெருமான்‌ வன்னி தேவயானையுடன்‌ i 
அமர்ந்திருக்கின்றனர்‌. 

பார்ப்பார்குடி என்பது பாப்பாக்குடி ஆமிற்று. பார்ப்பனர்‌ குடி 
யிருந்த ஊர்‌. கல்வெட்டில்‌ இது “ஆதித்தவன்ம சதுர்வேதி 
மங்கலம்‌ என்ற பாப்பாக்குடி” என்னப்பெறுறேது. ஆதித்த வன்‌ 
ம்‌ என்ற அரசன்‌ இவ்வூரை ஆக்யெமை இதனால்‌ விளங்கும்‌. 

தெ.மா6 i 


சிவன்‌ கோவில்கள்‌--௮ம்பை 83 
அரியநாயடூபுரம்‌--புராந்தநாதர்‌ 


சேரன்‌ மாதேவிக்கு எதிர்க்கரையில்‌ இருப்பது அரியநாய£புரம்‌. 
அரியநாயபுரம்‌ அணை என்பது பொருநை ஆற்றில்‌ இவ்வூரை ஒட்டி 
யுள்ள அணை. 


“கொல்லம்‌ 7389-ல்‌ முள்ளிநாடு குலசேகர நல்லூரில்‌ வென்று 
முடிகொண்ட பாண்டீசுரமுடைய நாயனாரை நிலைபெறுத்தினார்‌ 
இரிபுவனச்‌ சக்கரவர்த்தி, கோனேரி மெய்கொண்டான்‌, குலசேகர 
தேவன்‌ என்ற கண்டியத்‌ தேவர்‌ ” என்று கூறும்‌ இக்கோவிற்‌ கல்‌ 
வெட்டு. வென்று மண்கொண்ட பாண்டீசுரமுடையார்‌ என்றும்‌ 
இப்பெருமான்‌ கூறப்பெறுகிறார்‌. வென்று மண்கொண்டு முடியும்‌ 
கொண்டவர்‌ கண்டியத்‌ தேவர்‌ என்பது தெரிகிறது. பின்‌ தளவாய்‌ 
அரியநாத முதலியார்‌ பெயரால்‌ இவ்வூர்‌ அம்மை அரியநாயூ 
எனப்பெற்றாள்‌ ; அதனால்‌ ஊர்‌ அரியநாயபுரம்‌ என அழைக்கப்‌ 
பெறுவதாயிற்று. 

இதன்மேல்‌, தண்பொருதையாறு அம்பாசமுத்திரம்‌ வட்டம்‌ 
தாண்டித்‌ திருநெல்வேலி வட்டத்திற்‌ புகுகின்றது. அங்குள்ள 
கோவில்களை ஆராயத்‌ தொடங்குமுன்‌ அம்பாசமுத்திரம்‌ வட்டத்தில்‌ 
குண்பொருநையில்‌ வந்துகூடும்‌ களை ஆறுகளின்‌ கரைகளிலுள்ள 
இருப்பதிகளை ஆராய்வோம்‌. 


ஆழ்வார்குறிச்ச--வசயில நாதர்‌ 
சயிலம்‌ என்பது மலை ; உயரிய மரங்களும்‌ முட்புதர்களும்‌ அடர்ந்து 

வளர்ந்தோங்டி ஏறித்‌ தாண்ட எண்ணுபவர்‌ உள்ளத்தை மலைக்கச்‌ 
செய்வதனாலே மாலை என்ற பெயர்‌ வந்தது. அசையம்‌ அதாவது 
அசைய மாட்டோம்‌ என்ற சொல்லே சையம்‌ எனவும்‌ அசைவு இலம்‌ 
என்ற சொற்றொடரே சமிலம்‌, சைலம்‌ எனவும்‌ நின்று மலையை 
உணர்த்துகின்றன. 

“அளக்கலாகா அளவும்‌ பொருளும்‌ 

துளக்கலாகா நிலையும்‌ தோற்றமும்‌ 

வறப்பினும்‌ வஷந்தரும்‌ வண்மையும்‌ மலைக்கே ”” 
என்பது பவணந்தியார்‌ நன்னூற்‌ சூத்திரம்‌. துளக்கலாகா நிலை 
என்பது அசைக்கப்படாத தன்மை. 


நெ.மா--6௪ 


84 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


சிவசமிலம்‌ பாவ நாசத்திலிருந்து மேற்கே நான்கு மைல்‌ 
தூரத்திலும்‌, திருக்குந்றாலத்திலிருந்து தென்றேக்கே பத்து மைல்‌ 
தூரத்திலும்‌ இருக்றேது. இதற்கு ஒன்றரை மைல்‌ இழக்கே 
ஆழ்வார்குறிச்சிப்‌ புகைவண்டி நிலையம்‌ உளது; அதிலிருந்த 
வடக்கே ஒன்றரை மைல்‌ தூரத்தில்‌ ஊர்‌ இருக்கறது ; இரயில்‌ 
வழியாகத்‌ திருநெல்வேலியிலிருந்து ஆழ்வார்‌ குறிச்சி இரயிலடி. 
இருபத்தேழு கல்‌ ; தெண்காசியிலிறாந்து பதினாறு கல்‌. வண்டில்‌ 
பாதை வழியாகத்‌ திருநெல்வேலியிலிருந்து ' ஆழ்வார்குறிச்சி 
ஊருக்கு இருபத்து நான்கு கல்‌; தென்காசியிலிருந்து பதி 
னான்கு கல்‌. இங்கிருந்து கிழக்கே அம்பாசமுத்திரம்‌ எட்டுக்‌ கல்‌. 
ஆழ்வார்குறிச்சி வழியாக வாடகை மோட்டார்‌ வண்டிகள்‌ திருநெல்‌ 
வேலிக்கும்‌ தென்காசிக்கும்‌ அடிக்கடி ஓடுின்றன. இங்கிருந்து சிவ 
சமிலத்தின்‌ வழியாக ஒரு கரட்டுப்பாதை மலைமேலுள்ள கணவா 
யைப்பற்றிக்‌ குளத்துப்‌ பிழை என்ற ஊரைச்‌ சேருது. தென்‌ 
சாகி, செங்கோட்டையிலிருந்து திருவனந்தபுரம்‌ போற வண்டிச்‌ 
சாலை குளத்துப்‌ பிழை வழியாகவே போன்றது. இச்சாலைமில்‌ 
வாடகை மோட்டார்களும்‌ போன்றன.  ஆழ்வார்குறிச்சியிலிகுந்து 
காட்டுப்புளி வரை நல்ல சாலை போடப்‌ பெ மாயின்‌ மிகச்‌ சுருங்கிய 
செலவில்‌; காலத்தில்‌ இங்கிருந்து இருவனந்தபுரம்‌ போவது எளி 
தாகும்‌. இது காட்டுப்‌ பாதை யாகவே இருந்து வருறெது. கோலிலி 
லிருந்து அரைக்கல்‌ வட மேற்கே சம்பகன்‌ களமும்‌, வடக்கே 


இரண்டு கல்லில்‌ கோலித்தப்பேரியும்‌, ழெக்கே முக்காற்‌ கல்லில்‌ 
செட்டிகுளமும்‌ உள. ஆற்றின்‌ தென்கரை இவசமிலம்‌ : வடகரை 


கலியாணிபுசம்‌. 


வெள்ளி மலையிலே தோன்றுகிறது ககுணையாது : இது கடனை 
யாறு என்னும்‌ சொல்லப்பெறும்‌. இவ்லிடத்திலேதான்‌ மேற்குத்‌ 
தொடர்ச்சி மலை வடக்கே திரும்புகிறது. இந்தக்‌ கடலிலே இருக்றெது 
சிவசயிலம்‌, இதற்கு வடக்கே முள்ளிமலை என்ற சிறுபறம்பு இருக்‌ 
றது. ஆதலினாலே மூன்றுபுறமும்‌ மலைமினளாலே சூழப்பெற்றது 
சிவசயிலம்‌. இதற்கு வடபுறம்‌ கோவிலை அடுத்துக்‌ கிழக்சே பார்க்க 
வருகிறது கருணையாறு. இதில்‌ இடீரென்று வெள்ளம்‌ வருவதும்‌ 
வற்றுவதுமாக இருக்கும்‌. ஆனால்‌ எந்த ' அருங்‌ கோடையிலும்‌ 
மூங்கி முழுகும்படி தண்ணீர்‌ ஒடிவரும்‌ உமிராறு இது. இவ்‌ 
வாற்றில்‌ ஆழ்வார்குறிச்சிக்குக்‌ 8ழ்புறம்‌ இராமநத வந்து சேருறேது.. 


சிவன்‌ கோலில்கள்‌--அம்பை 85 


இராமனாறு கடையத்திற்கு வடக்கே மலையிலிருந்து 8ழிறங்க 
வந்து கடையத்தை ஒட்டி வரும்‌ வரட்டாற்றுடன்‌ இரவணசமுத்திரத்‌ 
இன்‌ அருகிலே கூடிப்‌ பாய்றெது. கண வாயில்‌ மலையடிவாரத்தி 
லிருந்து ஒன்றரை மைல்‌ மேலே அத்திரிகூடம்‌ இருக்கிறது. அங்கே 
அத்திரி ஊற்று என்று சொல்லப்படும்‌ அத்திரி தீர்த்தம்‌ உள்ளது. 
இவ்ஷரைச்‌ சூப்‌ பல குனங்களிருக்கண்றன்‌. 


சிவசயிலத்தைப்‌ போலக்‌ குடியிருப்புக்கு வசதியான இடம்‌ எங்கும்‌ 
இல்லை என்று உறுதியாகச்‌ சொல்லலாம்‌. எந்தக்‌ கோடையிலும்‌ 
போக்கறாத கருணையாறும்‌, மரமடர்ந்த சோலைகளும்‌, சித்திரை 
பத்து முதல்‌ புரட்டாசி பத்து வரை விடாமல்‌ கணவாய்‌ வழியாக 
வீசும்‌ காற்றும்‌ பனிநீர்‌ தெளிப்பது போன்ற சாரலும்‌ உடலையும்‌ 
உள்ளத்தையும்‌ குளிரச்‌ செய்து பூரிக்கச்செய்கின்றன. 

கருணையாற்றின்‌ தென்கரையில்‌ மேற்கே பார்க்கப்‌ பேரழகுடைய 
இருக்‌ கோபுரத்துடன்‌ இகழ்னெறது சிவசமில நாதர்‌ திருக்கோவில்‌. 


கோவிலின்‌ தலைப்பிற்‌ பந்தல்‌ மண்டபம்‌ மிகப்‌ பெரியதாக 
இருக்கறது. அதன்‌ வழியாகக்‌ கிழக்கே சென்றால்‌ குடைவரு 
வாயில்‌ என்று சொல்லப்பெறும்‌ திருக்கோபுர வாயில்‌ உள்ளது. 
கோலில்‌ மிகப்‌ பெரியதாக எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ தட்டோட்டியால்‌ 
மூடப்பெற்று உள்ளே ஒருவரும்‌ நுழைய முடியாதபடி வான 
வெளியே இல்லாமல்‌ அமைந்திருக்கிறது. இது காட்டுக்கோலிலான 
படியால்‌ இரலில்‌ வன விலங்குகளோ கள்வரோ உள்ளே நுழைய 
முடியாதபடி இங்கனம்‌ காப்புச்‌ செய்யப்பெற்றது போலும்‌ ! 
கோபுரவாயிலின்‌ தென்புறம்‌ தட்டோட்டிக்குப்‌ போகும்‌ வாசல்‌ இருக்‌ 
றது. அதற்கு ஒரு கனமான பலத்த இரும்புக்‌ கதவு உள்ளது. 


கோபுரம்‌ ஐந்து தட்டுக்களோடு கூடியது ; அதன்‌ தென்புறம்‌ 
வடக்கே பார்த்திருக்கும்‌ அதிகார நந்தியை வணங்கி ஆணை பெற்‌ 
க்கொண்டு உள்ளே நுழைந்து தென்புறம்‌ கிழக்கே பார்க்க 
இருக்கும்‌ பிள்ளையாரையும்‌ நெல்வேலி நாதரையும்‌ பணிந்து. இரு 
முன்பு வந்தால்‌ ப்லிபீடத்தையும்‌ நந்தியையும்‌ கொடி மரத்தையும்‌ 
காணலாம்‌. நந்தியின்‌ அழகு கண்‌ கவரும்‌ பெருமைய்து ; 3 
முழுக்காப்புடன்‌ விளங்கும்‌ போது அழ&ய காளை ஒன்று படுத்‌ 
இருப்பது போலவே காணப்பெறும்‌. நந்திக்கு அடிக்கடி திருமுழுக்‌ 


86 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 

கும்‌ முழுக்காப்பும்‌ செய்யப்பெறும்‌ இடங்களில்‌ இதுவே முதனமை 
யானது. கால்‌ நடைகளுக்கு எற்படும்‌ நோய்கள்‌ இர இங்குள்ள 
நந்திக்குச்‌ சிறப்பு வழிபாடு நடத்துவது வழக்கம்‌. 


கொடிமர மண்டபத்தைத்தாண்டி மணி மண்டபத்தில்‌ எறி 
மாமண்டபத்திற்‌ சென்று அங்குள்ள சிறு நந்தியின்‌ பக்கலில்‌ 
நின்று கருப்பக்‌ கத்தில்‌ சடை முடியோடு கூடிய சடையப்பரை, 
சிவசயில நாதரை, கண்குளிரக்கண்டு வணங்கித்‌ திருவருள்‌ பாலிக்‌ 
கும்படி போற்றிசைப்டோம்‌. சிவலிங்கப்பெருமான்‌ தானாக முளைத்‌ 
தெழுந்த பரம்பொருள்‌; உளிபடாத இருமேனி; பின்னாலே சடை 
முடித்தது போலும்‌ காட்சி. 


மாமண்டபத்தின்‌ நடுவே ஒருதடையளி போடப்பட்டிருக்கறது, 
இது மேற்கேயிருந்து மிகுதியாக வீசம்‌ காற்றைத்‌ தடுத்து உள்ளே 
யுள்ள விளக்குகள்‌ ஆடாமலிருக்கும்படி செய்வதற்காகவே போடப்‌ 
பெற்றது. வடபுறம்‌ பிள்ளையார்‌ இருக்கிறார்‌. அவருக்கும்‌ பின்புறம்‌ 
கல்லில்‌ எழுத்துக்கள்‌ தலைமோக உள்ளன. இதனால்‌ அக்கல்‌ 
முன்‌ திருப்பணிக்‌ காலத்தில்‌ தலைமாற்றிவைக்கப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌ 
என்பது புலனாறைது. 


கருப்பக்‌ ரகத்தில்‌ அம்மை பாம கலியாணித்தாம்‌ நான்கு இருக்‌ 
கரங்களுடன்‌ காண்பவர்‌ கண்குளிரக்‌ காட்சி தருகின்றாள்‌. 


செவந்தியப்பர்‌ கோவில்‌ 


இது ஆம்வார்குறிச்சிமிலிருந்து சிவசமிலம்‌ வரும்‌ வழியிலே 
மேற்கே அரைக்கல்லில்‌ இருக்கறது. இக்கோவிலும்‌ மேற்கே பார்த்‌ 
ததுதான்‌. செவந்தியப்பர்‌ கோவிலில்‌ கருப்பக்‌ ரகமும்‌ அர்த்த 
மண்டபமும்‌ மாமண்டபமும்‌ இருக்கின்றன. “தென்‌ இழக்கல்‌ மடைப்‌ 
பள்ளியும்‌ மேற்கே முன்‌ மண்டபமும்‌: குடை வருவாசலும்‌ உள. 
அவைகளுக்கு முன்னால்‌ திருவிழாப்‌ பந்தலும்‌ நடுவே அனுப்பு 
மண்ட்பமும்‌ காணப்‌ பெறுன்றன. அவைகளுக்கு முன்னால்‌ சிறிது 
மேற்கே தள்ளித்‌ தேரோடும்‌ தெரு இருக்கறது. வடமேற்குப்‌ பக்கத்‌ 
தில்‌ குளத்தூர்‌ ஐயனார்‌ கோவிலும்‌ அதையொட்டித்‌ தெருவடியிற்‌ 
பெருமான்‌ திருத்தேரும்‌ உள்ளன. றிது தெற்கே தள்ளி அம்மை 
்‌ திருத்தேர்‌ நிற்கிறது, வடக்கில்‌ இருப்பது ஈசான பலி ' பீட்‌. 


சிவன்‌ கோலில்கள்‌--அம்பை 87 


இங்கேதான்‌ சிவசமிலநாதர்‌ ஆண்டுதோறும்‌ பங்குனி மாதச்‌ 
கடைரிமிலே தொடங்கும்‌ சித்திரை லிசுத்‌ திருவிழாவில்‌ எழுந்தருளி 
வந்திருந்து இரு வீதி உலா வந்து இருத்தேர்க்காட்சி தந்தருளு 
இன்னார்‌. 

அத்திரிகூடம்‌-—மலை மேலே அத்திரிகூடத்தில்‌ உள்ள சிவலிங்கப்‌ 
பெருமான்‌ திருக்கோவில்‌ இப்போது உடைந்து லமாக இருக்‌ 
இறது. இது மெக்கே பார்த்த கோவில்‌. இது செம்மை செய்யப்‌ 
பெறுதல்‌ வேண்டும்‌. 


சிற்பச்‌ ஏறப்புகள்‌ -மண்டபங்களிலுள்ள ' தூண்களிலெல்லாம்‌ சிற்‌ 
கங்கள்‌ அமைந்து முகட்டைத்‌ தாங்குகின்றன. மண்டபங்களின்‌ 
வேலைப்பாடு எடுத்துக்‌ காட்டும்‌ பேரழனேது. பந்தல்‌ மண்டபத்தின்‌ 
முகட்டில்‌ உட்பக்கம்‌ பலநிறப்‌ பூக்கள்‌ இட்டப்‌ பெற்றுள. 


இரண்டு மரத்தேர்கள்‌ இருக்கன்றன. பெரியது பெருமானது ; 
சிறியது அம்மையது. பெருமான்‌, பெருமாட்டி கருப்பக்கரகங்களின்‌ 
மேலே நல்ல வேலைப்பாடுள்ள விமானங்கள்‌ உயரத்‌ தங்கமுலாம்‌ 
பூசப்பெற்றுக்‌ சண்கவர்‌ வனப்பின. அரச கோபுரம்‌ ஐந்து தட்டுக்‌ 
கள்‌ உடையதாடிப்‌ பல சித்திரப்‌ பதுமைகளோடு காணப்படுகிறது. 


இவெசயிலத்‌ தல புராணம்‌ நெற்குன்றைமாநகர்‌ வீரப்ப முதலி 
யாரால்‌ பாடப்பெற்று 1910-ல்‌ அச்சேற்றப்பெற்றது. இவ்வாசிரியர்‌ 
வாக்கு மிகச்றெந்ததாகக்‌ காணப்பெறுறெது. இவர்‌ திருக்கருவைத்‌ 
தல புராணமும்‌ பாடியருளியிருக்கின்றார்‌. ்‌ 

இத்‌ இரை விசுவில்‌ இர்த்தவாரி பன்னிரண்டாம்‌ நாள்‌ ; பதினொராம்‌ 
நாள்‌ திருத்தேர்‌; இது பங்குனிப்‌ பெருலிழா. ஐப்பசியில்‌ 
திருமண விழாவும்‌, அதி கூத்தர்‌ காட்சியும்‌. நடை 
பெறுகின்றன. 


கல்வெட்டுக்கள்‌.--பெருமானுடைய மணிமண்டபம்‌ . வடபுறச்‌ சுவரி 
ஓம்‌ கோபுர வாயிலின்‌ வட புறத்திலும்‌ கல்‌ வெட்டுக்கள்‌ இருக்‌ 
இன்றன. ஆழ்வார்குறிச்சியில்‌ ஆவுடையம்மன்‌ கோலிலில்‌ கொல்லம்‌ 
ஆண்டு 568 (சம்‌ 1815)-ல்‌ ஒரு கல்வெட்டும்‌, - 725-ல்‌:ஒரு கல்‌ 
்‌ வெட்டும்‌, 736-ல்‌ ஒன்றும்‌ எழுதப்பெற்றிராக்ன்றன. ்‌. முதற்‌. கல்‌ 
. வெட்டில்‌ இக்கோவில்‌ நரசிங்க ஈசுவர - முடையார்‌ கோவில்‌ என்பதும்‌, 
இரண்டாம்‌ கல்‌ வெட்டில்‌ இராமப்ப: நாயகரையண்‌ . செட்டிகுளம்‌ 


88 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வாலாறு 


என்ற ஊாரைத்தானம்‌ செய்ததும்‌, மூன்றாம்‌. ஈல்‌ வெட்டில்‌ - 
லிசுவநாதநாயகன்‌ (1559-1563) தானம்‌ செய்தான்‌ என்பதும்‌ 
குறிப்பிடப்‌ பெற்றுள்ளன. கோனேரின்மை கொண்டான்‌ ஆறாம்‌ 
ஆண்டில்‌ எழுதிய மற்றொரு கல்வெட்டு பெருமானின்‌ பெயர்‌ 
நரசிங்கேசுவரன்‌ என்பதும்‌ ஊரின்‌ பெயர்‌ கொல்லம்‌ கொண்ட 
பாண்டிய சதுர்வேதிமங்கலம்‌ என்பதும்‌ கூறுன்றது. ஆழ்வார்‌ 
குறிச்சி வன்னியப்பர்‌ கோவிலிலுள்ள கல்வெட்டு ஒன்று பெரு 
மானின்‌ பெயர்‌ திருவன்னிசாமுடையார்‌ என்றும்‌ அது உள்ள 
இடம்‌ முள்ளிநாட்டு இராசராச சதுர்வேதி மங்கலத்துக்‌ காடேறு 
எனவும்‌ கூறுகின்றது. மற்றொரு கல்வெட்டு வன்னிஜர்து தச்கரை 
யில்‌ உள்ள இரு வன்னீசருக்கு மூத்து வீரப்ப. நாயகர்‌ கொல்லம்‌ 
181 (சகம்‌ 1592)-ல்‌ நிலத்தானம்‌ செய்ததைக்‌ ாட்டின்றது. 


சிவசயிலத்துக்‌ கோவிலில்‌ ' உள்ள 1916-ல்‌ எடுத்த எண்‌ 
520-வது கல்வெட்டு சகம்‌ 1509 (கொல்லம்‌ 168).ஸ்‌ கடதிர்த்தக்‌ 
கரையில்‌ இரசதகரி (வெள்ளிமலை)-க்கருல்‌ சிவசயில்‌ நாதபுரத்தில்‌ 
சிவசமிலமுடைய தம்பிரானார்‌ கோலிற்கரைக்கு திருவிலாஞ்சனை 
முதலிய பணிவிடைகள்‌ உமையொருபாச முதலியார்‌ பண்டாரத்துச்‌ 
சீடர்‌ ஆண்டு கொண்ட நயினார்‌ செய்யும்படி நியமிக்கப்பட்ட செய்தி 
யைக்‌ கூறுகின்றது. எண்‌ 521-வது கல்வெட்டு கொல்லம்‌ 3ல்‌ 
இராமப்‌ பையன்‌ காலத்தில்‌ ஒழுங்காகப்‌ பரதேரிகளுக்கு அன்னம்‌ 
அளிக்கப்பட்டது நின்று போக, சொக்கலிங்க நாயகன்‌ அதனை 
மீண்டும்‌ கொடுக்ச ஆணையிட்உதைக்‌ குறிக்கிறது, 


.... மேல்‌ ஆம்பூர்‌, பூங்குறிச்சிக்‌ குளக்கரையில்‌ 1916-ல்‌ எடுத்த 
.519-வது எண்‌ கல்‌ வெட்டு சகம்‌ 1560 (கொல்லம்‌ 813)-ல்‌ சிவசயில 
நாதப்பெருமானுக்கர்க ஆம்பூர, ஆழ்வார்‌ குறிச்‌ி, இருட்டினாபுசம்டி 
கடையம்‌ முதலிய ஊர்களைச்‌ சேர்ந்த நாட்டவர்‌ லெ வரிகளைக்‌ 
கொடுக்கும்படி தானம்‌ செய்யப்பட்டதைக்‌ கூறுகிறது, 8ம்‌ ஆம்பூரில்‌ 
1916-ல்‌. எடுத்த 518-வது எண்‌. கல்வெட்டு . வட்டெழுத்‌ தில்‌ வேணாட்‌ 
பரச்ன்‌ இரலிவர்ம்னைக்‌. குறித்துள்ள ஒரு செய்யுளாக இருக்கறது. 


_.. தருமபுரம்‌: இருமடம்‌.--பஞ்சக்குரோச : மத்து சவசயிலம்‌, குரோ 
சம்‌ . என்பது இரண்டாயிரம்‌ தண்டம்‌ ; அதாவது. : இரண்டேகால்‌ 
மைல்‌ தூரம்‌, பாவநாசத்திலிருந்து கடையம்‌ வரை பதினொன்றே 
கால்‌ மைல்‌ தூரம்‌ ;, இதன்‌ நடுவே இருத்தலினாலே இவெசமில௩ 


. சிவன்‌ கோவில்கள்‌--அம்பை 89 


பஞ்சக்குரோச மத்தியாகும்‌. பாவ நாசம்‌ சூரியகலை, திருக்குற்றாலம்‌ 
சந்திரகலை, சவெசயிலம்‌ சுழிமுனை அதாவது அக்னி கலை ;,.பாவ 
நாசம்‌ யோக பீடம்‌, திருக்குற்றாலம்‌ போக பீடம்‌, சிவசமிலம்‌ ஞான 
பீடம்‌. சிவசயிலத்தில்‌ ஞானக்காற்று வீசுகின்றது. ்‌ இவ்வுண்மை 
மினாலே வெசயிலம்‌ தருமபுரம்‌ இருமடத்தின்‌ சின்னப்பட்டத்‌ இற்கு 
இருப்பிடமாகப்‌ பன்னெடுங்காலம்‌ விளங்கமிருந்தது." சடையப்பராகிய 
சிவசயிலப்பருக்கு அன்பு பூண்டமையினாலேயே தருமபுரத்தாருக்குச்‌ 
சடைமுடி திகழுவதாமிற்று. தரும புரத்தார்‌, இக்கோகிலைத்‌ 
தமது சொந்தக்‌ கோவிலாகவே போற்றி வந்தனர்‌. 


இப்போது இம்‌ மடத்திற்குச்‌ வெசயிலம்‌ அரசப்பத்திலும்‌, குருந்‌ 
முடையார்‌ குளத்திலும்‌, வேப்பங்‌ குளத்திலும்‌, ஆழ்வார்‌ குறிச்சி 
யிலும்‌, இறுக்குந்துறை முதலிய பல பு £॥ளிலும்‌ , அன்னதானத்‌ 
துக்காகவும்‌ மடத்தின்‌ ' செம்மை ,நிலைக்காகவும்‌ மிக எசாளமாகச்‌ 
சொத்துக்கள்‌ இருக்ன்றன. 


திருமடம்‌ பண்டாரக்கட்டு, [பசைக்கட்டு, கொலு மண்டபம்‌ 
முதலிய பல பெரிய மண்டபங்களோடூ பல நூற்றுக்‌ ஊணக்கான 
பேர்‌ ஒருங்கருந்து உண்ணும்‌ இடமுடையதாகப்‌ பொலிூன்றது. 
ஐந்நூறு பேருக்கு ஒரேதடவையிற்‌ சோறு சமைக்கும்‌ மிகப்‌ பெரிய 
வெண்கல குன்று இங்கிருந்தது. அது இருபதாண்டுகளின்‌ 
முன்‌ ரூபா இருநூற்றைம்பது வழிச்செலவில்‌ தருமபுரத்திற்‌ 
கொண்டு போய்‌ வைக்கப்பெற்றிருக்கிறது. இத்துரமடத்தைச்‌ 
சேர்ந்த பாற்‌ பண்ணையில்‌. “ இங்கே ஐந்நூறு பசுக்கள்‌ இருந்தன ” 
என்று கண்டு மூழ்ந்த பெரியார்‌ கூறுகின்றனர்‌. தெற்கு வீட்டார்‌ 
பாற்‌ பண்ணையிலும்‌ இருநூறு பசுக்கள்‌ இருந்தனவாம்‌... 


சாபத்தூர்‌ : 

்‌  செவ்வந்தியப்பர்‌ இருக்கும்‌ இடம்‌:  தான்‌' : திவசயில 
- நாதருடைய திருவிழா நகரமென்று கூறினோம்‌. இது: ஆழ்வார்‌ 
'குறிச்சிமின்‌ மேற்குப்பகுதி. இது இப்போது சாபத்தூர்‌ “ ' என்று 
வழங்க வருதிறது. பண்டைக்காலத்தில்‌ மலையடியிலிருந்து இவ்விடம்‌ 
வரை கடம்பவனமாக: இருந்தது. அதனால்‌ சிவசயில நர்தர்‌ “காடு 
தாண்டி மக்கள்‌ அன்புடன்‌ குடியிருக்கும்‌ அன்பூர்‌ வந்து இரு 
வோலக்கக்‌ காட்‌ தந்தருள்வாராயினார்‌. அதன்‌ பொருட்டுத்தான்‌ 
அவர்‌ வந்து தங்யெருளும்‌ இடத்தில்‌. செவ்வந்தியப்பர்‌ கோலில்‌ 


90 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


தோன்றுவதாயிற்று. அக்காலத்தில்‌ ஆழ்வார்‌ குறிச்சியும்‌ - ஆம்‌ 
பூரும்‌ அன்பூர்‌ என்றே பெயர்‌ பூண்டிருந்தன. செவ்வந்தியப்பர்‌ 
இருக்குமிடத்தில்‌ பண்டு பல தெருக்களோடு கூடிய நகரம்‌ இருந்‌ 
தது. அது சாபத்தால்‌ அழிந்து விட்டபடியால்‌ இப்போது சாபத்தூர்‌ 
எனக்‌ கூறப்‌ பெறுறெது, 


8ழாம்பூர்‌--கார விசுவநாதர்‌ 


ஆழ்வார்‌ குறிச்சிக்குக்‌ இழக்கே மூன்று மைல்‌ 8ழாம்பூர்‌ ; இது 
அம்பாசமுத்திரத்தின்‌ மேற்கே நான்கு கல்‌. ஆம்பல்‌ 


என்பது 
அல்லி ; ஆம்பல்‌ நிரம்பிய ஊர்‌ ஆம்பலூர்‌, 


அதுவே ஆம்பூர்‌ 
என்றாயிற்று. ஆம்பூரில்‌ பூங்குறிச்சிக்குளம்‌ இருப்பது இதனை வலி 
யுறுத்தும்‌. இது மேல்‌ ஆம்பூர்‌ கீமாம்பூர்‌ என இரண்டு பிரிவானது, 
கீழ்‌ ஆம்பூர்‌ புகைவண்டி நிலையம்‌. இதிலுள்ள பெருமான்‌ காசி 
விசுவநாதர்‌, அம்மை விசாலாட்சி. 


துப்பாக்குடி- ஆதித்தவர்மேசர்‌ 


பண்டைய மக்கள்‌ பேசிய மொழி தமிழ்‌ மொழியே, தமிழ்‌ 
மக்களே பல்கப்‌ பெரு, இப்பூமண்டலத்தின்‌ எனைய பகுதிகளி 
லெல்லாம்‌ சென்று குடியேறி வாழ்‌ன்றனர்‌ ; அவர்கள்‌ தம்‌ முன்‌ 
னோர்‌ தமிழ்‌ மக்கள்‌ என்பதையும்‌, அவர்களுடைய தாய்‌ மொழி 
யாகிய தமிழ்‌ மொழியையே தமிழகத்‌இலிருந்து பிரிந்து வந்த 
தம்‌ முன்னோர்‌ பேசி வந்தனர்‌, அத்தமிழ்‌ மொழியே அவரவர்‌ குடி 
யேறிய தட்ப வெப்ப நிலை சூழ்‌ நிலைக்களுக்குஎற்ப மாறிப்‌ பல்வேறு உரு 
வினது ஆயிற்று என்பதையும்‌ தமிழ்‌ மக்களின்‌ சிறந்த அறிவுக்‌ களஞ்‌ 
சியமாகிய: பண்பாட்டின்‌ பயனாகப்‌ பழுத்த சமையமே சைவ சையும்‌ 
என்பதையும்‌ ஆதலினாலே உலகப்‌ பொது மொழியாகும்‌ தகுதி 
வாய்ந்தது தமிழ்மொழியே, தமிழர்‌ சமையமே உல்கப்‌ பொதுச்‌ 
சமையம்‌ என்பதையும்‌ உலக மக்கள்‌ மறந்து போய்ப்‌ பல சமையநெறிப்‌ 
ப்ட்டூத்‌ தட்டழிவாசாயினர்‌. இந்த உண்மையை நிலை நி றுத்தவும்‌ 
நினைவுப்‌ படுத்தவுமே மாணிக்கவாசகப்‌ பெருந்தகையார்‌ திருவாசகத்‌ 
இலே, 

“ தென்னாடு உடைய சிவனே போற்றி 
எந்நாட்டவர்க்கும்‌ இறைவா போற்றி” 


- இவன்‌ கோவில்கள்‌---அம்பை 91 


என்று அருளிச்‌ செய்திருக்கின்றார்‌. இவ்வுண்மைகளையெல்லாம்‌ நாம்‌ 
உலகறியச்‌ செய்து நிலை நாட்டவேண்டும்‌. 


அம்பாசமுத்திரத்திற்கு நேர்‌ வடக்கே துப்பாக்குடி என்ற 
சிற்று ர்‌ இருகின்றது. இது இருநெல்வேலிக்கு நேர்‌ மேற்கே பத்‌ 
தொன்பது கல்‌ தொலைவில்‌ உளது ; இவ்வூருக்கு மேற்கே ஆறு கல்‌ 
தூரத்தில்‌ உள்ளது கடையம்‌. துப்பாக்குடி, ஒரு பஞ்சாயத்து ஊர்‌. 
இதற்கு அஞ்சல்‌ நிலையம்‌ பாப்பான்குளம்‌ ; தந்தி நிலையம்‌ கடையம்‌; 
புகைவண்டி நிலையமும்‌ கடையமே. தென்‌ மேற்கே நான்கு மைல்‌ 
தூரத்தில்‌ உள்ள ஆழ்வார்குறிச்சியும்‌ இதற்குப்‌ புகைவண்டி 
நிலையமே. 


இருநெல்வேலிக்கும்‌ கடையத்துக்கும்‌ அடிக்கடி வாடகை 
மோட்டார்‌ வண்டிகள்‌ ஜடூன்றன. ஆதலின்‌ இவ்வூருக்கு வருவது 
மிக எளிது. சாலையிலிருந்து வடக்கே அரை மைல்‌ தூரத்தில்‌ துப்பாக்‌ 
குடி ஊர்‌ இருக்கிறது. 


சிவ சமில மலையிலே தோன்றுகிற கருணையாறு இவ்வூருக்குந்‌ 
தெற்கே ஓடிவந்து இருப்புடை மருதூருக்கு அருகே தண்‌ பொருந்‌ 
தத்தில்‌ பொருந்துகிறது. கடையத்தைச்‌ சேர்ந்த மலைப்‌ பகுதியிலே 
தோன்றும்‌ அனுமனாற்றைச்‌ சேர்த்துக்கொண்டு பாய்ந்து வரும்‌ இரா 
மனாறு பாப்பான்‌ குளத்துக்கு மேற்கே கருணையாற்றிற்‌ கலக்கின்றது. 


இராமனாற்றில்‌ பொட்டற்‌ புஜூருக்கு அருகே ஓர்‌ ௮ணை கட்டப்‌ 
பட்டிருக்கறது. அதிலிருந்து வரும்‌ கால்வாய்‌ பாப்பான்கால்‌ என்று 
பெயர்‌ பெறும்‌ ; அது சம்பன்‌ குளத்தையும்‌ கற்குறிச்சிக்‌ குளத்தை 
யும்‌ நிரப்பி அதன்‌ மேல்‌ துப்பாக்குடிக்கால்‌ என்று பெயர்‌ பெற்றுப்‌ 
பாப்பான்குளத்தைச்‌ .சேர்ந்த செக்கடிக்‌ குளம்‌, மேல்‌ பறையன்‌ 
குளம்‌, 8ழ்‌ பறையன்‌ குளம்‌, பாட்டக்‌ குளம்‌, பேராமணிக்‌ குளம்‌, 
குரவன்‌ குளம்‌ ஆய குளங்களை நிரப்பக்‌ களைக்‌ கால்களை அனுப்‌ 
பித்‌ துப்பாக்குடிக்‌ குளத்தில்‌ நீர்‌ 'நிரப்புன்றது. இக்குளம்‌ மிகவும்‌ 
பெரியது. ச்‌ 

ஊரின்‌ வடக்குப்‌ பகுதியிலே ஆதித்த வன்மேசர்‌ திருக்‌ 
கோலில்‌ பேரழகுடன்‌. விளங்குகின்றது. கர்ப்பக்‌ தரகத்திலே சிவ 
லிங்கப்‌ பெருமான்‌ காட்சியருள்னெறார்‌. 


92 தெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


கோவிலின்‌ தலைவாயில்‌ தெற்கு வாயிலே. மண்டபத்தின்‌ வட 
பகுதியில்‌ நடுநாயகமாக அம்மை ஆன்த்தவல்லியார்‌ திருக்கோவிலில்‌ 
எழுந்தருளியிருக்கின்றார்‌. 
வரலாறு 


ஆதித்த வன்மன்‌ என்ற பாண்டிய மன்னன்‌ பாப்பாக்குடி 
யிலிருந்து அரசாண்ட செய்தி தெரிய வருகிறது ; அவன்‌ கட்டி 
வழிபட்ட பெருமான்‌ ஆனதினாலே ஆதித்த வன்மேசர்‌ என்ற 'பெயர்‌ 
வெலிங்ஃப்‌ பெருமானுக்கு அமைந்தது ; அம்மன்னவனுக்குத்‌ துப்‌ 
பாகும்‌ குடிகள்‌ வாழ்ந்து வந்த ஊர்‌ துப்பாக்குடி. துப்பு என்பது 
வலிமை. அரசனுக்கு வலிமையர்பவர்‌ , அவனுடைய படை வீரரே. 


கடையம்‌--வில்வவனநாதர்‌ 


கடையர்‌ மருத நிலத்தில்‌ வாழும்‌ தாளாளர்‌ ; 


அவர்கள்‌ வாழும்‌ 
ஊர்‌ கடையம்‌. 


ஆழ்வார்குறிர்சிக்கு இரண்டு மைல்‌ மேற்கே இருப்பது 
கீழக்‌ கடையம்‌ புகைவண்டி நிலையம்‌. இவ்விரண்டிற்கும்‌ நடுவில்‌ 
இரவண சமுத்திரம்‌ புகைவண்டி நிலையம்‌ இருக்றெது. ஊருக்கு 
மேற்கே ஒரு கல்‌ தூரத்தில்‌ இருப்பது வில்வவனநாதர்‌ கோலில்‌. 
வில்வ மரங்கள்‌ அடர்ந்த வனமாக இவ்வூர்‌ இருந்தது. அதிலே 
முளைத்தெழுந்த பெருமான்‌ வில்வவனநாதர்‌. இவ்வூரின்‌ மலைமேல்‌ 
தோன்றி வரும்‌ இராமன்‌ ஆறு, சாம்பவன்‌ ஆறு என்ற இரண்டும்‌ 
இக்கோவிலைத்‌ தெற்கொன்றும்‌ வடக்கொன்றுமாக மாலை போல்‌ 
வளைந்து ஒடி ஊரின்‌ தெற்கே ஒன்று சேர்ந்து வராக நதியான்றன. 
ஆறுகள்‌ கோவிலை வளைந்து ஒடுவதால்‌ இவ்வூர்‌ - வளைசை என்றும்‌ 
பெயர்‌ பெறும்‌. கல்யாணியம்மையுடன்‌ பெருமான்‌ திருவிழா ஆர்வது 
ஊரினுள்‌ -இருக்கும்‌ - கைலாசநாதர்‌. கோவிலில்‌ வந்து வ்ந்து 
யிருந்தே. 


ப கல்வெட்டில்‌ "இவ்வூர்‌ லிக்‌சரம்‌ பாண்டியனல்லூர்‌ என்ற கோனாடு 
கடையம்‌ என்று கூறப்பெறுதிறது. விக்கிரம பாண்டியன்‌ பெயரால்‌ 
அமைந்த இவ்ூர்க்‌ : கோலில்‌ கைலாசம்‌ எனப்‌ பெறுதறது ; 
பெருமாள்‌ கலியுகராமேசுரம்‌ உடையார்‌, தசரத ராமேசுரமுடை யரர்‌ 
எனப்‌ பெறுறோர்‌. தானாக இறந்த: பார்ப்பனப்‌ பிள்ளைக்காக, . தவம்‌ 
செய்‌இருந்த சம்பகனைக்‌ கொன்ற . பாவம்‌ தீரத்‌ தசரத மன்னன்‌ 
மகன்‌ இராமன்‌ தன்‌ பெயரால்‌ இராமன்‌ ஆற்றை ஆக்க இவ்வூர்ப்‌ 


இவன்‌ கோலில்கள்‌--நெல்லை 93 


பெருமானைப்‌ . பூசித்துப்‌ பாவம்‌ இர்த்தமையால்‌ தசரதராமிச்சரம்‌ 
உடைய நாயனார்‌ எனப்பெற்றார்‌ வில்வவன நாதர்‌. இங்கே சித்‌ 
திரைத்‌ திராலிழாச்‌ சிறப்பாக நடைபெறும்‌. 


இரவண சமுத்திரம்‌--சொக்கலிங்கப்‌ பெருமான்‌ 


இரவண சமுத்திரம்‌ என்பதில்‌ சமுத்திரம்‌ குளத்தை உணர்த்தும்‌. 
இலவணம்‌--உப்பு. இலவண சமுத்திரம்‌ போன்ற பெரிய குளத்தை 
யும்‌ குளத்தின்‌ இட்ட உள்ள ஊரையும்‌ இது குறிக்கும்‌. கிழக்கே 
கருங்கடல்‌ என்ற ஊர்‌ இருப்பதும்‌ காண்க. இலாவணம்‌ என்பது 
பார்ப்பனருக்குப்‌ பிரித்துக்‌ கொடுக்கும்‌ பொருள்‌ ; .அகுனால்‌ அவர்‌ 
களுக்குப்‌ பிரித்துக்‌ சொடுக்கப்பட்டதினால்‌ இலாவண சமுத்திரம்‌ 
என ஆயிற்று என்பாரும்‌ உளர்‌.  “இராவணன்தனை ஊன்றி 
அருள்‌ செய்த இராவணன்‌” (தேவாரம்‌) எனப்‌ பெயர்‌ கொண்ட 
செர்க்கலிங்கப்‌ பெருமானுக்கு உரிய சமுத்திரம்‌ இராவண சமுத்திரம்‌, 
அது இரவண சமுத்திரம்‌ ஆயிற்று என்று அறிஞர்‌ கூறுகின்றனர்‌. 
இவ்வூரின்‌ இட்டத்தான்‌ இராமன்‌ ஆறும்‌ சாம்பவன்‌ ஆறும்‌ தன்று 
சேர்ந்து வராக நதியா ஓடிப்‌ பாப்பான்‌ குளத்தருகே கருணையிற்‌ 
கலக்கின்றன. 


இது காறும்‌ ஆராய்ந்தன எல்லாம்‌ அம்பாசமுத்திரம்‌ வட்டத்‌ 
இலுள்ள கோவில்கள்‌ ; இவை யாவும்‌ ஆற்றை ஒட்டியே இருக்கின்ற 
உண்மை கண்டோம்‌. இனி தண்பொருந்தப்‌ பேராற்றைத்‌ 
தொடர்ந்து இருநெல்வேலி வட்டப்‌ பெரும்பதிகளை ஆராய்வோம்‌. 


உ. .இருநெல்வேலி வ்ட்டம்‌ 


தண்‌ பொருநையாறு திருநெல்வேலி வட்டத்திற்‌ புகுந்து வளம்‌ 
பெறுத்தத்‌ தொடங்குகின்றது. அம்பாசமுத்‌ இர வட்டத்தில்‌ பதினெட்டுத்‌ 
இருக்கோலில்களைக்‌ கண்டு கும்பிட்டோம்‌. அவையாவும்‌ பொருநை 
யாற்றின்‌ இரு கரைகளிலும்‌ இருப்பன. மணிமுத்தாறு, கருணை 
யாறு இவை பொருநையிற்‌ சேரும்‌ இளையாறுகள்‌ ; இராமன்‌ ஆனு, 
சாம்பவன்‌ ஆறு சூழ்ந்து வணங்யே பெருமானையும்‌ கண்டோம்‌, 
உண்ண உணவும்‌. உடுத்த உடையும்‌ தருவது பொருளே; அப்‌ 
பொருளைத்‌ தருவது பூமியே. பூமியிற்‌ காணப்படும்‌ பொன்னும்‌ 


94 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


விளையும்‌ மணிகளும்தாம்‌ பொருளா விளங்குகின்றன. அவைகளை 
இறைவன்‌ அருளால்‌ வழங்குவது தண்ணீரே. ஆதலால்‌ தீர்‌ 
வளமும்‌ அதனால்‌ நில வளமும்‌ ஒருங்கே பெற்றுத்‌ இகழும்‌ அம்பா 
சமுத்திர வட்டத்தில்‌ பதினெட்டுச்‌ சிவன்‌ கோவில்கள்‌ பத்தி தெறியை 
வளர்ப்பனவாயின. இவற்றுள்‌ எட்டுக்‌ கோவில்கள்‌ ஆண்டுக்குப்‌ பதி 
ஞயிரத்தின்‌ மேல்‌ வருவாய்‌ பெறுவன. 


நெல்லை வட்டத்தில்‌ ஆண்டுக்கு ரூபா மூவாயிரத்தின்‌ மேல்‌ 
வருவாய்‌ பெறுவன .ஒன்பது திருக்கோவில்களே. அவை தம்முன்‌ 
ஓரிலட்சத்துக்கு மேல்‌ வருவாய்‌ உடையது நெல்லையப்பர்‌ திருக்கோவில்‌ 
ஒன்றே. கைலாசபுரம்‌, மானூர்‌, சீவலப்பேரி ஆகிய மூன்று ஊர்‌ 
களில்‌ உள்ள கோவில்கள்‌ பதினாமிரத்‌ இன்மேற்‌ பெறுவன. ஏனைய 
ஐந்தும்‌ மூவாயிரத்தின்‌ மேல்‌ ஐயாமிரத்தினுள்‌ வருவாய்‌ உடையன. 
அவை கங்கைகொண்டான்‌. கைலாசநாதர்‌, முன்னீர்ப்பள்ளம்‌--பரி. 
பூரண இருபேசர்‌, பாளையங்கோட்டை திரிபுராந்தகர்‌, பேட்டை--பால்‌ 
வண்ணநாதர்‌, நெல்லு தொண்டர்கள்‌ நயினார்‌ திருக்கோவில்கள்‌. 


பொருநைத்தாய்‌ காட்டும்‌ வழியிலே சென்று சிவபெருமானார்‌ 
எழுந்தருளியிராக்கும்‌ இருக்கோலில்களைப்‌ பணிவோம்‌. அவை தம்‌ 
முள்‌ மூவாயிரத்திற்‌ குறைந்து வருவாய்‌ பெறினும்‌ வேறு இறப்பு 
டைய பதிகளையும்‌ காணுவோம்‌. 


எழவூர்‌--தழுவக்‌ குழைந்த நாதர்‌ 

திருநெல்வேலி வட்டத்தின்‌ மேற்குக்‌ கோடியிலுள்ள முதல்‌ 
ஊர்‌ மிகப்‌ பழைமையான ஊர்‌, அதனால்‌ அது பழவூர்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்றது. பேராற்றில்‌ இங்கே ஒர்‌ அணையிருக்கறது. இவ்வணை 
யிலிருந்து வலது கரையிலே எளம்பும்‌ கால்‌ பாளையங்கோட்டைக்கு 
வருிறது. அதனால்‌ அது பாளையங்கால்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது, 
இதன்‌ நீளம்‌ இருபத்தேழு மைல்‌. 


ஆற்றின்‌ நடுலில்‌ அம்மை மணலைச்‌ சிவலிங்கமாக அமைத்துப்‌ 
பூசனை புரிந்தாள்‌. அதனைக்‌ கண்டு மகிழ்ந்த சிவபெருமான்‌ ஆற்‌ 
'றில்‌ வெள்ளம்‌ வர அருளினான்‌. அம்மை வெள்ளத்தைக்‌ கண்டு 
அஞ்சி உடனே சவெலிங்கப்‌ பெருமானைத்‌ தழுவிக்‌ கொண்டாள்‌, 
அம்மை அன்புக்கு அகம்‌ குழைந்த ஆண்டவன்‌ அம்மை தழுவுமாறு 


சிவன்‌ கோலில்கள்‌--நெல்லை 95 


கடலும்‌ குழைந்து - கொடுத்தனன்‌. அதனால்‌ தழுவக்‌ குழைந்த 
பெருமான்‌ என்பது அவ்வூரில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ சிவபெருமானு 
க்குப்‌ பெயராயிற்று. 


சுத்தமல்லி--பகவூசுவரர்‌ 

இவ்வூரில்‌ ஒரு கல்வெட்டு இருக்கறது. அது “மல்‌ வேம்பநாடு-- 
வீர விநோத சதுர்வேதி மங்கலம்‌ என்ற சுத்தமல்லி பகவதீசுவரம்‌ 
உடையார்‌” என்று ஊரையும்‌ பெருமானையும்‌ குறிப்பிடுகன்றது. 
அம்மை பகவதியால்‌ வழிப்படப்பெற்ற ஈசுவரர்‌ பகவதீசுவரர்‌. பக 
வதிடகாளி. இவள்‌ மல்‌ உடைமையினால்‌ மல்லி எனப்‌ பெறுவாள்‌. 
மல்‌ வலிமை, அதுவும்‌ கலப்பற்ற மல்‌, சுத்தமான மல்‌. அதனை 
உடையவள்‌ சுத்தமல்லி. அவ்வம்மை பெயரே ஊருக்கும்‌ பெயரா 
மிற்று. 

சத்தமஸ்லி இராசராசேசுவரியம்மை என்றும்‌ பெயர்‌ பெறுவாள்‌. 
இவ்வம்மைக்கு இங்கே பெரியதோர்‌ தனிக்கோவிலும்‌ இருக்கி 
றது. 

திருநெல்வேலிப்‌ பேட்டைப்‌ புகைவண்டி நிலையத்திலிருந்து இவ்‌ 
வூர்‌ தென்‌ மேற்கே இரண்டரை மைல்‌, இவ்வூருக்குத்‌ திருநெல்வேலி 
யிலிருந்து வாடகை மோட்டார்‌ அடிக்கடி ஒடுறது. இவ்வூரில்‌ உள்ள 
பேராற்று அணை சுத்தமல்லி அணையென்று பெயர்‌ உடையது; இதி 
லிருந்து செம்பும்‌ கால்‌ கோடகன்‌ நல்லூர்‌ வழியாகப்‌ போவ தனால்‌ 
கோடகன்கால்‌ எனப்‌ பெயர்‌ பெறும்‌. இதன்‌ நீளம்‌ பதினேழு மைல்‌. 
இது பேட்டை, திருநெல்வேலி வழியாகச்‌ செல்லுகின்றது. 


திருநெல்வேலி . வட்ட நகராட்சிகள்‌ 


சுத்த மல்லியைத்‌ தாண்டிய தண்பொருநை திருநெல்வேலி 
எல்லையில்‌ நழைகின்றது. திருநெல்வேலி வட்டத்தில்‌ மூன்று 
பெரிய நகராட்சிகள்‌ இருக்கின்றன. அவை இருநெல்வேலி, பாளை 
யங்கோட்டை, மேலைப்பாளையம்‌ என்பன. ஆற்றின்‌ தென்கரை 
மிலும்‌ மேல்கரையிலும்‌ இருப்பது இருதெல்வேலி; கிழக்குக்கரை 
யில்‌ இருப்பது பாளையங்கோட்டை ; தென்‌ இழக்கில்‌ இருப்பது மேலைப்‌ 
காளையும்‌... பொருதையின்‌ மேற்குக்‌ கரையில்‌ தெற்கிலிருந்து வட 


96 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 
கோடி வரை வரிசையாகக்‌ குறுக்குத்துறை, சிக்கல்நரசையன்‌ 
ராமம்‌, மீனாட்சிபுரம்‌, வீரராகவபுரம்‌, சந்துபூந்துறை, தச்சன்‌ 
நல்லூர்‌ என்னும்‌ சிற்றூர்கள்‌ உள, ழைக்கரைமில்‌ மேலைப்பாளை 
யம்‌, குறிச்சி, கொக்கறை குளம்‌, வண்ணார்பேட்டை என்னும்‌ ஊர்கள்‌ 
இருக்கின்றன. இவைகளில்‌ கோலில்‌ இல்லா ஊரே உடையாது. 


திருநெல்வேலியும்‌ பட்டையும்‌ குறுக்குத்துறை, ஒக்கல்‌ நரசை 
யன்‌ கிராமம்‌, மீனாட்‌சபுரம்‌, வீரராகவபுரம்‌, சிந்து பூந்துறை என்‌ 
பனவும்‌ சேர்ந்து திருநெல்வேலி நகராட்சி ; கொக்கறை குளம்‌, 
வண்ணார்பேட்டை, பெருமாள்புரம்‌, பாளையங்கோட்டை என்பன பாளை 
யங்கோட்டை நகராட்‌9) மேலைப்பாளையமும்‌ குறிச்சியும்‌ மேலைப்‌ 
பாளையம்‌ நகராட்டு, மேலைப்பாளையம்‌ சில ஆண்டுகளுக்கு முன்‌ 
வரை பாளையங்கோட்டை நகராட்சியிற்‌ சேர்ந்திருந்தது.  இருநெல்‌ 
வேலிச்‌ சந்திப்பு, இருநெல்வேலி நகர்‌, இருநெல்வேவிப்பேட்டை 


என்ற மூன்று புகைவண்டி நிலையங்களை உடையது திருலெவேலி 
நகராட்சி, 


பேட்டை--பால்வண்ணநாதர்‌ 


பேட்டைக்குத்‌ தெற்கே ஒரு மைலில்‌ இருக்கிறது. பொருநை 
யாறு. கோடகன்கால்‌ இங்கு ஹை பகுதியிலுள்ள பெரியகுள த்தை 
நிரப்பி இரு கூறாறெது. அவற்றுள்‌ ஒன்று திருநெல்வேலியின்‌ வட 
பகுதியிலுள்ள நயிஞர்‌ குளத்தை நிரப்புறெது. 


மற்றொருகால்‌ 
திருநெல்வேலி, தச்சனல்லூர்‌ வழியாகச்‌ செல்னைறது. 


பேட்டையிலுள்ள சருக்கரைப்பின்ளையாரை முன்னரே கும்பிட 
டோம்‌. அவரருகே ;தனிக்கோவிலில்‌ பால்வண்ணநாதர்‌ அம்மை 
யுடன்‌ எழுத்தருளியிருக்கன்றார்‌, பால்‌ போலும்‌ நிறத்தையுடைய 
வர்‌ இவர்‌. சங்கரநயினார்‌ கோவிலுக்கருகே கரி வலம்வத்த 
மல்லூர்ப்‌ பெருமானும்‌ பால்வண்ணநாதரே, இவர்கள்‌ உளிபடாத 


திருமேனிகள்‌; தாமாகவே இயற்கையில்‌ முளைத்தெழுந்த சிவலிங்‌ 
கங்கள்‌, 


திரு நெல்வேலி- நெல்லையப்பர்‌ 


இருநெல்வேலி மாவட்டத்துக்கும்‌ திருநெல்வேலி வட்டத்துக்கும்‌ 
திருநெல்வேலி மாநகர்க்கும்‌ நடுநாயகமாக விளக்குகின்றது நெல்‌ 
லையப்பர்‌: இருக்கோவில்‌, மேற்கே இருக்குற்றாலத்துக்கு வந்து 


சிவன்‌ கோவில்கள்‌--நெல்லை 97 


திருப்பதிகங்கள்‌ பாடி இப்பெரு நகர்க்கு முத்துச்சிவிகையிலே 
எழுந்தருளிவந்த திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார்‌ கைகளும்‌ 
தலைமீது ஏறக்‌ கண்ணில்‌ ஆனந்த வெள்ளம்‌ மெய்யெலாம்‌ பெருக 
ண்கள்‌ திருமுன்பு வந்துநின்று, 
“ மருந்தவை மந்திரம்‌ மறுமை நன்‌ நெறியவை மற்றும்‌ 
எல்லாம்‌ 


அருந்தயர்‌ கெடும்‌ அவர்‌ நாமமே சிந்தைசெய்‌, நன்‌ 
நெஞ்சமே! 

பொருந்து தண்புறவினில்‌ கொன்றை பொன்‌ சொரிதரத்‌ 
துன்றுபைம்பூம்‌ 

செருந்தி செம்பொன்மலர்‌ திருநெல்வேலி உறை செல்‌ 
வர்தாமே,” ர 


என்று தொடங்கப்‌ பதிகம்‌ பாடினார்‌. 

“ செல்வர்‌ ?” என்பது சிவபெருமானைக்‌ குறிக்கின்றது; * திருநெல்‌ 
வேலி . உறை செல்வர்‌ நெல்லையப்பர்‌, கொன்றை பொன்‌ 
சொரிவதையும்‌ செருந்தி செம்பொன்‌ போல்‌ மலருவதையும்‌ இன்றும்‌ 
நெல்லையப்பர்‌ கோவிலினுள்ளே காணலாம்‌. 

“ நெல்லையப்பர்‌ பெயரே நோய்களுக்கெல்லாம்‌ மருந்து, மந்திரம்‌; 
மறுமையில்‌ நல்ல கதிக்கு வழி எல்லாம்‌ ௮ தவே ;. 
ஆதலின்‌ நெஞ்சே! , அவருடைய திருப்பெயரையே சந்தித்‌ இிறாப்பா 

ட ஜர்‌. ்‌ 
யாக; நோயும்‌ பேயும்‌ உன்னை அணுகா. நீ அவர்‌ திருவடியை 
அடைதல்‌ எளிது ” என்று தம்‌ நெஞ்சை நோக்க அறிவுறுத்துன்‌ 
றார்‌ ஞானசம்பந்தர்‌. 

மேலும்‌ அவர்‌ ££ தென்றல்‌ வந்து உலவும்‌ திருநெல்வேலி ” என்‌ 
றும்‌ “ திங்கள்‌ நாள்‌ விழவு மல்கும்‌ திருநெல்வேலி ” என்றும்‌ 
கூறுவதோடு அம்மை வடிவாளை “வடிவுடை மங்கை ஒர்‌ பங்னொர்‌” 
என்று புகழ்கின்றார்‌. 

இந்து என்பது எலும்பு; அது பூவாயிற்று இத்துறையிலே. 
ஆதலின்‌ இது “ந்து பூந்துறை ” எனப்‌ பெயர்‌ பெற்றது. இது 
புராணக்கதை. ஆனால்‌ இந்து பூந்துறை என்று பெயர்‌ வந்த 
காரணத்தைச்‌ சம்பந்தப்‌ பிள்ளையார்‌ பின்‌ வருமாறு விளக்குகின்றார்‌ : 

“கந்தமார்‌ தருபொழில்‌ மந்திகள்‌ பாய்தர மதுத்திவலை 
சிந்து பூந்துறை.” அதாவது மரங்களிலிருந்து மதுத்திவலை 
சிந்தும்‌ பூக்களையுடைப துறை ஆதலின்‌ இந்து பூந்துறை என்றாயிற்று. 

நெ, மா 


98 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


மது--தேன்‌, திவலை--துளி; பூக்கள்‌ தேன்‌ துளிகளைச்‌ சிந்துவதற்குக்‌ 
காரணம்‌ மந்திகள்‌ ஒரு ளையிலிருந்து மற்றொரு சைக்குப்‌ 
பாய்வதுதான்‌. இந்தத்‌ துறையிலேதான்‌ நெல்லையப்பர்‌ காந்‌ 
திமதியுடன்‌ எழுந்தருளி வந்து தீர்த்தம்‌ கொடுத்தருளுவார்‌. இந்த 
இடம்‌ நெல்லையப்பர்‌ கோவிலிலிருந்து நேர்‌ நிழக்சே ஒரு மைல்‌ 
தூரத்தில்‌ இருக்கறது. இங்கே ஒரு சிற்றூர்‌ தோன்றி வளர்ந்தது, 
தைப்பூச மண்டபம்‌ ஒன்று ஆற்றின்‌ மேற்குக்கரையினிலே பெரு 
மான்‌ எழுந்தருளியிருக்கும்‌ மண்டபமாகக்‌ கட்டப்‌ பெற்றது. 


திருஞானசம்பந்தர்‌ தம்‌ பதிகத்தில்‌ இவ்வூரைத்‌ “£இக்கெலாம்‌ புக 
மும்‌ திருநெல்வேலி ” என்று புகழ்கின்றார்‌. இம்மண்டபத்தை ஒட்டிக்‌ 
கரையில்‌ ரு கோவில்‌ எழுந்தது. அதுதான்‌ கைலாச நாதர்‌ 
கோவில்‌. இக்கோலிலைச்‌ சுற்றி நான்கு சிறு ௦ தருக்கள்‌ தோன்‌ 
றின. அவைகளில்‌ தேர்‌ ஒடூன்றது. கைலாசநாதர்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ இந்தச்‌ று பகுதி இப்போது கைலாசபுரம்‌ என்ற. பெய 
ருடன்‌ உள்ளது. 


சிந்து பூந்துறையை ஒட்டித்‌ தண்பொருநைப்‌ பேராற்றின்‌ அகலம்‌ 
930 அடி. இவ்விரிந்த ஆற்றைக்‌ கடப்பதற்கு ஒரு நல்ல பாலம்‌ 
இருக்கறது. இப்பாலம்‌ கட்டப்‌ பெறுவதற்கு முன்‌ ஆற்றில்‌ 
தண்ணீர்‌ வரும்‌ போதெல்லாம்‌ மக்கள்‌ இருகரையி லும்‌ கூட்டம்‌ கூட்ட 
மாக நின்று தட்டழிவார்கள்‌ என்றும்‌, அபாயம்‌ ஏற்படாமல்‌ தடுக்‌ 
கும்‌ பொருட்டுக்‌ காவலர்‌ உடன்‌ நிற்பார்கள்‌ என்றும்‌ 1840-ல்‌ 
இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்‌ எழுதியிருக்கிறார்‌. 1836 முதல்‌ 
பாலம்‌ கட்ட வேண்டும்‌ என்ற கருத்து அரசியலாரிடம்‌ ஊன்றியிருந்‌ 
தது. அப்போது திருநெல்வேலியிலிருந்த வள்ளல்‌ சுலோசன 
முதலியார்‌ அப்பாலத்தைத்‌ தாமே கட்டித்‌ தருவதாக முன்‌ 
வந்தார்‌. 


நெடு வட்ட வடிவமான பதினொரு அறுபதடி வளைவுகளால்‌ தாங்கப்‌ 
பெறும்‌ பாலம்‌ 1843-ம்‌ வருடம்‌ நவம்பர்‌ மாதம்‌ கட்டி முடிக்கப்‌ 
பெற்றது. ஓரிலக்க ரூபாச்‌ செலலிற்‌ கட்டப்‌ பெற்ற இப்பெரிய பாலம்‌ 
“ சுலோசன முதலியார்‌ பாலம்‌ ” என்று பெயரிடப்பெற்று மிச்ச 
சிறப்புடன்‌ இறந்து வைக்கப்பெற்ற்து. அதை முதலில்‌ தாண்டிச்‌ 
சென்றது ஒரு பெரிய யானை; அதன்‌ பின்‌ ஒழு காலாட்‌ படையும்‌ 
குண்டுப்படையும்‌ சென்றன; தக்குலசு என்ற மாவட்ட நீதிபதியும்‌, 


எவன்‌ கோவில்கள்‌--நெல்லை 011 இ 


தாமசு என்ற மாவட்ட ஆட்சித்‌ தலைவரும்‌, ஆர்சுலே என்ற பொறி 
வலாளரும்‌ கைலாகு கொடுத்து வர சுலோசன முதலியார்‌ தம்‌ 
பின்‌ பல பெரியார்‌ பின்‌ தொடர்ந்து செல்லப்‌ பாலத்தைத்‌ தாண்டிச்‌ 
சென்றார்‌. கண்கள்‌ வரை இதன்‌ உள்ளளவு 760 அடி; இரு 
கோடிகளுமாக வெளியளவு 980 அடி. சுலோசன முதலியாரு 
டைய இப்பெருங்‌ கொடையின்‌ நினைவுக்காக ஒரு பெரிய நினைவுத்‌ 
தூண்‌ அப்பாலத்தின்‌ மேற்குப்‌ பக்கத்தில்‌ அரசாங்கத்தார்‌ ஆணைப்‌ 
படி 1845-ல்‌ நாட்டப்‌ பெற்றது. பாலத்தின்‌ நடுவே நின்று கொண்டு 
ஆற்றின்‌ இருபுறமும்‌ திரும்பிப்பார்ப்பவருக்கு எங்கும்‌ காணா முதல்‌ 
தரமான கண்‌ கவர்‌ காட்சி தோன்றுகின்றது. இப்பாலம்‌ கைலாச 
நாதர்‌' கோலிலின்‌ இட்டக்‌ கூப்பீடு தூரத்தில்‌ இருக்கிறது. பாலத்‌ 
துக்குத்‌ தெற்கே தைப்பூச மண்டபமும்‌, ஆற்றுக்குள்ளிருக்கும்‌ 
கோடைப்‌ பிள்ளையார்‌ கோவிலும்‌, அதற்கும்‌ தெற்கே திருச்செந்தூர்ப்‌ 
புகைவண்டிப்‌ பாலமும்‌ குறுக்குத்துறை முருகப்‌ பெருமான்‌ திருக்‌ 
கோவிலும்‌ புலனாவன. அதற்கும்‌ அப்பால்‌ இப்போது புதிதாக ஒரு 
வண்டிப்பாலம்‌ அமைந்திருக்கிறது. 


நெல்லையப்பர்‌ சோலில்‌ இரண்டு பெரிய கோவில்களாகப்‌ பிரிந்‌ 
இருக்கறது. தெற்கே இருப்பது வடிவம்மையாயே காந்திமதித்தாய்‌ 
இருக்கோவில்‌, வடக்சே இருப்பது நெல்லையப்பர்‌ கோவில்‌. இரண்டு 
கோவில்களின்‌ முகப்பி னும்‌ கோபுரங்கள்‌ இருக்கின்றன. நெல்லை 
யப்பர்‌ கோபுமம்‌ இ. பி. 1606-லும்‌ அம்மை கோபுரம்‌ இ. பி. 1626- 
லும்‌ கட்டப்பெற்றன. கோபுர வாமிலினுள்‌ அம்மை கோவிலில்‌ 
அமைந்து இருப்பது. ஊஞ்சல்‌ மண்டபம்‌. இது 96 தத்துவங்களைப்‌ 
போலவே அழகான திண்ணிய 96 தூண்களால்‌ அமைத்தது. 
இதனைக்‌ கட்டியவர்‌ சேரகுளம்‌ வள்ளல்‌ பிறவிப்பெருமாள்‌ பிள்ளையன்‌... 
இவராலேயே சிந்துபூந்துறையிலுள்ள தைப்பூச மண்டபமும்‌ 
கட்டப்பெற்றது. இருமண மண்டபம்‌ அம்மை கோவிலுக்குத்‌ தெற்கே 
ஆயிரக்கால்‌ மண்டபம்‌ என்ற பெயருடன்‌ விளங்குகின்றது. தனித்‌ 
தனியாக விளங்கிய இரண்டு கோவில்களையும்‌. சங்கலி மண்டபம்‌ 
ஒன்று 1647-ல்‌ வடமலையப்பபிள்ளையன்‌ கட்டி. இணைத்தனர்‌. இதற்கு 
மேல்‌ புறம்‌ இடந்த வெளியில்‌ 1756-ல்‌ வேங்கட கருட்டின முதலியா£ 
அறுகால்களுடன்‌ சதுரம்பட . வசந்தமண்டபத்தை அமைத்தனர்‌. 
சங்கலி மண்டபத்தின்‌ வடக்கோரம்‌ பெருமான்‌ கோவிலின்‌ தெற்கு 
வாசலில்‌ நடுக்கோபுரம்‌ அமைந்துள்ளது. ்‌ 

நெ. மா-_7எ 


100 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


நெல்லையப்பர்‌ கோலில்‌ தெற்குச்‌ சுற்றில்‌ தென்புறம்‌ நிற்கும்‌ 
'தூண்களில்‌ பிள்ளையன்‌ காலம்‌ வரை அரசாண்டிருந்த நாயக்க 
மன்னர்களின்‌ சிலை உருவங்கள்‌ காணப்படின்றன. மேற்குச்‌ சுற்றின்‌ 
வட மேற்குப்‌ பகுதியில்‌ 1642-ல்‌ திருச்செந்தூரில்‌ ஆறுமுகப்‌ பெரு 
மானைக்‌ கடலிலிருந்து மீட்டு அருள்பெற்ற வடமலையப்ப பிள்ளையனால்‌ 
ஆறுமுக நமினார்‌ கோவில்‌ கட்டப்பெற்றது. இதில்‌ ஒரே கல்லில்‌ 
மமில்வாகனமும்‌ அதன்மேல்‌ வள்ளி தேவயானையுடன்‌ ஆறு 
முகப்‌ பெருமானும்‌ பேரழகுடன்‌ அமைந்திருக்கும்‌ காட்டு மிகமிக 
வியப்பானது. 
நெல்லையப்பர்‌ இழக்குச்‌ சுற்றில்‌ வடபுறம்‌ இருப்பது சோம 
வார மண்டபம்‌. இதிலுள்ள கல்‌ உத்தரங்களும்‌, வளைவுகளும்‌ மாத்‌ 
தால்‌ ஆனவை போலவே 78 வலிய தூண்களின்மேல்‌ அமைந்‌ 
துள்ளன. பெரிய கொடிமரம்‌ இ, பி. 1555 காளயுத்தி வைகாசியில்‌ 
அமைந்தது. பெரிய இடத்தை உடைய மண்டபம்‌ 1054-ல்‌ சிவந்தி 
யப்ப நாயக்கரால்‌ ஆக்கப்பெற்றது. 2 
கொடிமர மண்டபத்தின்‌ தூண்களில்‌ விளங்கும்‌ இசையாளர்‌; 
வீரர்கள்‌, வீரபத்திரர்‌ முதலிய இற்பச்சலைகள்‌ அண்ணிய இற்பத்‌ 
திறன்‌ காட்டுவன. இதற்கு அடுத்து உள்ளே உள்ள பெருமான்‌ மணி 
மண்டபத்தின்‌ அமைப்பு நிகரற்றது, ஒரே கல்லினாலாடிய கூண்‌ 
களில்‌ ஒவ்வொன்றிலும்‌ தனித்தனி அறுபத்து நான்கு சிறுசிறு 
கண்கள்‌ விளங்கும்படியும்‌ அவை ஒவ்வொன்றிலும்‌ வேறு வேறு 
இசையொலி ' தோன்றும்படியும்‌ அமைக்கப்பெற்றிருப்பது எங்கும்‌ 
காண முடியாத இற்பக்கலையின்‌ மிகமிக நுண்ணிய திறனாம்‌. இம்‌ 
மணி மண்டபத்தை அமைத்தவர்‌ கூன்‌ பாண்டியராயய நின்ற 
சீர்‌ நெடுமாற நாயனாரே என்பது பின்வரும்‌ தல புராணப்‌ பாடலாற்‌ 
புலப்படுகன்றது 
“நீதிதழைத்‌ தோங்குதிரு நெல்வேலி நாதர்முன்பு நிலைபெற்‌ 
றோங்கச்‌ 
சோ திமணி மண்டபத்தை த்‌ தூயமகமேருவெனத்‌ துலங்கச்செய்தே 
வேதிகைபொற்‌ படிதூண்கள்‌ விளங்குதிரு வசயிலணி விரவிச்‌ 
சூழ்ந்த 
கோதில்மணிக்‌ கோபுரமும்‌ சேண்மதிலும்‌ வெள்விடையும்‌ 
குலவச்‌ செய்தான்‌.” 
நின்ற சர்‌ நெடுமாறநாயனார்‌ 
எருக்கம்‌-— 56, 


சிவன்‌ கோவில்கள்‌--நெல்லை 101 


நெல்லையப்பர்‌ திருக்கோலிலில்‌ இரண்டு சிவலிங்கங்கள்‌ 
இருக்ன்றன.. நேரே மிக உயரமாக. இருப்பவர்‌ வேண்ட வளர்ந்த 
நாதர்‌. முழுதுங்கண்ட இராம பாண்டியன்‌ வேண்ட வேண்ட வளர்ந்‌ 
தருளினார்‌ பெருமான்‌ தாமே முளைத்து வளர்ந்த மூர்த்தி. இவருக்கு 
வடபுறம்‌ நெல்லைக்‌ கோலிந்தர்‌ படுத்த கோலத்தில்‌ (ருக்கிறார்‌. 
உட்‌ சுற்று சிவலோகப்பத்தி எனப்‌ பெயர்‌ பெறும்‌. அதில்‌ வடக்குச்‌ 
சுற்றின்‌ பள்ளத்தில்‌ சிவலிங்கப்‌ பெருமான்‌ காட்சியருள்கின்றார்‌. 
இவரே மூங்கில்‌ முளையில்‌ முளைத்தெழுந்த வேணுவனநாதர்‌. 
முழுதுற்‌ கண்ட இராமக்‌ கோனுக்கு இவரே முத்தியருளினார்‌. 
வேணுவனநாதர்‌ கோவில்‌ தனிக்‌ கோலில்‌. இது முழுதுங் கண்ட 
இராம பாண்டியனால்‌ முதலிற்‌ கட்டப்பெற்றது. இச்‌ செய்தி கூறுவது 
சுந்தரபாண்டியன்‌ கல்வெட்டு ஒன்று. வெளிச்‌ சுற்றில்‌ தென்‌ 
மேற்கு மூலையில்‌ இருப்பது இராவணன்‌ தூக்கிய திருக்கைலை 
மலைத்‌ திருமணக்‌ காட்சி, மேற்குச்‌ சுற்றில்‌ வடபுறம்‌ கல்‌ வளைவுடன்‌ 
௬டிய மண்டபம்‌ இருக்கிறது. இததான்‌ தாமிர சபை. மார்கழித்‌ 
திருவாதிரையில்‌ கூத்துடைப்‌ பெருமானார்‌ இதிலேதான்‌ திருநடனக்‌ 
காட்சி யருள்வார்‌. 


திருநெல்வேலித்‌ தல புராணம்‌ பாடிய பெரியார்‌ திருநெல்வேலித்‌ 
தெற்குப்‌ புதுத்‌ தெரு நெல்லையப்ப பிள்ளை. இவர்‌ 120 சருக்கங்‌ 
களாக அருமையான 6,891 செய்யுட்களால்‌ இப்‌ புராணத்தைப்‌ 
பாடியமைத்த பெருங்கவி, இப்‌ புராணத்தினால்‌ இத்‌ இிருக்கோவிலைப்‌ 
பற்றிய பல உண்மைகள்‌ புலனாகின்றன. 


கல்வெட்டுக்களில்‌ இவ்ஷர்‌ “கதழ்‌ வேம்பு நாட்டுச்‌ சதுர்வேதி 
மங்கலம்‌ ” எனப்‌ பெறுகிறது. வேம்பு நாடு என்பது வேப்பம்‌ 
பூமாலையணிந்த வேம்பனாயே பாண்டியனுடைய நாடு. ன்‌ 
பாண்டியன்‌ இவ்வூரை நிலைபெறுத்திப்‌ பெரும்‌ புகழ்‌ ஆ 12 
* இருநெல்வேலி உடையார்‌, இருநெல்வேலி தச்‌? 
என்று பெருமான்‌ அழைக்கப்‌ பெறுகிறார்‌. இயூ ௮ 
முடைய நாச்சியார்‌ ” என்று அம்மை க தீ நட 
இறாள்‌. இக்‌ கோவில்‌ ஆதரவில்‌ தேவாரதீ/த 
யம்மை பெண்கள்‌ உயர்நிலைப்‌ பள்ளியும்‌த;கலு! 
நடைபெற்‌ .றுவருனன்றன, g 


109 'நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 
மானூர்‌-- அம்பலவாணர்‌ 


இருநெல்வேலிக்கு வடக்கே சங்கரநயினார்‌ கோவிலுக்குப்‌ போகும்‌ 
சாலையில்‌ ஒன்பதாவது கல்லில்‌ இருப்பது மானூர்‌. இதிலுள்ள 
அம்பலவாணர்‌ கோலில்‌ நெல்லையப்பர்‌ கோவிலோடு மிகவும்‌ தொடர்பு 
டையது. மானூருக்கு மேற்கே ஒரு பெரிய குளம்‌ இருக்றெது. 
இக்‌ குளத்து நீரே மதவக்‌ குறிச்சி, மாவடி, மானூர்‌, எட்டான்‌ 
குளம்‌ ஆகிய நான்கு ஊர்‌ நஞ்சைகளுக்கும்‌ பாய்ன்றது. அம்பல 
வாணரே இவ்வூர்க்‌ கோவிலில்‌ நடுநாயகமாக லிளங்குஜன்றார்‌. கீழ்‌ 
பால்‌ உள்ள மண்டபம்தான்‌ கருவூர்ச்‌ சித்தருக்கு நெல்லையப்பர்‌ 
காட்சி கொடுக்க இங்கே வரும்போது இறங்கும்‌ இடம்‌. இக்‌ கோலிலில்‌ 
நெல்லையப்பர்‌ காந்திமதிக்குப்‌ புதிதாக இடம்‌ அமைந்து பூசனை 
நடைபெறுகின்றது. 


கருவூர்ச்‌ சித்தருக்கு நெல்லையப்பர்‌ இங்கே வந்து காட்சிகொடுத்து 
நடனமும்‌ காட்டியருளினார்‌. அதுதான்‌ இக்‌ கோவிலின்‌ தோற்‌ 
றத்துக்குக்‌ காரணம்‌. . நெல்லையப்பர்‌ திருநடனம்‌ செய்யும்‌ சபைகள்‌ 
ஆறு. முதற்‌ சபை தாமிர சபை; இதில்‌ ஆடியது பரப்பிரம 
நடனம்‌. இரண்டாம்‌ சபை அம்மை கோவில்‌ முன்‌ வடபால்‌ இருக்கும்‌ 
வடிவம்பலம்‌ ; இதில்‌ ஆடியது சவுந்தரிய நடனம்‌. மூன்றாவது 
நெல்லையம்பலம்‌; இதில்‌ ஆடியது பிரதாப நடனம்‌. நான்காவது 
ஆயிரக்கால்‌ மண்டபம்‌ ; இதில்‌ ஆடியது சூரிய நடனம்‌, ஐந்தாவது 
சிந்துபூந்துறைத்‌ தீர்த்த மண்டபத்தில்‌; இது இர்த்த நடனம்‌. 
ஆறாவது மானூர்‌ அம்பலம்‌ ; இதில்‌ ஆடியது ஆச்சரிய நடனம்‌. 
கருவூர்ச்‌ சித்தர்‌ ஆண்டுதோறும்‌ ஆவணி மூல நாளில்‌ அதிகாலையில்‌ 
நெல்லையப்பர்‌ காட்சியைக்‌ கண்டு வழிபட்டுத்‌ தவம்‌ செய்திருந்து 
கொல்லம்‌ 3386-ல்‌ (இ.பி, 1210) காந்திச்சரத்தில்‌' முத்தியடைந்தனர்‌. 


மானூர்‌ என்பது மானவன்‌ நல்லூர்‌, மானமா நகரம்‌, மானையூர்‌ 
என்ற பெயர்களையுடையது. மாயமான்குறிச்‌ி என்பது பக்கத்தில்‌ 
இருத்தலினாலே சீதையை மயக்கிய அந்த மாய மானைப்பற்றிய 
ஊர்‌ என்றும்‌ வந்திருக்கலாம்‌ இப்‌ பெயர்‌. அல்லது மானவன்‌ 
என்ற மன்னவனோடு தொடர்புடைய தல்லூராகவும்‌ இருக்கலாம்‌. 
மனு, என்ற மன்னன்‌ இங்கே வந்து மனுவிலிங்கம்‌ அமைத்து 
வணங்கினான்‌ என்று புராணம்‌ கூறுகிறது. ௮ம்‌ மனுவின்‌ ஊர்‌ 
மானூர்‌ என்று இரிந்து வழங்குவதோ என்று எண்ணவும்‌ இடம்‌ 
உண்டு, - 


சிவன்‌ கோவில்கள்‌--நெல்லை 104 


ருவூர்ச்‌ சித்தருக்கு நெல்லையப்பர்‌ காட்சி கொடுத்த இடத்தில்‌ 
மிகப்‌ பழமையான ஒரு: மண்டபம்‌ இருந்தது. ' அதுதான்‌ சித்திர 
சபை. அதில்‌ வடக்குச்‌ சுவரில்‌ நடராசருடைய சித்திரம்‌ எழுதப்‌ 
பெற்று வழிபடப்பெற்றது. அதனாலேயே அது சித்திர சபை என்ற 
பெயரை அடைந்தது. கருவூர்ச்‌ சத்தருக்குக்‌ காட்சி ஆண்டுதோறும்‌ 
நடைபெறக்‌ தொடங்யெ பின்னால்‌ நெல்லையப்பர்‌ வந்து தங்குவதற்‌ 
காக ஓரு மண்டபம்‌ எழுந்தது. இவைகளே ஆதியில்‌ உண்டானவை. 
சித்திர சபைத்‌ தூண்களில்‌ ௫, பி. 800-ல்‌ உள்ள கல்‌ வெட்டுக்கள்‌ 
காணப்‌ பெறுவதால்‌ இது மிகவும்‌ பழமையான கோலில்‌ என்பது 
நிலைபெறுறெது. சிவலமாற பாண்டியர்‌ இவ்வூரில்‌ வந்து ஆமிரத்‌ 
தெட்டு நான்‌ தங்‌ வழிபட்டு வீடு பெற்றார்‌ என்பது தச்சன்‌ 
நல்லூர்ச்‌ சாசனத்திற்‌ காணப்படுவது. அம்‌ மன்னர்பிரான்‌ பூசித்து 
வந்த . உடையவராய்‌ பாணலிங்கமே அம்பலவாணர்‌ என்ற 
பெயருடன்‌ சித்திர சபையில்‌ எழுந்தருளச்‌ செய்யப்பெற்று வழிபாடு 
செய்யப்பெற்று வருகிறது. இச்‌ சிவலிங்கப்‌ பெருமான்‌ பெயரா 
லேயே மானூர்க்‌ கோவிலும்‌ சொத்துக்களும்‌ அமைந்திருக்கின்றன. 


துருநெல்வேலிக்‌ கைலாசபுரம்‌--கைலாசநாதர்‌ 


ஊரைச்‌ சுற்றி நெல்‌ வயல்கள்‌ வேலி போல இருக்கின்றன. 
, அதனாலேதான்‌ இப்‌ பெரு நகர்‌ நெல்வேலி என்று பெயர்‌ பெற்றது 
போலும்‌ ! பொருநையாற்றின்‌ 8ழைக்‌ கரையில்‌ சுலோசன முதலி 
யார்‌ பாலத்திற்கு மிக அருகே ஒரு சிறு ஒடை வருறேது. - அதில்‌ 
ஒரு சமயம்‌ பலாப்பழம்‌ ஒன்று வெள்ளத்தில்‌ மிதந்து வரக்‌ 
“கண்டாள்‌ அவ்‌ வழியே சென்ற பெண்‌ ஒருத்தி ; அவள்‌ அதன்மேல்‌ 
ஆசை கொண்டு இடுப்பில்‌ தன்‌ பிள்ளை யிருப்பதையும்‌ மறந்து 
பிள்ளையை  ஒடையிற்போட்டுலிட்ட்ப்‌ பலாப்‌ பழத்தை எடுத்தாள்‌ ; 
அதனால்‌ அந்த ட இன்றும்‌ “பிள்ளையைப்‌ போட்டுப்‌ பலாப்‌ 
பழம்‌ எடுத்த ஓடை” என்ற பெயரால்‌ வழங்கப்படுறது. 


கருவறை (கருப்பக்கிரகம்‌)மில்‌ கைலாசநாதர்‌ சிவலிங்க வடிவாக 
எழுந்தருளியிருக்கன்றார்‌. மா மண்டபத்தின்‌ வடபுறம்‌ அம்மை 
சுந்தரவல்லி தெற்கே பார்க்க எழுந்தருளியிருக்கன்றாள்‌. வைகாசி: 
' விசாகத்தில்‌ ஆராட்டு நிகழும்‌. பெரிய திருவிழா இங்கு ஸ்வான்‌ 
இக்‌ கோவிலுக்கு ஒரு திருத்தேர்‌ இருக்றேது, 


104 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


சைவ சமையாசிரியராயே திருஞானசம்பந்தப்‌ பெருந்தகையாரு 
டைய திருவடி மிதிக்கும்‌ பேறு பெற்றது இத்‌ திருநகர்‌. அவருடைய 
திருவாயால்‌ சிந்துபூந்துறை எனப்‌ பெயரிடப்‌ பெற்ற பெருமையது 
இத்துறை. அப்‌ பெரியார்‌ எழுந்தருளிவந்த ஏழாம்‌ நூற்றாண்டிலே 
இத்‌ துறையில்‌ குரங்குகள்‌ கூட்டம்‌ கூட்டமாக வாழ்ந்திருந்த வான 
ளாவிய செழுமையான சோலைகள்‌ நிரம்பியிருந்தன என்பது அவ 
ருடைய திருநெல்வேலித்‌ தேவாரத்தினால்‌ தெளிவாக விளங்கு 
கின்றது. இவ்வளவு பெருமையும்‌ செழுமையும்‌ வாய்ந்த சிந்து 
பூந்துறையின்‌ கரையிலே இருக்கும்‌ சிறப்பினது கைலாசநாதருடைய 
இருக்‌ கோலில்‌. 


திருநெல்வேலி--தொண்டர்கள்‌ நயினார்‌ 


சீர்காழிமிலே பிறந்தருளி, மூன்று வயதிலே அம்மையப்பரால்‌ 
ஞானப்பால்‌ ஊட்டப்பெற்று ஞாசைம்பந்தப்‌ பிள்ளையார்‌ என மூன்று 
லகத்தாரும்‌ கொண்டாட, 


“ தோடுடைய செவியன்‌ விடையேறி ஐர்தூவெண்‌ மதிசூடி 
காடுடைய சுடலைப்‌ பொடி பூசி என்‌ உள்ளம்‌ கவர்‌ கள்வன்‌ 
ஏடுடைய மலரால்‌ முனைநாள்‌ பணிந்தேத்த அருள்‌ செய்த 
பீடுடைய பிரமாபுரம்‌ மேவிய பெம்மான்‌ இவன்‌ அன்றே ” 


என்று தொடங்கப்‌ பதிகம்‌ பாடி, “பால்‌ கொடுத்தது யார்‌ 2 75 
என்று கேட்ட தந்தைாயாருக்குப்‌ “ பெம்மான்‌ இவன்‌ அன்றே ! ஐ 
என்று சுட்டிக்‌ காட்டிய புகமாளர்‌ ஆளுடைய பிள்ளையார்‌ ஆவர்‌. 
அவர்‌ மதுரைக்கு வந்து தேவாரம்‌ பாடிச்‌ சமணர்களை வென்‌ று 
கூன்‌ பாண்டியரை நின்ற சீர்‌ நெடுமாற நாயனார்‌ ஆக்கி, அவரும்‌ 
அவருடைய திரு மனைவியார்‌ மங்கையர்க்குத்‌ தனியரசி தமிழ்‌ 
நாட்டின்‌ குலதெய்வம்‌ மங்கையர்க்கரசியாரும்‌, மந்திரி குலச்‌ 
திறை நாயனாரும்‌ உடன்‌ வரப்‌ பல திருப்பதிகளையும்‌ வணங்கிக்‌ 
கொண்டு குற்றாலத்தில்‌ தேவாரம்‌ பாடித்‌ இருநெல்வேலிக்கும்‌ 
வந்து தேவாரம்‌ பாடித்‌ திருமடத்தில்‌ அடியார்களோடு எழுத்தருளி 
யிருந்தார்‌. ஒரு நாள்‌ அங்கே ஒரு சிவலிங்கம்‌ கண்டு பூசை செய்ய - 
வேண்டும்‌ . என்று திருவருளால்‌ அவருக்கு ஆசை உண்டாயிற்று. 
அப்போது உடன்‌ இருந்த அகத்தியனார்‌ “வேய்‌ முத்தராயெ 
நம்பெருமான்‌ நெல்லையப்பர்‌ இருத்தளிக்கு வடமேற்கே ஒரு வில்வ 


சிவன்‌ கோலில்கள்‌-- நெல்லை 105 


வனம்‌ இருக்கறது ; அங்கே சிவலிங்கப்‌ பெருமானார்‌ வில்வ மரத்‌ 
தடியில்‌ தாமே முளைத்தெழுந்து கோமதியம்மையுடன்‌ எழுந்தருளி 
மிருக்கின்றார்‌. அவரை வழிபடுவோம்‌ ” என்று கூறினார்‌. உடனே 
அவரை முன்னிட்டுக்கொண்டு ஆளுடைய பிள்ளையார்‌ அடியார்‌ சூழ 
அங்கே சென்று பெருமானைக்‌ கண்டு பூசனை ஆற்றினார்‌ ; 
தொண்டர்கள்‌ அனைவரும்‌ வழிபட்டார்கள்‌ ; அதனால்‌ அப்‌ பெருமான்‌ 
தொண்டர்கள்‌ நயினார்‌ என்று பெயர்‌ பெற்றார்‌ ; மேற்கே உள்ள 
தளியினர்‌ ஆனதால்‌ திருமேல்தளியுடைய நாயனார்‌ என்றும்‌, வில்‌ 
வனத்தினர்‌ ஆதலின்‌ வில்வநாதர்‌, வில்வவன நாதர்‌ எனவும்‌ 
பெயர்‌ பெற்றார்‌, அம்மை ஆவுடையம்மை, கோமதித்தாய்‌. அங்கே 
மிக விரைவில்‌ மன்னவரால்‌ திருக்கோவில்‌ எழுந்தது. அதில்‌ காமி 
ஆகமப்படி பூசனை நடைபெறுறைது. தளி-- கோவில்‌. 


இக்‌ கோவிலில்‌ கல்‌ வெட்டுக்கள்‌ பல இருக்கின்றன. அவை 
ஒன்றில்‌: குலோத்துங்க சோழன்‌ “சம்பந்தர்‌ நமக்குச்‌ சொன்னபடி 
திருமேற்றளியுடைய நாயனார்க்கு * என்று குறிப்பிட்டு இரண்டு 
வேலி நிலம்‌ கொடுத்தமை காணப்படுகின்றது. அம்மை கோவில்‌ 
மேல்‌ தளத்தில்‌ இரண்டு கயல்‌ மீன்களின்‌ வடிவங்கள்‌ பொறிக்கப்‌ 
பெற்றுள்ளன. அதனால்‌ இக்‌ கோவிலைக்‌ கட்டினவர்‌ ஒரு பாண்டியர்‌ 
என்பது புலனான்றது. இத்‌ திருக்‌ கோவிலின்‌ முன்பிருந்துதான்‌ 
வடக்கே சங்கரநயினார்‌ கோவிலுக்கு ஒரு சாலையும்‌, மேற்கே இருக்‌ 
குற்றாலத்துக்கு ஒரு சாலையும்‌ பிரிந்து செல்கின்றன. 


இருநெல்வேலி---இருஞானசம்பந்தர்‌ 

'இருநெல்வேலியில்‌ திருஞானசம்பந்தப்‌ பிள்ளையார்‌ வந்து தங்க 
மிருந்த இடத்தில்‌ அவருக்கு ஒரு திருக்‌ “கோலில்‌ கட்டப்பெற்றுப்‌ 
பூசனையும்‌ விழாவும்‌ ஒழுங்காக நடைபெற்று வருவன. அக்‌ கோவில்‌ 
இருக்கும்‌ தெரு சம்பந்தமூர்த்தி தெரு என்று பெயர்‌ பெற்றது, 
தொண்டர்களே ! ஆளுடைய பிள்ளையாரைக்‌ கண்ணாரக்‌ கண்டு 
தலையாரக்‌ கும்பிட்டுத்‌ இருவருள்பெற்றுக்‌ கடைத்தேறுவீர்களாக. 

திருஞானசம்பந்தப்‌ பெருந்தகையார்‌ நெல்லையப்பர்‌ திருக்கோவிலின்‌ 
முன்பு நின்று தேவாரம்‌ பாடிய. இடத்தை அடுத்து ஒரு பிள்ளையார்‌ 
கோவில்‌ உள்ளது. இது நெல்லையப்பர்‌ சந்நிதித்‌ தெருவில்‌ தெப்பக்‌ 
குளத்தின்‌ தென்மேற்கு மூலையில்‌ இருக்றேது, சம்பந்தர்‌ 


106 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


உருவமும்‌, விநாயகர்‌ கோவிலின்‌ பச்க்த்தில்‌ அமைக்கப்பெற்று 
தனிச்‌ சிறு கோவிலில்‌ உள்ளது. இந்தப்‌ பிள்ளையார்‌ பெயர்‌ 
கொற்கைப்‌ பிள்ளையார்‌. இங்கே வந்துதான்‌ மண்ணெடுத்துச்‌ சென்று 
ஆனிப்‌ பெருவிழா ஆரம்பிக்கப்பெறுறேது ; அதனால்‌ இவர்‌ அங்குரப்‌ 
பிள்ளையார்‌ என்றும்‌ கெயர்‌ பெறுவார்‌, ்‌ 


பாளையங்கோட்டை--இரிபுராந்தகப்‌ பெருமான்‌ 


பாளையங்கோட்டை பொருநை ஆற்றுக்குக்‌ இழ்புறம்‌ இருக்கும்‌ 
நகராட்சி. இவ்வூரின்‌ 8மோரத்தில்‌ திரிபுராந்தகப்‌ பெருமான்‌ இருக்‌ 
'கோவில்‌ இருக்கறது. திரிபுரங்கள்‌ முப்புரங்கள்‌, மூன்று கோட்டைகள்‌. 
'அந்தகன்‌--எமன்‌ ; இரிபுரங்களுக்கு அந்தகனாட அவைகளை 
எரித்த பரம்பொருள்‌ சிவபெருமான்‌. திரிபுர அந்த ஈசர்‌ திரி 
புராந்தீசர்‌ எனவும்‌ இவரைக்‌ கூறுவர்‌. அந்தம்‌-- முடிவு, 


இரிபுராந்தகப்‌ பெருமான்‌ சிவலிங்கமாகக்‌ கோமதியம்மையுடன்‌ 
இருக்கோவிலில்‌ எழுந்தருளியிருக்கன்றார்‌. இவருக்குச்‌ சித்திரை 
மாதம்‌ பெருவிழா நடைபெறும்‌, ' இவர்‌ பத்தாம்‌ திருலிமாவன்று 
வண்ணார்பேட்டையிலிருக்கும்‌ குட்டம்‌ தீர்த்த துறையில்‌ மக்கள்‌ உய்யு 
மாறு தீர்த்தம்‌ அருளுகின்றார்‌. 


இற்றைக்கு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்‌ இ.பி. 1648-ல்‌ தச்சுக்‌ 
காரர்கள்‌ திருச்செந்தூர்‌ முருகன்‌ கோவிலிலுள்ள ஆறுமுகப்‌ பெரு 
மானைத்‌ தூக்கப்‌ போய்விட்ட செய்தியையறிந்த வடமலையப்ப பிள்ளையன்‌ 
உடனே புதிதாக ஆறுமுக நமினார்‌ திருவுருவம்‌ சமைக்கச்‌ 
செய்தனர்‌. அத்திறாவுரு' திறாச்செந்தூருக்குக்‌ கொண்டு வரும்‌ வழி 
மில்‌ தங்கிய இடமே சாலைக்‌ குமரர்‌ கோவில்‌ ; அங்கிருந்து புறப்பட்டு 
ஆற்றைத்‌ தாண்டியவுடன்‌ களவு போன திருவுருவம்‌ கடலில்‌ கண்‌ 
டெடுக்கப்பெற்றது என்ற செய்தி வந்தது ; அந்த இடமே முருகன்‌ 
குறிச்சி என்று பெயரிடப்பெற்றுப்‌ பாளையங்கோட்டை ஊரின்‌ மேற்குப்‌ 
ய்குதியாக விளங்குகின்றது. புது ஆறுமுக நயினார்‌ திருவுரு வட 
மலையப்ப பிள்ளையன்‌ ஆணைப்படி இந்தச்‌ சிவன்‌ கோவிலில்‌ வைக்கப்‌ 
பெற்று இன்றும்‌ பேரழகுடன்‌ விளங்குன்றது. வெங்கு பாச்சா 
என்று புகழப்‌ பெறுகிற வெங்கு முதலியார்‌ என்பவர்‌ இத்‌ இருக்‌ 
கோவிலைக்‌ கட்டினார்‌. இத்‌ திருக்கோவிலின்‌ அருகிலுள்ள குளம்‌ 
புராந்தகர்‌ குளம்‌ என்றும்‌, இப்பகுதி புராந்தகநகர்‌ எனவும்‌ பெயர்‌ 
பெற்றன, 


சிவன்‌ கோலில்கள்‌--நெல்லை 107 
முன்னீர்ப்‌ பள்ள ம்‌--பரிபூரணகருபேசர்‌ 


மூன்‌ நீர்‌-முன்னீர்‌-கடல்‌, நிலம்‌ தோன்றும்‌ முன்‌ தீர்‌ 
தோன்றியது. . அந்த நீரை உடையது கட்ல்‌. இதனை முந்நீர்‌ என்றும்‌ 
கூறலாம்‌. மூன்று-நீர- முந்நீர்‌. மூன்று தன்மைகளை உடையது. 
அதாவது ஆக்கல்‌, அளித்தல்‌, அழித்தல்‌ ஆய மூன்று தன்மைகளை 
உடையது; அது கடல்‌. ஆற்று தீர்‌, ஊற்று நீர்‌, மழை நீர்‌ யே 
மூன்று நீர்களை உடைமை பற்றிக்‌ கடல்‌ முந்நீர்‌ ஆயிற்று எனவும்‌ 
கொள்இன்றனர்‌. இவ்வூர்‌ முன்னீர்‌ போலும்‌ பள்ளத்தில்‌ இருப்பது. 
பாளையங்கோட்டையா£ிய மேட்டு நிலத்துக்கு இவ்வூர்ப்‌ பகுதி மிகவும்‌ 
பள்ளமாக இருத்தலினாலே இப்பெயர்‌ இவ்வூருக்கு ஆதியும்‌ 
இருக்கலாம்‌. 


பரிபூரணம்‌-முழுமை ; இருபை-திருவருள்‌. முழு அருள்நாதர்‌ 
என்பது பெருமான்‌ திருப்‌ பெயர்‌. பாளையங்கோட்டையிலிருந்து 
சோன்மாதேவிக்குப்‌ போகும்‌ மோட்டார்‌ வண்டி இவ்வூர்‌ வழி 
யாகவே போடறது. இப்போது இவ்வூருக்கே திருநெல்வேலியிலி 
ருந்து அடிக்கடி மோட்டார்‌ வண்டிகள்‌ போய்‌ வருகின்றன. 


எவலப்பேரி--விசுவநாதர்‌ 


சீவல மாற பாண்டியன்‌ இருந்து ஒரு பெரிய ஏரியை வெட்டிய 
படியால்‌ அந்த எரி சீவலவன்‌ எரி, சீவலப்பேரி எனவும்‌ அதை 
ஒட்டி எழுந்த ஊரும்‌ சீவலப்பேரி என்றும்‌ பெயர்‌ பெற்றன. இந்த 
ஊரின்‌ இட்டத்‌ தண்‌ பொருநை ஆனும்‌, சிற்றாறும்‌, கயத்தாறும்‌ 
ஆயே மூன்று ஆறுகளும்‌ கூடுன்றன ; அதனால்‌ இவ்வூர்‌ முக்‌ 
கூடல்‌ என்றும்‌ பெயர்‌ பெறும்‌. முக்கூடல்‌ தான்‌ முதலில்‌ அமைந்த 
பெயர்‌. 

விசுவநாதப்‌ பெருமான்‌ ழக்கு முகமாகவும்‌, அம்மை விசா 
லாட்சி தெற்கு முகமாகவும்‌ எழுந்தருளியிருக்கன்றனர்‌. இவர்க 
ளுக்குப்‌ பங்குனி மாதம்‌ ஒரு பெரிய திருவிழா நடைபெறும்‌. அதை 
ஒட்டி மாட்டுத்‌ தாவணி ஒன்று இங்கே கூடுகிறது. இவ்வூர்‌ வழியே 
வாடகை மோட்டார்‌ வண்டிகள்‌ ஓடூன்றன. தாவணி என்பது சந்தை. 
விசுவம்‌-நாதர்‌ : பெரிய பெருமான்‌. விசாலம்‌-அட்சிவிரிந்த 
கண்ணை உடையாள்‌. இப்பெயர்கள்‌ காசியில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 
விசுவநாதர்‌ விசாலாட்சியை நினைந்து அமைக்கப்‌ பெற்றவை, 


108 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 
கங்கைகொண்டான்‌--கைலாசநாதர்‌ 


திருநெல்வேலிக்கு வடக்கே புகைவண்டி வழியாக ஒன்பதாவது 
மைலில்‌ உள்ள ஒரு புகை வண்டி நிலையம்‌ இவ்வூர்‌. திருநெல்வேலி 
யிலிருந்து வண்டிச்சாலை வழியாக உள்ள தூரம்‌ பதின்மூன்று 
மைல்‌. இதன்‌ வட புறமுள்ள சிற்றாற்றைத்‌ தாண்டுவதற்கு நல்ல 
புகை வண்டிப்‌ பாலமும்‌ வலுவான வண்டிப்‌ பாலமும்‌ இருக்கின்றன. 
வண்டிப்பாலம்‌ 1844-ல்‌ எட்டையபுரம்‌ அரசருடைய பொருட்‌ 
கொடையாற்‌ கட்டப்‌ பெற்றது. இது ஏழு கண்‌ உள்ளது. இது அடிக்கடி 
வெள்ளத்தால்‌ தண்ணீர்‌ கொள்ளாமல்‌ கரையை உடைத்து வந்த 
படியால்‌ இதன்‌ வடபுறம்‌ ஒன்பது கண்ணுள்ள பெரிய பாலம்‌ இரு 
பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்‌ கட்டப்‌ பெற்றுள்ளது. புகை வண்டி 
நிலையத்திலிருந்து ஊர்‌ இரண்டரை மைல்‌, இவ்வூர்‌ வழியாக 
வாடகை மோட்டார்‌ வண்டிகளும்‌ அடிக்கடி ஒடுன்றன. 

இருக்கோவில்‌ இரண்டு தனிப்‌ பகுதிகளாக இருக்கறது. வடக்குப்‌ 
பகுதியில்‌ கைலாசநாதரும்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ அம்மை ஆனந்த 
வல்லியும்‌ கோவில்‌ கொண்டு எழுந்தருளியிருக்கன்றார்கள்‌. பெருமான்‌ 
புளிய மரத்தடிமில்‌ தாமே முளைத்தெழுந்தவர்‌, மணப்படை 
வீட்டிலிருந்த சீவலமாற பாண்டியன்‌ இத்திருக்கோவிலைக்‌ கட்டினான்‌, 
பின்‌ வருவன கல்வெட்டுக்களிற்‌ கண்ட குறிப்புக்கள்‌ :-- 

“ சீவல்லவ மங்கலத்துக்‌ கயிலாயத்துப்‌ பட்டாரகர்‌, கைலாயத்‌ 
துப்‌ பெருமான்‌ அடிகள்‌, பாண்டி நாட்டு முடிகொண்ட சோம 
வள நாட்டுக்‌ 8ழ்க்களக்‌ கூற்றத்து கங்கைகொண்ட சோழ சதுர்வேதி 
மங்கலத்துக்‌ கைலாய முடையார்‌, கங்கை கொண்டான்‌ உடை யார்‌, 
கைலாயமுடைய நயினார்‌, நாச்சியார்‌ ஆனந்தவல்லியார்‌, சிற்றாற்றங்‌ 
கரை.” இதனால்‌ சீவல்லவ மங்கலம்‌ . கங்கைகொண்ட சோழ மங்‌ 
கலமாகிக்‌ கங்கைகொண்டான்‌ ஆயிற்று. இவ்வூரில்‌ சித்திரை மாதம்‌ 
பெருவிழா நடைபெறும்‌, 

கோவில்‌ கட்டும்போது புளிய மரத்தடியை விட்டுப்‌ பெருமான்‌ 
தொண்ணூற்றாறு அடி வில இருந்து இடவாய்ப்புத்‌ தந்தருளினார்‌. 
பெருமான்‌ திருமுடிமேல்‌ ஒரு சிறு வெட்டுக்‌ காணப்படுவது அவர்‌ 
தாமே முளைத்த அருள்‌ வள்ளல்‌ என்பதை வலியுறுத்தும்‌. 

இதுகாறும்‌ ஆராய்ந்தனவெல்லாம்‌ நெல்லை மாவட்டக்‌ கோலில்கள்‌. 
இனி, தண்பொருந்தத்தை விடாமற்‌ பொருந்திச்‌ 


சென்று 
வைகுண்ட வட்டம்‌ திருக்கோலில்களைக்‌ கண்டு வழிபடுவோம்‌ 


சிவன்‌ கோவில்கள்‌--சீவைகுண்டம்‌ 109 
௩. வைகுண்ட வட்டம்‌ 

தீண்பொருநையாறு வைகுண்ட வட்டத்திற்‌ நறெப்புறப்‌ புகுன்றது. 
இவ்வட்டத்தில்‌ எழு கோவில்கள்‌ ஆண்டுக்கு ரூபா மூவாமி 
ரத்தின்‌ மேல்‌ வருவாய்‌ பெறுவன. அவற்றுள்‌, தூத்துக்குடிச்‌ சங்கர 
ராமேச்சுரர்‌ கோவில்‌, வெள்ளூர்‌ நடுநக்கர்‌ கோவில்‌, காந்தீச்சாம்‌- 
ஏகாந்த லிங்கர்‌ கோவில்‌ ஆகிய மூன்று கோவில்கள்‌ மட்டும்‌ கற்றேற 
ரூபா ஒரு பதினாயிரம்‌ வருவாயுடையன. வைகுண்டம்‌ கைலாச 
நாதர்‌ கோவில்‌ சற்றேற ரூபா எண்ணாயிரம்‌ வருவாயுடையது. 
ஏனைய முரப்பநாடு, பெருங்குளம்‌, பழைய காயல்‌ ஆகிய மூண்றூர்ச்‌ 
சிவன்‌ கோவில்களும்‌ சற்றேற ரூபா மூவாயிரம்‌ வருவாயுடையன. 


முரப்பநாடு- கைலாசநாதர்‌ 

சீவைகுண்ட வட்டத்தில்‌ நுழையும்போது தண்பொருநைப்‌ பேராற்‌ 
றின்‌ தென்கரையில்‌ இருப்பது முரப்ப நாடு. பருக்கைக்‌ கற்கள்‌ 
நிரம்பிய மேட்டு நிலம்‌ முரம்பு எனப்படும்‌. அந்த நிலத்தையுடைய 
பகுதி முரப்ப நாடு. அந்நிலத்தில்‌ தோன்றிய ஊர்‌ முரப்பநாடு 
என்று பெயர்‌ பெறுவதாயிற்று. மருதூரில்‌ உள்ள அணையிலிருந்து 
வரும்‌ கால்‌ இவ்வூரை மிகவும்‌ வளம்படுத்துின்றது. மருதூரில்‌ 
கைலாசநாதர்‌ திருக்கோவில்‌ இருக்கறது. “£ சோம மன்னன்‌ 
ஒருவன்‌ தனக்குக்‌ குதிரை முகத்தோடு பிறந்த பெண்ணைக்‌ கண்டு 
மனம்‌ வருந்திச்‌ சிவபெருமானை நோக்கித்‌ தவங்கிடந்தான்‌ ; சிவனார்‌ 
கட்டளைப்படி அவன்‌ இங்கே வந்து அப்பெண்ணுடன்‌ பொருநையில்‌ 
முழுஜனான்‌ ; உடனே அப்பெண்ணுக்கு மனித முகம்‌ வந்தது ” 
என்பது புராண வரலாறு. 

சூரபதுமனைச்‌ சேர்ந்த அசுரர்‌ செய்த தொல்லையைப்‌ பொறுக்க 
மாட்டாமல்‌ முனிவர்‌ முறைப்பட நின்று முறைப்பாடு தெரிவித்தார்கள்‌ ; 
பெருமான்‌ இருவுளம்‌ இரங்‌ அவர்களுக்கு அருள்‌ செய்தான்‌. 
முறைப்படு நாடு முறைப்ப நாடு எனப்‌ பெயர்‌ பெற்று வழங்குவ 
தாயிற்று இவ்வூர்‌ என்பது புராணம்‌, 

இங்கே கைலாசநாதர்‌ சிவகாமியம்மையுடன்‌ எழுந்தருளியிருந்து 
திருவருள்‌ பாலிக்கிறார்‌. திருக்கோவிலை ஒட்டி இங்கே திருவா 
வடுதுறைத்‌ இருமடம்‌ ஒன்று இருக்கறது ; இங்கே அளவிட முடியாத 
தஞ்சை நிலங்கள்‌ திரு மடத்துக்கு உரியன. இவ்வூருக்கு நேர்‌ எதிரே 
ஆற்றின்‌ வடகரையிவிருப்பது வல்லன்‌ நாடு. 


110 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 
வல்லன்‌ நாடு-திருமூலநாதர்‌ 
சீவல்லவ பாண்டியன்‌ நாடு வல்லவன்‌ நாடு. அந்‌ நாட்டின்‌ 


ஓர்‌ ஊராகிய இது வல்லன்‌ நாடு என்று பெயர்‌ பெறுவதாயிற்று. 
இங்கே திருமூலநாதர்‌ இருக்கோலில்‌ சிறப்புடன்‌ விளங்குகின்றது. 


ப்ப நாட்டுக்கும்‌ வல்லன்‌ நாட்டுக்கும்‌ இடையே பேராற்றின்‌ 
மேல்‌ ஒரு வலுவான வண்டிப்‌ பாலம்‌ இருக்கறது. அதனால்‌ 
இருநெல்வேலிமிலிருந்து தூத்துக்குடி போவதற்கு இவ்வழி குறுக்கு 
வழியா? அடிக்கடி வாடகை மோட்டார்‌ வண்டிகள்‌ இவ்‌. வழியாக 
விரைந்தோடூின்றன. 


வல்லன்‌ நாட்டை ஒட்டிப்‌ பறம்பொன்றிருக்கறது. அந்தப்‌ பறம்பை 
ஒட்டிப்‌ பொருநையாறு போடறது. அதிலே நல்ல சணறுகள்‌ வெட்டித்‌ 
தண்ணீர்‌ வல்லன்‌ நாட்டுப்‌ பறம்பின்‌ வடபாலுள்ள மேட்டுக்கு 
வற்றப்பட்டூுத்‌ தூத்துக்குடிக்குக்‌ கொண்டுபோகப்‌ பெறுஇறது. 
இவ்வூர்‌ திருநெல்வேலியிலிருந்து பத்து மைல்‌ ; நெல்லைக்கும்‌ இவ்‌ 
வூருக்கும்‌ அடிக்கடி நகர வாடகை மோட்டார்‌ ஒடுறெது, இங்கிருந்து 
தூத்துக்குடி இருபத்திரண்டு மைல்‌. இங்குள்ள கல்‌ வெட்டுக்களில்‌ 
இவ்வூர்‌ “ சயங்கொண்ட பாண்டியபுரம்‌, சயங்கொண்ட பாண்டியன்‌ 


நல்லூர்‌ ” என்று குறிப்பிடப்‌ பெறுகிறது. 


வேளூர்‌--நடூநக்கர்‌ 

வல்லன்‌ நாட்டைத்‌ தாண்டிய பொருநைப்‌ பேராறு மணற்கடை 
என்ற ஊருக்கு வருகிறது. இங்கே மீனாட்சி அம்மையுடன்‌ சொக்க 
லிங்கப்‌ பெருமான்‌ எழுந்தருளியிருக்னெறார்‌. சொக்கநாதரைக்‌ 
கும்பிட்டுக்‌ இழக்கே இரண்டு மைல்‌ வந்தால்‌, ஆழ்வார்‌ கற்குளம்‌ 
இருக்கறது. அதற்குத்‌ தென்‌ கரையில்‌ இருப்பது கருங்குளம்‌. 
கருமை--பெருமை ; ஆதலால்‌ கருங்குளம்‌ என்பது பெருங்குளமாம்‌. 
மிகப்‌ பெரிய அக்குளம்‌ சாலை மேல்‌ கருங்குளம்‌ என்ற பெயருடன்‌ 
இருக்கிறது. இங்கே மார்த்தாண்டன்‌ என்ற மன்னவன்‌ கோலில்‌ 
கட்டி வணங்கிய மார்த்தாண்டேசர்‌ எழுந்‌ தருளியிருக்கன்றார்‌. 


இவ்வூர்‌ திருநெல்வேலியிருந்து இழக்கே இருச்செந்தூர்ச்‌ சாலையில்‌ 
பத்தேமுக்கால்‌ மைலில்‌ இருக்கிறது. இதன்‌ அருகே தாதன்‌ 
குளம்‌ என்ற புகை வண்டி நிலையம்‌ இறாக்றெது. அதற்குத்‌ தெற்கே 


சிவன்‌ கோவில்கள்‌--சவைகுண்டம்‌ . 111 


இரண்டு மைல்‌ தூரத்திலுள்ள தெற்குக்‌ காரைச்‌ சேரியில்‌ அறம்‌ 
வளர்த்த அம்மையுடன்‌ குலசேகரநாதர்‌ எழுந்தருவியிருக்கினறார்‌. 
1950-ல்‌ ரூபா 3,872 வருவாயுடையதாக இருந்த இக்கோவில்‌ 
இப்போது ரூபா 1,910 வருவாயுடையதாக உள்ளது. 


கருங்குளத்தில்‌ சாலைமேல்‌ ஒரு சத்திரம்‌ இருக்கறது ; இதிலிருந்து 
இழக்கே மூன்றரைக்‌ கல்லில்‌ திருச்செந்தூர்ச்‌ சாலையிலிருந்து அரை 
மைல்‌ தெற்கே தள்ளியிருக்றெது வேளூர்‌, இது இப்போது வெள்ளூர்‌ 
என்று அழைக்கப்பட்டாலும்‌, இதன்‌ மெய்ப்‌ பெயர்‌ வேஞூர்தான்‌. 
வேள்‌--மன்மதன்‌ ; இவன்‌ கருநிறம்‌ உடையவன்‌: யாவராலும்‌ 
(வேவா-விரும்பு) விரும்பப்படும்‌ பேரமனன்‌. இத்தகைய 
மன்மதனைக்‌ காட்டிலும்‌ போழகுடைய முருகப்‌ பெருமான்‌ சிவப்பு 
நிறமுடைய வேள்‌ என்னப்பட்டுச்‌ செவ்வேள்‌ என்று பெயர்‌ பெறு 
தின்றான்‌. முருகப்‌ பெருமான்‌ சூரபதுமனை வென்று இருச்செந்‌ 
தூரில்‌ வெ வழிபாடு செய்தது போல இங்கும்‌ வந்து நடு நக்கரை 
வழிபட்டான்‌ என்பர்‌. 


நக்கர்‌சவபெருமான்‌. நக்கல்‌--ஒளி. ஒளியுருவாய்‌ விளங்குபவர்‌ 
நக்கர்‌. நக்கல்‌ சிரித்தல்‌ ; முப்புரங்களை நக்கு எரித்தவர்‌ 
நக்கர்‌. இவ்வூருக்குத்‌ தெற்கேயுள்ள மழவையில்‌ ஒரு நக்கரும்‌ 
வடக்கேயுள்ள புதுக்குடியில்‌ ஒரு நக்கருமாக இருத்தலின்‌ இங்கே 
வட நக்கருக்கும்‌ தென்‌ நக்கருக்கும்‌ நடுவில்‌ இருப்பவர்‌ நடு நக்கர்‌ 
என்னப்‌ பெற்றார்‌. இரண்டு அடியார்களுக்குள்‌ ஏற்பட்ட ஒரு. பெரு 
வழக்கிலே நடுநின்று தீர்த்துவிட்ட பெரியார்‌ பெருமான்‌ ; ஆதலால்‌ 
நடுநக்கர்‌ (மத்தியஃச்தநாதர்‌) என்னப்‌ பெற்றார்‌ என்று கூறுவாரும்‌ 
உளர்‌. 


ஒவைகுண்டம்‌- கைலாசபுரம்‌--கைலாசநாதர்‌ 

கைலாசநாதர்‌ இருக்கோவிலை உடைமையினால்‌ சீவைகுண்டம்‌- 
கைலாசபுரம்‌ என்ற பெயரை அடைத்தது. வைகுந்த நாதன்‌ இருக்கும்‌ 
பகுதியும்‌ கைலாசபுரம்‌ என்றே அழைக்கப்பட்டது. பின்‌ காலத்தில்‌ 
வைகுந்தநாதன்‌ இருக்கும்‌ இடம்‌ வைகுந்தம்‌, திருவைகுந்தம்‌: 
என அழைக்கப்பட்டு, கைலாசநாதர்‌ கோவிற்‌ பகுதியும்‌ திருவைகுந்தம்‌..; 
என அழைக்கப்படுவதாமிற்று. வைகுதல்‌--தங்குதல்‌. வைகும்‌ 
இடம்‌ வைகுந்தம்‌. திருமாலும்‌ திருமகளும்‌: வைகும்‌ இடம்‌ 


112 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாற்‌ 


இருவைகுந்தம்‌ ; இங்ஙனம்‌ ஆழ்வாராதியர்‌ நாலாயிரப்பிரபந்தத்தில்‌ 
வழங்குகின்றனர்‌. இருவைகுந்தம்‌, சீவைகுந்தம்‌ ௮9 இன்று 
சீவைகுண்டம்‌ என வழங்கப்படுவதாமிற்று. 


இவ்வூருக்கு மேற்கே பதினாறு கல்லில்‌ திருநெல்வேலியும்‌, 
கிழக்கே பதினெட்டுக்‌ கல்லில்‌ திருச்செந்தூரும்‌ இருக்ன்றன. இக்‌ 
கோவிலுக்கு வடக்கே சிறிது தூரத்தில்‌ பொருநைப்‌ பேராறு ஒடி - 
வந்தது. ஆற்றினால்‌ ஊருக்குக்‌ கேடு விளையும்‌ என்றமை அறிந்த 
நல்லான்‌ பொன்னப்ப பிள்ளை என்பவர்‌ ஆற்றைத்‌ தென்‌ முகமாகத்‌ 
திருப்பினார்‌; முன்‌ ஆறு சென்ற வழியில்‌ தொடர்பாகப்‌ பெரிய குளம்‌, 
பேரூர்க்குளம்‌, சாமியாறு, சிவகளைக்குளம்‌, பெருங்குளம்‌ என்பன 
அவரால்‌ அமைக்கப்பட்டன. ஆற்றிலிருந்து பெரியகுளத்துக்கு 
வருகிற கால்வாய்‌ அவர்‌ பெயரால்‌ பொன்னங்கால்‌ என்‌ ௮ அழைக்க 
பெறுகிறது. இங்கனமாகத்‌ இருப்பி விடப்பட்ட பொருநையாறு 
தெற்கே திரும்பி வந்து மறுபடி கிழக்கே திரும்பி ஊருக்குத்‌ 
தெற்கு எல்லையாக ஒடுகன்றது. பெருஞ்சாலையிலிருந்து ஊருக்கு 
வரவேண்டுமானால்‌ பொருநையாற்றின்மேல்‌ அமைக்கப்பட்டுள்ள 
பெரிய பாலத்தைக்‌ கடந்துதான்‌ வரவேண்டும்‌. தென்கரையில்‌ சாலை 
மேல்‌ புதுக்குடி இருக்கறது. இதன்‌ தென்புறம்‌ சீவைகுண்டம்‌ 
புகைவண்டி நிலையம்‌ இருக்றெது. திருநெல்வேலிக்கும்‌, திருச்செந்‌ 
தூருக்கும்‌ செல்லும்‌ புகைவண்டி 1924-ல்‌ தான்‌ முதன்‌ முதலாக 
ஓடத்‌ தொடங்கிற்று. , 


கருவறையில்‌ கைலாசநாதப்‌ பெருமான்‌ தாமே முளைத்தெழுந்த 
மூர்த்தியாகக்‌ இழக்கே பார்க்க எழுந்தருளியிருக்கன்றார்‌. அம்மை 
சிவகாமித்தாய்‌ தெற்கே பார்க்கக்‌ காட்யெருள்னெறார்‌. கைலாசநாதர்‌, 
சிவகாமியம்மை, முதலீசர்‌, விசாலாட்யெம்மை இவர்கள்‌ கருவறை 
களின்‌ மேல்‌ அழிய விமானங்கள்‌ உள்ளன. 


சந்தனக்கூத்தர்‌ மண்டபத்தில்‌ எட்டு யாளித் தூண்கள்‌ இருக்‌ 
இன்றன. யாளிகளின்‌ €ழே சிங்கமும்‌ யானையும்‌, சங்கம்‌ யானை 
இரண்டும்‌ அமையச்‌ செதுக்கியுள்ள காட்ச சிற்பத்‌ திறமையை விளக்கு 
ன்றது. மேலும்‌, ஆறு யாளிகளின்‌ வாயினுள்‌ உருளைக்‌ கற்கள்‌ 
ஒடகின்றன. முகப்புத்‌ தூண்களில்‌ பகடையும்‌, வீரபத்திரரும்‌ ஆடிக்‌ 


சிவன்‌ கோவில்கள்‌--2வைகுண்டம்‌ 118 


கொண்டு கையில்‌ வில்‌, வாள்‌ முதலிய போர்க்‌ கருவிகளுடன்‌ இருப்‌ 
பது காணத்‌ தக்க காட்சி, மூன்‌ பக்கத்தில்‌ மொட்டைக்‌ கோபுரத்‌ 
துக்கு அருலுள்ள தூண்‌ இரண்டிலும்‌ வீரர்‌ யாளி ஊரும்‌ காட்சி 
கண்ணைக்‌ கவர்வது. அவற்றை அடுத்துள்ள தூண்களில்‌ கூத்தர்‌, 
கைலைநாதர்‌, இராவணேசுவரன்‌ கையால்‌ மலையைத்‌ தூக்குதல்‌, 
நம்மாழ்வார்‌, உடையவர்‌ இவர்களுடைய திருவுருவங்கள்‌ சிற்பச்‌ 
சிறப்பைச்‌ சர்பெறக்‌ காட்டுவன. முதலீசர்‌ கோவிலினுள்ளே திருச்‌ 
சுவர்களிலே பேரழகு படைத்த சிற்பங்கள்‌ உள. அவை கண்டு 
மகிழத்‌ தக்க சிறப்புடையன. 


பண்டைக்காலத்தில்‌ உரோமச முனிவர்‌ என்ற பெரியார்‌ தண்‌ 
பொருநல்‌ யாற்றின்‌ கரையிலே ஒன்பது இடங்களில்‌ கைலாசநாதரை 
நிலை பெறுத்தி வழிபட்டார்‌. அவை, (1) சேர்ந்தமங்கலம்‌, (2) இராசபதி 
(இது - அழிந்துபோயிற்று), (9) தென்‌ திருப்பேரை, (4) இரு 
வைகுந்தம்‌, (5) முரப்ப நாடு, (6) குன்றத்தூர்‌, (7) சேரன்மா 
தேலி அம்மை நாதர்‌ கோவில்‌, (8) கோடகன்‌ நல்லூர்‌, (9) பாவ 
நாசம்‌ என்பன. இவ்‌ வொன்பது கைலாயங்களின்‌ ஓலியமும்‌ பெயரும்‌ 
இக்கோவிலின்‌ கலியாணக்‌ குறட்டின்‌ மேல்புறம்‌ எழுதப்‌ பெற்றிருக்‌ 
தின்றன. இங்கே சித்திரை மாதம்‌ பெருந்திருவிமா நடைபெறு 
கின்றது. 


இக்கோவிலின்‌ விமானங்களையும்‌, மண்டபங்களையும்‌ மதுரைச்‌ சந்‌ 
திர குல்‌ பாண்டியரும்‌, பெரிய மொட்டைக்‌ கோபுரத்தையும்‌, கைலை 
பம்பலத்தையும்‌ இருமலை நாயக்க (1628-1 659)ரும்‌, வேள்விச்‌ சாலையை 
யும்‌, சந்தனச்‌ சபாபதி மண்டபத்தையும்‌, கொடித்‌ தூண்‌ அதன்‌ 
ஒழ்பத்தி மண்டபத்தையும்‌, வீரப்ப நாயக்க (1609-1629)ரும்‌ கட்டினார்‌ 
கள்‌. இக்கோவில்‌ திருப்பணி மாலையால்‌ இவ்விவரங்களும்‌ பிற 
இருப்பணிகளின்‌ லிவரங்கள்‌ விளங்குகின்றன. 


கைலாசபுரமாகய இத்திருப்பதியிற்‌ பிறந்தருளிய குமரகுருபர 
முனிவரைப்‌ பற்றிய வரலாறு பின்னர்‌ ஆராயப்‌ பெறும்‌, 
பொருநைத்தாயுடன்‌ இரண்டு மைல்‌ கிழக்கே செல்வோம்‌. அங்கே 
ஆழ்வார்‌ இருதகரிமில்‌ ஆற்றின்‌ வட்கரையில்‌ இருந்து இப்போது 
ஆற்றின்‌ உட்பக்கம்‌ இருப்பது காந்தீச்சரம்‌. 
நெ. மா 


iid நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலர்‌ ர 
ஆழ்வார்‌ திருநகரி-திருக்காந்தீச்சுரம்‌ 

காந்தி முனிவரால்‌ வழிபடப்பட்டமையால்‌ காந்திவிங்கம்‌, காந்த்‌ 
சுரம்‌ என்ற பெயர்கள்‌ தோன்றின. மேலும்‌ கருவூர்ச்‌ சித்தர்‌ 
பெருமானை வழிபட அவர்‌ முன்‌ பெருமான்‌ கோடி. சூரியக்‌ காந்தி 


யுடன்‌ தோன்றியருளினார்‌. உடனே கருவூர்ச்‌ சித்தர்‌ சாந்திச்சுரம்‌ 
என்ற பெயர்‌ அமைய வரம்‌ கேட்டார்‌. 


“: அருங்குயர்‌ மகாலிங்கத்தில்‌ ஆயிரம்‌ கோடிகோடி 
பருதியங்‌ குதையம்‌ போலும்‌ படரொளி பரந்து தோன்ற 
மருவும்‌ முக்கண்ணும்‌ மானும்‌ மழுவும்‌ செங்கரமும்‌ 

மெய்யும்‌ 
கருவூரிற்‌ சித்தர்‌ காணக்‌ காட்டினான்‌ கருணைநாதன்‌. 

“ என்று நற்றுதிகள்‌ சொல்லி இணையடி இறைஞ்சி ஏத்தி 
நின்றிசை பாடி ஆடி நினைத்துளம்‌ உருகிப்‌ போற்றி 
துன்றுமெய்ச்‌ சோதியாகத்‌ தோன்றலால்‌ இந்த ஊரும்‌ 
நன்று நின்பெயரும்‌ காத்தீச்சுரமென நவில வேண்டும்‌, 


“ மற்று நல்‌ வரங்களெல்லாம்‌ மிழ்வொடு பெற்று மாயை 
உற்றிடும்‌ வினையும்‌ நீங்கி உயர்கதி அடையும்‌ பேறு 
பெற்றுயர்‌ கருவூர்ச்‌ சித்தர்‌ பிறங்கு ஒளி உருவத்தோடு 
கற்றைவார்‌ சடையார்‌ காந்தீச்சுரர்‌ அடிக்‌ கமலம்‌ சேர்ந்தார்‌.” 

திருநெல்வேலித்‌ தலபுராணம்‌. 
காந்தீச்சரர்‌ ஏகாந்த லிங்கர்‌. ஏகாந்த லிங்கர்‌ என்ற பெயரே 
காந்த லிங்கர்‌, காந்தீசர்‌ என்று அமைந்திருத்தலும்‌ கூடும்‌. 
ஏகாந்த லிங்கப்‌ பெருமான்‌ இழக்கே நோக்இயிருக்கன்றார்‌. அம்மை 
அறம்‌ வளர்த்தாள்‌ தெற்கு முகமாகத்‌ திருக்காட்சியருள்சன்றாள்‌. 
குலசேகர பட்டினத்தில்‌ இருந்த குலசேகர பாண்டியர்‌ குலசையிற்‌, 
போலவே காந்நீச்சுரம்‌, தெற்குக்‌ காரைச்சேரி, கல்லிடைக்‌ குறிச்சி, 
செங்கோட்டை ஆய இடங்களில்‌ அறம்‌ வளர்த்த அம்மையைநிலை 
பெறுத்தி வணங்கனா. 


பெருங்குளம்‌--இருவழுூசர்‌ 


நம்மாழ்வாரின்‌ முன்னோர்களில்‌ ஒருவராயே திறாவழுதி என்ற 
பாண்டியரால்‌ நிலைபெறுத்தப்‌ பெற்றமையால்‌ இவ்வூர்ச்‌ சவெலிங்கஃ்‌ 


பெருமான்‌, வமுதி-ஈசர்‌--வழு இயீசர்‌, வழுதீசர்‌ என்று பெயர்‌ 


இவன்‌ சோவில்கள்‌--சவைகுண்டம்‌ 118 


பெற்றார்‌. பெரியகுளத்தை உடைமையால்‌ இவ்வூர்‌ பெருங்குளம்‌ என்‌ 
அம்‌ குடந்தை எனவும்‌ பெயர்‌ பெற்றது. சீவைகுண்டத்தின்‌ வழி 
யாக எறலுக்குப்‌ போகும்‌ வாடகை மோட்டார்‌ இவ்வூர்‌ வழியே செல்‌ 
கின்றது. இவ்வூர்‌ பொருநையாற்றுக்கு வட கரையில்‌ வடக்கே 
தள்ளி இருக்கிறது. 


திருவழுதீசர்‌ கிழக்கே பார்க்க எழுந்தருளியிருக்கன்றார்‌. அக்‌ 
கோவிலுக்குத்‌ தெற்கே தனிக்‌ கோவிலில்‌ அம்மை கோமதித்தாய்‌ 
காட்சியருள்கன்றாள்‌. இங்கே தை மாதம்‌ பெருலிழா நடைபெறும்‌. 
இவ்வூரில்‌ செங்கோல்‌ மடம்‌ என்ற சைவத்‌ திருமடம்‌ இருக்கிறது. 
அம்மை கோவிலின்‌ முன்பு ஒரு திருக்குளம்‌ கோவிலின்‌ உள்ளே 
இருக்கிறது. 


பழைய காயல்‌--சங்கமுகேசர்‌ 
கடலோடு பொருநையாறு கலக்கும்‌ இடம்‌ சங்கமுகம்‌; சங்க 
முகத்தில்‌ திருக்கோவில்‌ கொண்டிருக்கும்‌ சிவலிங்கப்‌ பெருமான்‌ 


சங்கமுக ஈசர்‌. 


காயல்‌ என்பது கழி, கழிமுகம்‌ ; கடலைவிட்டுக்‌ கழிந்து மணலால்‌ 
தடையுண்டுள்ள நீர்த்தேக்கம்‌ காயல்‌. பழைய காயல்‌ பண்டைக்‌ 
காலத்தில்‌ இணையற்ற துறைமுகமாக இருந்தது. கடல்‌ பின 
தள்ளிப்போய்லிட்டதனால்‌ இதன்‌ முதன்மை குறைந்துபோயிஜ்.... 
புன்னைக்காயல்‌ துறைமுகமாக முதன்மை பெற்றபோது இது பழைய 
காயல்‌ என்று அழைக்கப்‌ பெறுவதாயிற்று. காயல்‌ மிக்க இறப்புடன்‌ 
இருந்த நாளையில்‌ சங்கமுகேசருக்குச்‌ சிறப்புக்கள்‌ மிகமிக இருந்திருத்‌ 
தல்‌ வேண்டும்‌. 


இப்போதும்‌ புண்ணிய காலங்களில்‌ இங்கே பெருங்கூட்டம்‌ கூடிக்‌ 
கடலாகிய சங்கமுக தீர்த்தத்தில்‌ நீராடிச்‌ சங்கமுகப்‌ பெருமானை 
வழிபட்டு நற்பேறு பெறுஜன்றது. 


இதுவரை ஆராய்ந்த கோவில்கள்‌ தண்பொருந்தப்‌ பேராற்றி2ப 
அண்மி இருப்பன. இனி, தூத்துக்குடி மாநகரின்‌ சங்கர இராமே 
சரைச்‌ சென்று பணிவோம்‌. ' ஜூத்துக்குடி முழுவதையும்‌ இன்ற 
நீரால்‌ நிரப்புவது தண்பொருந்தப்‌ பேராறே,.- 
நெ.மச.--5௪ 


116 தெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வர்லா மு 
தூத்துக்குடி நகர்‌ 


இது திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள நகராட்சி, பெரிய துறைமுகம்‌. 
ஆதலின்‌ இவ்வூர்‌ தோன்றி வளர்ந்த வரலாற்றை விவரமாக 
ஆராய்வோம்‌. 


திருநெல்வேலி மாவட்டம்‌ வைகுண்டம்‌ வட்டத்தில்‌ கடற்‌ 
கரையிலுள்ள மிகப்‌ பெரிய துறையமுலப்‌ பட்டினம்‌ தூத்துக்குடி, 
இது தென்னிந்திய புகை வண்டித்‌ தொடரின்‌ முடிவிடம்‌. இது 
சென்னையிலிருந்து 405 மைல்‌ தூரத்தில்‌ இருக்கிறது ; . அல்லாமலும்‌ 
இந்நகர்‌ தென்‌ திசையிலுள்ள பெரிய நகரங்களோடு மிக நல்ல சாலை 
களாலே இணைக்கப்பெழ்றுள்ளது. குறுக்குச்சாலை. எட்டையாபுரம்‌ 
வழியாகக்‌ கோவிற்பட்டி, மதுரை, சங்கரநயினார்‌ கோவில்‌ ; மூறுக்குச்‌ 
சாலை ஓட்டப்பிடாரம்‌ வழியாக மணியாச்சி, இருநெல்வேலி ; குறுக்குச்‌ 
சாலே குளத்தூர்‌ வழியாக விளாத்தி குளம்‌, நாகலாபுரம்‌ ; 
குறுக்குச்சாலை' எட்டையாபுரம்‌ வழியாக அருப்புக்கோட்டை, மதுரை 
(குறுக்குச்‌ சாலை என்ற பெயர்‌ எவ்வளவு பொருத்தம்‌ பாருங்கள்‌) 
வாகைக்‌ குளம்‌, முரப்ப நாடு, வல்லன்நாடு வழியாகத்‌ இரு 
நெல்வேலி ; வாகைக்‌ குனம்‌, சீவைகுண்டம்‌ வழியாகத்‌ இருநெல்‌ 
வலி, ' இருச்செந்தூருக்குக்‌ கற்சாலேகள்‌ இருத்தலினாலே இவ்வூர்‌ 
களுக்கு வாடகை உந்து வண்டிகள்‌ அடிக்கடி ஒடிக்கொண்டிருக்‌ 
ன்றன. இவ்வூரிலிருந்து மேற்கே பத்தொன்பதாவது மைலில்‌ 
மணியாச்சிப்‌ புகை வண்டி நிலையம்‌ இருக்கிறது. அதிலிருந்து 
வடக்கே சென்னைக்கும்‌ தென்மேற்கே திருநெல்வேலி வழியாகத்‌ 
தென்காசி, கொல்லம்‌, இருவனந்தபுரத்திற்கும்‌, தருச்செந்தூர்‌ 
முதலிய ஊர்களுக்கும்‌ நாள்‌ தோறும்‌ பல முறை புகை வண்டிகள்‌ 
போய்‌ வரு£ன்றன. உலகத்திலேயே மிகச்‌ சிறந்த துறைமுகங்களில்‌ 
ஒன்றாகிய கொழும்புக்கும்‌ இவ்வூருக்கும்‌ அடிக்கடி கப்பல்கள்‌ வந்து 
போய்க்கொண்டிருக்கிறபடியால்‌ உலகத்தில்‌ எப்பகுஇக்கும்‌ கப்பல்‌ 
வழியாகப்‌ போகும்‌ வாய்ப்பும்‌, அரும்‌ பொருள்களை ஏற்றுமதி, 
இறக்குமதி செய்யும்‌ வாய்ப்பும்‌ இந்நகருக்கு இயல்பாகவே அமைத்‌ 
துள்ளன. 


இந்நகர்‌ மேஜார்‌, மூர்‌ என இரண்டு பகுதிகளாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டிருக்றெது. துறைமுகமும்‌ கடற்கரைப்‌ பகுஇயும்‌ நீழூர்‌ எனப்படும்‌, 
பெரும்பகுதியான மக்கள்‌ குடியிருக்கும்‌ இடம்‌ மேலூர்‌, கீழூரிகே தான்‌ 


தவன்‌ கோவில்கள்‌ சீவைகுண்டம்‌ 117 


பெரிய புகை வண்டி நிலையம்‌ இருக்கிறது. இதிலிருந்து இருக்‌ 
கோலில்‌ மேற்கே அலா மைல்‌ துரத்திலிருக்கறது. புகை வண்டி 
நிலையத்தில்‌ எப்போதும்‌ வாடகைக்றாக்‌ குதிரைவண்டிகள்‌ கிடைக்கும்‌. 
மேலூரிலும்‌ சிறு புகை வண்டி நிலையம்‌ இருக்கிறது; அதிலிருந்து 
கோவில்‌ 2 பர்லாங்கு தூரத்தில்‌ இருக்கிறது. 


கி.பி. 1700-ல்‌ இவ்வூர்‌ இருந்த நிலையைப்பற்றி மார்ட்டின்‌ பாதிரி 
யார்‌ பின்‌ வருமாறு எழுதுறார்‌ :-- “ கப்பலிலிருந்து பார்த்தால்‌ 
தூத்துக்குடி. மிகவும்‌ அழகான நகரமாகக்‌ காணப்படுறெது. கடற்‌ 
கரையில்‌ பல அகலமான பண்டசாலைகள்‌ அருமையாகவும்‌, அழகாக 
வும்‌ தோன்றுன்றன. ஆனால்‌, கரையில்‌ இறங்கியவுடன்‌ இந்த 
அழகெல்லாம்‌ மறைந்து விடுகிறது. மாட்டுத்‌ கொழுவங்களினாலாகிய 
நகரே பலனாறெது “இந்த மாட்டுத்‌ தொழுவங்கள்‌ இன்றும்‌ ஒன்‌ 
நிரண்டு அங்குமிங்குமாக இருகின்றன. ஆனால்‌ இப்போது பெரிய 
பெரிய காரைச்‌ சவர்சனினாலாயே கட்டிடங்களாக அவை மாறி 
விட்டன. தொழுவங்களுக்குரிய கூரைகள்‌ ஒடுகளாக மாறி விட்டன. 
இன்றும்‌ கடற்கரையிலிருக்கிற தெருக்களும்‌, முடுக்குகளும்‌ ஒடுக்கமான 
வைகளாகவும்‌, கோணலாகவுமே இருக்கின்றன. பெரிய பருத்‌ 
திர்‌ சாலையே இந்நகரின்‌ பெருந்‌ தெரு. இது நேராகவும்‌, மற்ற 
ஊர்களிலுள்ளவைகளைக்‌ காட்டிலும்‌ அகலமானதாகவும்‌ இருக்‌ 
றது, அப்படி இருந்தாலும்‌ இதன்‌ வழியாகப்‌ போய்வரும்‌ 
கூட்டம்‌ இடைஞ்சற்‌ படுறது. பருத்தி பஞ்சு வண்டிகள்‌ ஏராளமாக 
அவ்வழியே வந்துகொண்டிருப்பதனாலேதான்‌ இது “ பெரிய பருத்திச்‌ 
சாலை ” என அழைக்கப்படுேது. 


கடற்கரையில்‌ ஒரு மைல்‌ நீளத்திற்கு அழகும்‌, உறுதியும்‌, உயர 
மும்‌, பெருமையும்‌ உள்ள கட்டிடங்கள்‌, வேலை நிலையங்கள்‌, 
மாளிகைகள்‌ அணியணியாக விளங்குன்றன. அன்று 1,700-ல்‌ 
கப்பலில்‌ வந்து கொண்டிருந்த மார்ட்டின்‌ பாதிரியார்‌ இன்று 
இத்‌ துறைமுகத்தின்‌ காட்சியைக்‌ காணுதல்‌ வேண்டும்‌ ! கடற்கரைச்‌ 
சாலையும்‌, புகைவண்டி நிலையப்‌ பக்கமும்தான்‌ இவ்வூரின்‌ 
மொத்த வியாபாரத்திற்கெல்லாம்‌ நடு இடமாக உள்ளன. பெரிய 
பருத்திச்‌ சாலை வீதிமில்‌ முதன்மையான கடைகளெல்லாம்‌ அடங்‌ 
இயிருக்கன்றன. புகை வண்டி நிலையத்திற்கு வடக்கே பலவகை 
யான மக்கள்‌ கூட்டங்கள்‌ வாழ்கின்றன. இதனுள்தான்‌ வாடித்‌ 


தெரு இருக்கறது. இதுதான்‌; இங்கே மக்கள்‌ தங்கிய மிகப்‌ பழமை 


“8 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 

யான இடம்‌. (வாடி-வேலி), தெற்கே பரவர்கள்‌ மிகுதியாக வாழ்‌ 
கின்றார்கள்‌. ஊரின்‌ வடக்கே முன்‌ ஆளுநராக இருந்த பக்கிள்‌ 
துரையால்‌ வெட்டப்பட்ட பக்ள்‌ கால்வாயும்‌, அதற்கப்பால்‌ மணல்‌ 
இரடுகளும்‌ உள்ள-டியால்‌ நகரம்‌ அப்பக்கமாக லிரிவதற்கு வசதி 
இல்லை. தெற்கே நீர்ப்பிடிப்பான பகுதி. கழக்கலோ கடலாயிற்று, 
மேற்ல்‌ விரிவான இடமிருந்தாலும்‌ லியாபாரத்துறைக்குத்‌ கள்ளிப்‌ 
போவதால்‌ மக்களுக்குக்‌ கவர்ச்சியில்லாமல்‌ இருக்கறது. இருந்‌ 
தாலும்‌ இப்போது துணைநீதிமன்றங்கள்‌ ஊருக்கு மேற்கே 
கட்டப்‌ பெற்றுலிட்டபடியாலும்‌, வேறு போக்கல்லாமையாலும்‌ மேற்குத்‌ 
இசையே இவ்வூருக்கு வளர்ச்சிக்குரிய இடமாக இருக்கறது. பெரிய 
வைத்தியசாலை ஒன்றும்‌ அரசாங்கத்தாரால்‌ இங்கேயே அமைக்கப்‌ 
பெற்றுள்ளது. மேலும்‌ வ.உ. சிதம்பரம்‌ நகர்‌ என்பது இப்போது ஒரு 
பெரிய நகராக மேற்கே வளர்ந்து விட்டது. அதில்‌ வ: உ. சிதம்பரம்‌. 
பிள்ளை கலைக்‌ கல்லூரியும்‌ ஆசிரியர்‌ பயிற்சிக்‌ கல்லூரியும்‌ நிலைபெற்று 


லிட்டன்‌. 


இவ்வூருக்கு அண்மையில்‌ மலைகள்‌ ஒன்றும்‌ இல்லை. எங்குபார்த்தா 
ஓம்‌ முட்செடிகளும்‌, பனை மரங்களும்‌ செறிந்த மணற்‌ பரப்புமே 
உள்ளன. இதற்குத்‌ தெற்கே ஒரு மைல்தூரத்தில்‌ உப்பு ஒடை கடலில்‌ 
விழுகிறது. இது ஓட்டப்பிடாரத்திற்கு மேற்கே தோன்றிப்‌ பல இடங்‌ 
களிலுள்ள நீரை அள்ளிக்கொண்டு கோரம்பள்ளம்‌ என்ற குளத்தின்‌ 
வழியாகக்‌ கடலை அடைகிறது. கோவிலின்‌ வடகிழக்கில்‌ ஒரு 
சிறு குளம்‌ இருக்கறது. இதில்‌ வெளியிலிருந்து தண்ணீர்‌ கோரிக்‌ 
கொண்டு போகப்படுறேது. ஊருக்கு வடக்கே முன்‌ கூறிய பக்கிள்‌ 
ஒடை ஒது. தண்ணீருக்கு இவ்வூரார்‌ பட்டபாடு சொல்லுந்தரத்த 
கன்று. தூத்துக்குடி, என்ற இருப்பெயரே இதற்குப்‌ போதுமான 
ஆதாரமாகும்‌. இணறுகள்‌ எல்லாம்‌ விரைலில்‌ தூர்ந்து போகும்‌ 
தன்மையன. தூர்த்துத்‌ தூர்த்துத்தான்‌ தண்ணீர்‌ இறைத்துக்‌ 
குடிக்க வேண்டியிருந்த தினால்‌ இவ்வூர்‌ தூர்த்துக்‌ குடி என்று பெயர்‌ 
பெற்று மருலித்‌ தூத்துக்குடியாயிற்‌ று எனச்‌ லர்‌ கூறுகின்றனர்‌. . 
உப்பு ஊற்றுக்கள்‌ ஊாறாமல்‌ கிணற்றில்‌ தளத்தைக்‌ கெட்டித்தூர்த்துப்‌ 
பின்‌ அவற்றை நல்ல தண்ணீரால்‌ நிரப்பி வாளியினால்‌ அதனை 
எடுத்துக்‌ குடித்து வந்ததினாலும்‌ இப்‌ பெயர்‌ வந்ததாகும்‌, 1823-ல்‌ 
அச்சான சர்வேக்‌ கணக்கின்படி அக்காலம்‌ ஒரு குடம்‌ குடி தண்ணீர்‌. 
நான்கு பைசாவாக விற்று வந்ததாம்‌. அண்மையில்‌ 


பொருநை 
யர்ற்றிலிருந்து தண்ணீர்‌ வரும்வரை எவ்வளவோ 


பாடுபட்டும்‌ 


சிவன்‌ கோவில்கள்‌--ச வைகுண்டம்‌ 119 


கோடை காலங்களில்‌ மக்கள்‌ தண்ணீருக்கு மிகவும்‌ தவித்து வந்தார்‌ 
கள்‌. கிணறுகள்‌ காய்ந்தோ, பொறுக்க முடியாத உப்பாகவோ போய்‌ 
விடுமாதலால்‌ பணக்காரர்கள்‌ கொழும்பிலிருந்து குடிதண்ணீர்‌ இறக்கு 
மதி செய்துவந்தார்கள்‌. 1846-ல்‌ சில ஐரோப்பிய வியாபாரிகள்‌ 
நல்ல ஊாற்றுக்களைக்‌ காணும்‌ பொருட்டு வெட்டிப்‌ பார்த்ததில்‌ 
இருபது அடிகளுக்குக்‌ மே வெள்ளைக்‌ களிமண்ணும்‌ அதற்குக்‌ 
மே ஐந்தடி வரைக்கும்‌ கரிசல்‌ மண்ணும்‌, மணலும்‌, சாளும்‌, 
சரிவு 


ஈபத்தைந்தாவது அடியில்‌ பவளப்பாறையும்‌ காணப்பட்டு இது 
வளர உப்பாக இருந்த தண்ணீர்‌ முப்பத்தோராவது அடியில்‌ சிறிது 
மாறியதாகக்‌ காணப்‌ பெற்றது. வெட்டு நாற்பத்தோ ரடிவரை 
நடந்தது. அதன்‌, ஜே தல்ல தண்ணீர்‌ இருக்குமென்பது வெட்டிய 
வர்களுடைய நம்பிக்கை. ஆனால்‌ மேலிருந்த உப்பு நீரைத்‌ தடுத்து 
அவ்வளவு ஆழத்திற்குக்‌ ணொற்றைக்‌ கட்டுவது முடியாததாகத்‌ தோன்‌ 
றியதால்‌ அச்சோதனை அத்தோடு நின்றது. அங்ஙனமே 1849-லும்‌ 
1851-லும்‌ செய்த முயற்சிகள்‌ பயனற்றனவாயின. 1855-ல்‌ மாவட்டப்‌ 
பொறிவலாளர்‌ ஆர்சிலே சீவைகுண்டத்தில்‌ பெரிய அணை ஒன்று 
கட்டி வடக்கில்‌ ஒரு கால்வாய்‌ தூத்துக்குடி வரையிலும்‌, தெற்கே 
ஒன்று இருச்செந்தூர்‌ வரையிலும்‌ குடி தண்ணீருக்கும்‌, நீர்ப்பாசனத்‌ 
துக்குமாக வெட்டத்‌ திட்டமிட்டார்‌. 1857-ல்‌ இத்திட்டம்‌ மூன்று 
இலக்கத்துஎண்‌ பத்தையாயிரம்‌ ரூபா செலவில்‌ தொடங்கி 1874-ல்‌ 
முற்றுப்‌ பெற்றது. 1874-ல்‌ பொருறைத்‌ தண்ணீர்‌ கால்வாய்வழியாகக்‌ 
கோரம்‌ பள்ளம்‌ குளத்தைப்‌ பெருக்கி ஐந்து மைல்‌ நீளம்‌ கால்வாய்‌ 
வழியாக ஓடி வந்து தூத்துக்குடிக்கு வெளியே கட்டப்பட்டிருந்த 
தண்ணீர்த்‌ தொட்டியை நிரப்பிக்‌ குழாய்களின்‌ வழியாக ஊருக்குட்‌ 
சென்று பல ணெறுகளில்‌ விழுந்து ஒருவாறு தண்ணீர்ப்‌ பஞ்சத்தைப்‌ 
போக்கியது. 1905-ல்‌ ஒரிலக்கம்‌ ரூபா செலவில்‌ கோரம்‌ பள்ளத்‌ 
இலிருந்து வந்த வாய்க்கால்‌ கட்டுமானத்தால்‌ மூடு வாய்க்காலாக 
மாறிற்று, என்ன செலவுகள்‌ செய்தும்‌ கோடை காலத்தில்‌ தண்ணீர்த்‌ 
தட்டுத்‌ தோன்றிக்‌ கொண்டே இருந்தது. அதனால்‌ 1914-ல்‌ பதி 
னெட்டு இலக்கத்து இருபத்தையாயிரம்‌ ரூவா செலவில்‌ ஒரு: திட்டம்‌ 
வகுக்கப்பெற்று எற்றுக்‌ கொள்ளப்பெற்றது. அதன்படி மருதூர்‌ 
அணைக்கு இரண்டு மைல்‌ இழக்கே தள்ளிப்‌ பொருதை ஆற்றிலிருந்து 
வல்லன்‌ நாட்டுக்குத்‌ தண்ணீர்‌ எற்றி அங்கிருந்து பதினெட்டு ' மைல்‌ 
இரும்புக்‌ குழாய்‌ வழியாகத்‌ தூத்துக்குடிக்குக்‌ கொண்டு வரவேண்டும்‌. 
இத்‌ திட்டம்‌ பல சீர்திருத்தங்களோடு முற்றுப்‌ பெற்றது. இப்போது 


120 நெல்லை மரவட்டக்‌ கோலில்‌ வாலாறு 


வல்லன்‌ நாட்டுப்‌ பொத்தைப்‌ பக்கத்திலிருந்து நல்லதண்ணீர்‌ கொண்டு 
வரப்பெற்று ஊர்‌ முழுவதும்‌ எளிதில்‌ இடைத்து வருறெது. இதனால்‌ 
இன்று தூத்துக்குடிமில்‌ எழை மச்களும்‌ குடிப்பதும்‌, குளிப்பதும்‌ 
பொருநைத்‌ தண்ணீரே. 


“ ஊழையும்‌ உப்பக்கம்‌ காண்பர்‌ உலைவின்றித்‌ 
தாழாது உஞற்று பவர்‌,” 
(திருவள்ளுவர்‌) 


1917-ல்‌ 40185 ஆக இருந்த "இவ்வூர்‌ மக்கள்‌ தொகை 
1941-ல்‌ ஆண்‌ 38,2624-87,352 பெண்‌ ஆக மொத்த 175,614 
ஆதிக்‌ ட்டத்தட்ட இரட்டித்து விளங்குகிறது. இவ்வூர்‌ ஒரு நகராட்சி. 
இதில்‌ 24 பகுதிகளோடு கூடிய 17,953 வீடுகள்‌ இருக்கின்றன. இங்‌ 
நுணமாக முப்பது ஆண்டுகளில்‌ இரட்டி. ததுள்ள தொகை இவ்வூர்‌ 
எவ்வளவு விரைவாக வளர்ந்தோங்கி வருகிறதென்பதைத்‌ தெளிவு 
படுத்துன்றது. இது கொடிய வெப்பமுள்ள ஊராக இருந்தாலும்‌ 
கடற்கரைப்பட்டினமாதலால்‌ உடலுக்கு நன்மை தரும்‌ கடற்காற்றும்‌ 
அடிக்கடி பெய்யும்‌ மழையும்‌ ஏராளமாகக்‌ கடைக்கும்‌. பொருள்‌ 
வருவாயும்‌ இப்போது தோன்றியுள்ள தண்ணீர்‌ வசதியும்‌ குடியிருப்பை 
மிகவும்‌ வசதியாக்குகன்றன. சங்கரராமேசுவரர்‌ கோவில்‌ 
வாசலில்‌ நகராட்சியினருடைய ஆளுகையிலுள்ள பெரிய சத்திரம்‌ 
ஒன்று இருக்கிறது. இதனுள்‌ கல்‌ திருமடம்‌ இருக்கறது. அதன்‌ அமைப்‌ 
பைப்‌ பார்த்தால்‌ அது எதாவது ஒரு சைவ ஆஇனத்தைச்‌ சேர்ந்த 
தாக இருந்திருக்கவேண்டுமென்பது தோன்றுறது. நாட்டாண்மைச்‌ 
கழகத்தார்‌ ஆட்சியிலுள்ள வழிப்போக்கர்‌ விடுதி (Travellers 
Bungalow) ஒன்று கடற்கரையிலிருக்கறது. 


துறைமுகம்‌ 

லியாபார உலகத்தில்‌ தூத்துக்குடி முதன்மைப்பெற்ற வரலாறு 
ஒரு நூற்றாண்டையது. இவ்வளவு விரைவில்‌ முதன்மை பெற்ற 
துறைமுகம்‌ இந்தியாவில்‌ பிறிதொன்றுமில்லை. பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ ஒரு சல நூறு ரநூபாகளுக்கே கடல்‌ 
வாணிபம்‌ நடந்து வந்தது. அக்காலத்துக்‌ காயற்பட்டினமும்‌, குலசே 
கரன்‌ பட்டினமும்‌ மிகச்‌ சிறந்து விளங்கின. சென்னைக்குக்‌ கருப்புக்‌ 
சட்டியும்‌, கொழும்புக்குத்‌ துணியும்‌ ஏற்றிச்‌ சென்று வந்த பதினாறு 


சிவன்‌ கோலில்கள்‌--சீவைகுண்டம்‌ 121 


கப்பல்கள்‌ இந்த மாவட்டத்தில்‌ இருந்தன. ஆண்டுக்கு மூன்று 
நான்கு இலட்ச ரூபா மதிப்புள்ள துணிகள்‌ சென்னைக்குக்‌ காயற்‌ 
பட்டினத்திலிருந்து எற்றுமதியாமின. கடல்‌ வழிகளில்‌ தூத்துக்‌ 
குடியும்‌ ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்‌ பெறாமையே இதன்‌ காரணம்‌. 
1842, 1879, 1912-ஆம்‌. ஆண்டுகளில்‌ இத்துறைமுகம்‌ அளந்து 
குறியிடப்‌ பெற்றது. 1849-ல்‌ பழைய தச்சுக்காரர்களுடைய சதுரத்‌ 
தூண்‌ வினக்குக்குப்‌ பதிலாகச்‌ சரியான கலங்கரை விளக்கொன்று 
ஏற்றப்‌ பெற்றது. இப்போதுள்ள விளக்கு 1874-ல்‌ மாற்றியமைக்கப்‌ 
பெற்றது. தூத்துக்குடி, இடீரென்று முதன்மை பெறத்‌ தொடங்‌ 
இற்று. இனாவிற்கும்‌, இங்கலாந்திற்கும்‌ சென்ற பஞ்சு முழுவதும்‌ 
இங்கிருந்துதான்‌ சென்றது, 1851-க்கும்‌ 1861-க்கும்‌ இடையே தூத்துக்‌ 
குடிக்கு உள்நாடுகளிலிருந்து சரியான கற்சாலைகள்‌ போடப்பெற்றன, 
1876-ல்‌ புகை வண்டியும்‌ வந்து விட்டது. சென்னையிற்‌ பாதிக்கு 
மேல்‌ இங்கு வாணிகம்‌ நடைபெறுகிறது. பஞ்சு, சப்பான்‌, இங்க 
லாந்து, செர்மனிக்கும்‌ ; நூல்‌ சீனாவுக்கும்‌ ; நிலவாகை இங்கிலாந்‌ 
துக்கும்‌, செர்மனிக்கும்‌; தேயிலை ஐரோப்பா, ஆசத்திரேலியா, 
அமெரிக்காவிற்கும்‌ ; அணிகள்‌ தென்னாப்பிரிக்கா, இலங்கைக்கும்‌ ; 
காப்பிக்‌ கொட்டை இங்கிலாந்துக்கும்‌ ; ஆடுமாடுகள்‌, மிளகாய்‌, 
ஈருள்ளி, அரிசி, தானியங்கள்‌ இலங்கைக்கும்‌ எற்றுமதியான்ற ன, 
துணிகள்‌, இப்பெட்டி, மண்ணெண்ணெய்‌, சில்லறைச்‌ சாமான்கள்‌ 
இவை இறக்குமதியாகின்றன. இதனால்‌ சென்னை மாகாணத்தில்‌ 
இது இரண்டாவது துறைமுகமாகவும்‌, இந்தியாவில்‌ ஐந்தாவது 
துறைமுஈமாகவும்‌ மதிக்கப்பெற்று வருறைது. 


இலங்கைக்குப்‌ போகும்‌ கூலியாட்கள்‌ பத்து மைல்‌ தூரத்திற்கு 
மேற்கேயுள்ள தட்டப்பாறையில்‌ மருத்துவக்கண்காணிப்பில்‌ சில 
நாடகள்‌ தங்கியிருந்து கப்பலிற்‌ போனெறனர்‌. கப்பல்துறைப்‌ பாலம்‌ 
1895-ல்‌ போடப்பெற்றது. 1899-ல்‌ புகை வண்டி, துறைமுகமேடைக்கே 
வந்து விட்டது. நகருக்குத்‌ தெற்கிலிருந்து தொடர்பான மூன்று 
இவுகள்‌. பன்னையடி, உரோஞ்சி, பாண்டியன்‌ (முயல்‌) தீவு என்பன 
வடகிழக்குச்‌ சாயலாகக்‌ கடலுள்‌ நீண்டு போகின்றன. முயல்‌ 
இவுக்கு வடக்கே ஒரு மைல்‌ தூரத்தில்‌ தூத்துக்குடியைப்‌ பார்த்து 
வடமேற்கே விரிந்திருக்கும்‌ பாறைத்‌ திரடொன்று உளது. இந்த 
வளைந்துள்ள இவுத்‌ தொடரின்‌ உள்ளேதான்‌ துறைமுகம்‌ இருக்‌ 
றது. இதில்‌ கரையை அடுத்துவரும்‌ சிறு மரக்கலங்கள்‌ எட்டு 


122 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


ஒன்பதடி. ஆழத்தில்‌ காவலுடன்‌ இருக்கின்றன. கடலோடும்‌ பெரிய 
கப்பல்கள்‌ நகரிலிருந்து ஐந்தாவது மைலுக்கப்பால்‌ (மயல்‌ தீவுக்கு 
வெளியேயுள்ள துறையில்‌ தங்குகன்றன. புன்னையடித்‌ தீவும்‌, 
உரோஞ்சித்‌ தீவும்‌ எப்போதும்‌ ஒன்று சேர்ந்துள்ளன. புன்னையடி த்‌ 
இவிற்கும்‌ கரைக்கும்‌ இடையேயிருந்து பதினாறடி ஆழமுள்ள இடை 
தூர்க்கப்பட்டதிலிருந்து அலை பெருந்கடியோடு இணைக்கப்பட்டன. 
ஜரோப்பாவுக்குப்‌ போகும்‌ பெரிய கப்பலெல்லாம்‌ இங்கு வந்தே 
போறின்றன. அற்லெ இந்தியப்‌ புகைக்‌ கப்பற்‌ கம்பெனியார்‌ கப்பல்‌ 
கள்‌ இலங்கைக்குச்‌ சென்று வருரின்றன. இற்கேதான்‌ தேசாபி 
மானச்‌ செல்வர்‌ திருவாளர்‌ வ.உ, சிதம்பரம்‌ பிள்ளையின்‌ நன்‌ 
முயற்சியால்‌ சுதேசிக்‌ கப்பல்‌ கம்பெனி (The Swadeshi Stoam 
Navigation Company) ஒன்று நிறுவப்பட்டு அதன்‌ கப்பல்கள்‌ இல 
காலம்‌ இலங்கைக்குப்‌ போய்‌ வந்தன. இங்கே பன்னிரண்டு ஆண்டு 
களுக்‌ கொருமுறை முத்தச்‌ சலாபம்‌ நடை பெறு£ீன்றது, அருமை 
யான முத்துக்கள்‌ இப்பக்கத்தில்‌ விளைகின்றன. தூத்துக்குடி 
யிலிருந்து பத்து மைல்‌ தூரத்திலுள்ள கொள்ளாயிரம்‌ பாறையும்‌, 
புன்னைக்காயலிலிருந்து ஆறு மைல்‌ தூரத்தில்‌ இழக்கேயுள்ள 
கூடுமுத்துப்‌ பாறையும்‌ நல்ல முத்துக்கள்‌ விளைவுள்ளனவாகத்‌ இர்மா 
னிக்கப்பெற்றுள்ளன. 


ஊர்‌ வரலாறு 


பண்டைக்‌ காலத்தில்‌ தூத்துக்குடி பரவர்கள்‌ வாழ்ந்து வந்த 
மிகச்‌ சிறிய பட்டியாக இருந்தது. போர்த்துக்கசியர்கள்‌ இந்தியாவில்‌ 
வந்து குடியேறி இருந்தார்கள்‌. அவர்களுக்குக்‌ இழக்குக்‌ கரையில்‌ கலை 
நகராக இருந்தது புன்னைக்காயல்‌, அதனை விட்டூ விட்டுத்‌ தூத்துக்‌ 
குடிக்கு வந்து விட்டார்களென்றால்‌ அதில்‌ 'எத்தனை வசதி கண்டு 
அவர்கள்‌ வந்திருக்கவேண்டும்‌ ? மகமதியர்களாலே கொடுமைப்‌ 
படுததப்பட்ட பரவர்களைப்‌ பாதுகாப்பதற்காகக்‌ கொச்சியிலிருந்து புறப்‌ 
பட்டு வந்த போர்த்துக்கெயருடைய படகுகள்‌ 1592-ல்‌ முதன்‌ 
முதலாகத்‌ தூத்துக்குடிக்‌ கரைக்கு வந்து சேர்ந்தன. பரவர்கள்‌ 
இருத்தவர்களாக மாற்றப்பெற்றனர்‌. அதனால்‌ போர்த்துக்கேய ருடைய 
செல்வாக்கு நிலைபெற்றது. 1543-க்குள்‌ போர்ததுக்கியர்‌ கவர்னர்‌ 
ஒருவர்‌ தூத்துக்குடியில்‌ இருந்தார்‌. அர்ச்சவேரியார்‌ என்ற பெரியார்‌ 
1544-ல்‌ எழுதிய கடிதம்‌, விசய நகரம்‌ மன்னருடைய ஆட்களும்‌ 
மதுரையிலிருந்த அவர்களுடைய. சிற்றரசராஜிய நாயக்கரும்‌, தூத்துச்‌ 


திவன்சீகோவில்கள்‌--வைகுண்டம்‌ 123 


முடியைத்‌ தாக்கிய விவரத்தைக்‌ தெரிவிக்கிறது. கவர்னருடைய கப்பல்‌ 
எரிக்கப்பட்டது ; வீடுகள்‌ அழிக்கப்பட்டன; அவர்‌ தீவுகளில்‌ ஒடி 
ஒளிந்தார்‌. போர்த்துக்கசியர்‌ இருந்ததற்கு அடையாளமாக ஒரு 
கல்லறைக்கல்‌ இருக்கிறது. அதில்‌ 1,618 திசம்பர்‌ மாதம்‌ 2-உயிட்ட 
தமிழ்க்‌ கல்வெட்டு உளது. ஓர்‌ ஐரோப்பியரைப்பற்றிய தமிழ்ச்‌ 
கல்வெட்டு இதுதான்‌ முதலாவது. இது இருத்துவர்‌ கோவிலில்‌ 
வைக்கப்பெற்றுள்ளது. 1609-ல்‌ முதல்‌ முதலாகத்‌ தச்சுக்காரர்கள்‌ 
இலங்கையில்‌ வந்து சேந்தனார்‌. அவர்கள்‌ 17-ம்‌ நூற்றான்டின்‌ , 
முதற்‌ பகுதியில்‌ அடிக்கடி. போர்த்துக்கியருடன்‌ போர்‌ தொடுத்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ 1658-ல்‌ ஒரு கடற்படையோடு கூத்துக்‌ 
குடித்‌ துறைமுகத்துள்‌ நுழைந்து அதனைக்‌ கைப்பற்றினர்‌. 1784 
வரை அவ்வூர்‌ அவர்களிடம்‌ இருந்து வந்தது. அவர்களுக்குச்சொந்த 
மான ஊர்கள்‌ இந்த மாவட்டத்தில்‌ வேம்பாறு, வைப்பாறு, புன்னைக்‌ 
காயல்‌, பழைய காயல்‌, காயற்பட்டினம்‌, மணற்பாடு, ஆழ்வார்‌ 
இருநகரி என்பன. இப்பகுதிக்குத்‌ தலைநகராயே தூத்துக்குடியில்‌ 
அவர்கள்‌ ஒரு சிறு கோட்டை கட்டினார்கள்‌. அது முந்நூறு அடிச்‌ 
சதுரமானது. அவர்கள்‌ பரவர்களோடு நட்புக்‌ கொண்டு மீண்டும்‌ 
முத்துப்பண்ணைகளைக்‌ கைப்பற்றி, பாம்பனிலிருந்து கன்னியா 
குமரி வரை கடற்படையை அமைத்திருந்தார்கள்‌. 1700-ல்‌ 
மார்ட்டின்‌ பாதிரியார்‌ பின்‌ வருமாறு எழுதுகிறார்‌ --* முழு உரிமை 
உடையவராக இல்லாதிருந்தும்‌ தச்சுக்காரர்‌ தாத்துக்குடியிலிருந்து 
எராளமான வருவாய்‌ பெற்றார்கள்‌.” துணி வணிகத்தில்‌ முதன்மை 
பெற்று அவர்கள்‌ நாளடைவில்‌ அப்பக்கம்‌ வரும்‌ கப்பல்களில்‌ 
துணிக்குச்‌ சுங்கம்‌ வாங்கத்‌ தலைப்பட்டார்கள்‌. உள்‌ நாட்டில்‌ பல 
ஊர்களில்‌ அவர்களுக்குத்‌ துணி நெய்து தந்த தொழிலாளர்‌ பலர்‌ 
இருந்தனர்‌. 1760-ல்‌ ஒரு பெரிய தச்சுப்படை தூத்துக்குடியிலும்‌ 
மணற்பாட்டிலும்‌ வந்து இறங்கிற்று. மகமது யூசுபூ என்ற மகமதியப்‌ 
படைத்தலைவர்‌ அது கண்டு சினம்‌ கொண்டு படையுடன்‌ ஆழ்வார்‌ 
இருநகரியை நோக்கிச்‌ சென்றார்‌. அப்படைகள்‌ உடன்‌ அவ்வூரை 
விட்டுப்‌ போய்விட்டன. பாளையங்கோட்டையிலிருந்த ஆங்கலேயர்படைத்‌ 
லைவ்‌ தூத்துக்குடியைப்‌ பிடித்துக்‌ கொண்டார்‌. 1788-ல்‌ சமா 
கானம்‌ எற்பட அதண்‌ பலனாக 1786-ல்‌ தூத்துக்குடி மறுபடி தச்சுக்‌ 
காரரிடம்‌ போயிற்று. 1792-ல்‌ சென்னை அரசாங்கத்தார்‌ நெல்லை 
மாவட்டத்தின்‌ ஆளுகையை மேற்கொண்டவுடன்‌ தூத்துக்குடியையும்‌ 
பிற தச்சுக்காரர்‌ இடங்களையும்‌ தச்சக்காரரிடமிருந்து ஆங்கிலர்‌ ்‌ 


-24 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாற, 


று 

கைப்பற்றிக்‌ கொண்டனர்‌. 1818-வரை நூத்துக்குடி, ஆற்லெரிடம்‌ 
தான்‌ இருந்தது. 1801-ல்‌ குச்சுக்காரருடைய தூண்டுதலால்‌ பாஞ்‌ 
சாலங்குறிச்சியார்‌ தூத்துக்குடியைப்‌ பிடுத்து அங்கிருந்த ஆங்கலே 
யரைத்‌ துன்புறுத்தினார்கள்‌. ஆனால்‌ ஆரற்இலேயர்கள்‌ விரைவில்‌ 
அதனை மீட்டுவிட்டனர்‌. தச்சுக்‌ கோட்டை பாழாகி வெளவால்கள்‌ 
வாழுமிடமாக இருந்து 1810-ல்‌ தரை மட்டமாக்கபட்டது. 


1818-ல்‌ ஐரோப்பாலியில்‌ எற்பட்ட சில மாறுதல்களின்‌ பயனாகத்‌ 
கூத்துக்கு, புன்னைக்காயல்‌, காயற்பட்டினம்‌, ஆழ்வார்‌ திருநகரி, 
பாண்டித்‌ தீவு, குரோஞ்சித்‌ தீவு இவை தச்சுக்காரரிடம்‌ 1818 
மே மி” 11 ௨ கொடுக்கப்பட்டன. முயல்‌ இவு எனப்படும்‌ பாண்டித்‌ 
திலில்‌ தச்சுகீகரார்‌ கப்பல்களுக்காக ஒரு விளக்குத்‌ தூண்‌ நிறுத்தி 
மிருந்தனர்‌. அவர்கள்‌ அமைத்திருந்த சிறைச்சாலை போன்ற அடை 
யாளங்கள்‌ குரோஞ்சித்‌ தீவில்‌ இப்போதும்‌ காணப்படுன்றன, அப்‌ 
போது வந்த உர்மை ஆராய்ச்சிக்‌ கழகத்தினர்‌ தச்சுக்காரர்களுக்கு 
அவர்களுடைய கோட்டை இருந்த இடம்‌ மட்டுமே சொந்தம்‌ எனவும்‌ 
அவர்களுக்கு உப்பளங்களில்‌ உரிமை இல்லை என்றும்‌, ஒரு வகைச்‌ 
சிவப்புச்‌ சாயம்‌ இறக்கக்‌ கூடிய சாய வேர்‌ என்ற செடிகளைச்‌ சேகரிப்‌ 
பதை ஏலம்‌ விடம்‌ முறைமை அவர்களுக்குக்‌ உடையாது என்றும்‌ 
முடிவு செய்தனர்‌. அப்போது தூத்துக்‌ கடியென்பது பரவர்கள்‌ குடி 
யிருக்கும்‌ இடமும்‌, ஆங்கிலேயர்‌ கோவிலுக்கு வடபுறமுள்ள கீமூருமே 
ஆரும்‌, 1819-ல்‌ தச்சுக்காரர்கள்‌ பரவர்களுடைய தலைவரைக்‌ சைக்‌ 
குள்ளேபோட்டுக்கொண்டு மீன்‌ பண்ணைகளைக்‌ கைப்பற்றித்‌ தொல்லை 
விளைவித்தனர்‌. புன்னைக்காயலிலிருந்த ஆங்கில அதிகாரி மாவட்ட 
ஆட்சித்‌ தலைவருக்கு எழுதிய கடிகத்திலிருந்து சாதித்‌ தலைவர்கள்‌ 
நாலிதர்களை ஆங்கலேயருக்குச்‌ சவரம்‌ செய்வதைக்‌ கூடா 
தெனக்‌ கட்டுப்படுத்து இடையூறு செய்தார்கள்‌ என்பது தெரிகிறது. 
கடைசியாக எல்லா த்தொல்லைகளும்‌ நீங்‌ 1825 சூன்‌ பீ£ 1௨ யன்‌ று 
வூத்துக்குடி. ஆக்கிலேயருடைய முழு ஆளுகையில்‌ வந்து சேர்ந்தது. 
பின்‌ ஒட்டப்பிடாரத்தில்‌ பிறந்து தூத்துக்குடியில்‌ சிறக்க வாழ்ந்‌ 
திருந்த வீரர்‌, பெருங்கவி வ. ௨. சிதம்பரம்‌ பிள்ளை போன்ற மெய்‌ 
வீரர்கள்‌ உழைப்பினாலும்‌, காந்தி யடிகளுடைய பெரிய தியாகத்‌ 
தினாலும்‌ இந்தியத்தாம்‌ 15-8-1947-ல்‌ விடுகலைபெற்றுத்‌ தன்னாட்சி 
படைந்தாள்‌, . 


ஸூ 


சிவன்‌ கோயில்கள்‌ - திருச்செந்தூர்‌ 1H 


தூத்துக்குடி-சங்கரராமேசர்‌ 
இங்கனமாக வளர்ந்த பெருந்‌ இருநகர்‌ தூத்துக்குடி; இது திரு 
மந்திர நகர்‌ எனவும்‌ பெயர்‌ பெறும்‌. மேலூரின்‌ நடுவே மிகவும்‌ 


அழகாக விளங்குின்றது சங்கர இராமேசர்‌ திருக்‌ கோலில்‌. அம்மை 
பாகம்‌ பிரியான்‌ ; ஆனதால்‌ அவருடைய இருக்‌ கோவிலிலேயே 
தெற்கே பார்க்க எழுந்தருளி மிருந்து கொண்டு பெருமானை வழிபட 
வரும்‌- அடியார்களுக்கு வேண்டும்‌ வரங்சளெல்லாம்‌ அருளுூன்றாள்‌. 
மெய்சண்ட தேவர்‌, அருணந்திசிவம்‌, மறைஞான சம்பந்தர்‌, உமா 
பதிசிவம்‌ ஆதிய சைவசமைய சந்தானாசிரியர்கள்‌ நால்வரும்‌ அறுபத்து 
மூவருடன்‌ காட்சி அருளுகின்றனர்‌. இவர்கள்‌ இந்தக்‌ கோலிலில்‌ 
இடம்‌ பெற்றிருப்பது இவ்வூரார்‌ செய்த குவமே. 

இங்கே பெருந்‌ திருவிழா சித்திரை மாதத்தில்‌ நடைபெறு 
ன்றது. இராமபிரானாற்‌ பூசிக்கப்‌ பெற்ற சங்கரர்‌ இவர்‌ ; ஆதலால்‌ 
சங்கர இராமேசர்‌ என்ற இருப்‌ பெயர்‌ பெற்றார்‌. 

இதுகாறும்‌ சீவைகுண்டச்‌ சிவன்‌ கோவில்கள்‌ கண்டு கும்பிடப்‌ 
பெற்றன. இனி, தண்‌ பொருந்தம்‌ திருச்செந்தூர்‌ வட்டத்திற்‌ புகு 
இன்ற தாகையால்‌ அதன்‌ தென்‌ சுரை வழியே சென்று ஆங்காங்‌ 
குள்ள இருக்‌ கோவில்களை வணங்கித்‌ இருவருளைப்‌ பெறுவோம்‌. 


௪. திருச்செந்தூர்‌ வட்டம்‌ 

செந்தில்‌ முருகன்‌ கோவிலுள்‌ சிவபெருமான்‌ 

இருச்செந்தூர்‌ வட்டத்தில்‌ மிக்க வருவாயுடைய இருக்‌ கோலில்‌ 
செந்தில்‌ முருகப்‌ பெருமான்‌ கோவிலே. நெல்லை மாவட்டத்தில்‌ 
இவ்வளவு பெரிய வருவாயுடைய கோவில்‌ வேறு எதுவும்‌ இல்லை. 
இக்‌ கோலில்‌ மூதலில்‌ சிவன்‌ கோவிலாக இருந்தது. அச்‌ சிவலிங்கப்‌ 
பெருமானதான்‌ முருகப்‌ பேருமானால்‌ ரூரபதுமனே வென்றவுடன்‌ 
வழிபடப்பெற்ற பெருமான்‌. இங்கே முருகப்‌ பெருமானுடைய வழி 
பாடு தலைசிறந்து ஓங்கிலிட்டபடியால்‌ அது அப்‌ பெருமானாலேயே 
வழிபடப்பெற்ற வென்‌ கோவில்‌ என்பது பலருக்குத்‌ தெரிவதில்லை. 
இன்றும்‌ மூலத்தானத்தில்‌ இபாராதனை நடைபெறும்போது சுப்பிர 
மணிய சுவாமியின்‌ பின்புறமிருக்கும்‌ சிவபெருமானுக்கும்‌ தீபாராதனை 
நடைபெறுவதைக்‌ காணலாம்‌. இருச்செத்தூர்‌ ஊர்‌ நடுவில்‌ சிவக்‌ 
கொழுந்தீசர்‌ கோவில்‌ அமைந்திருக்கிறது. 


126 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு - 


ஆறுமுகப்‌ பெருமான்‌ இருவிழாக்‌ காலங்களில்‌ 1, 8-ம்‌ நாள்‌ 
பெருலிழாக்களில்‌ இங்கு எழுந்தருளி வருவார்‌. அவருக்குத்‌ இரு 
முழுக்காட்டுச்‌ சிறப்பாக நடைபெறுகிறது. இக்‌ கோவில்‌ முருகப்‌ 
பெருமான்‌ கோவிலைச்‌ சேர்ந்தது. சுப்பிரமணியர்‌ கோவிலில்‌ சந்நிதி 
யில்‌ மயில்களுடன்‌ நந்தியும்‌ அமைக்கப்பெற்றிருப்பதைக்‌ .காணலாம்‌.. 
இதில்‌ அம்மையும்‌ அம்பலவாணரும்‌ வைரவரும்‌ உள்ளனர்‌. 


ஆறுமுகனேரி--சோமநாதர்‌ 


ஆழ்வார்‌ திருநகரியிலிருந்து உமக்கே மூன்று மைலில்‌ இட 
பது தென்‌ திருப்பேரை, இங்கே கைலாசநாதர்‌ கோவில்கொண்டு 
எழுந்தருளி மிருக்கன்றார்‌. இது ஒன்பது (நவ) கைலாசங்களில்‌ 
ஒன்று ; அண்மையிற்‌ புதுப்பிக்கப்பெற்றுக்‌ குடமுழுக்கும்‌ நடை 
பெற்றது. இங்கிருந்து ஆற்றூறாக்கு வழி பிரிகிறது. 


தென்‌ திருப்பேரைக்குக்‌ இழக்கே இரண்டரை மைலில்‌ குறும்பூ 
ருக்கு அருகே இருக்கிறது அங்கமங்கலம்‌. மங்கலம்‌ மங்காத ஊர்‌. 
அங்கம்‌ என்பது கொன்றை ; கொன்றை மரத்தை ஒட்டி. எழுந்த 
ஊர்‌ இது. ஆதலால்‌ அங்கமங்கலம்‌ என்று பெயர்‌ பெற்றது, 
இது அங்கப்பூ மங்கலம்‌ என்றே அழைக்கப்‌ பெற்று வந்தது. 
இங்கே எழுந்தருளி மிருக்ன்றார்‌ நரசிங்கத்தினாற்‌ பூசிக்கப்பெற்ற 
நாதர்‌. அதனால்‌ இப்‌ பெருமான்‌ நரசிங்க நாதர்‌ என 
அழைக்கப்‌ பெறுகிறார்‌. பிரகலாதனைக்‌ காக்க நாசிங்கமாகத்‌ தூணில்‌ 
தோன்றி இரணியனைக்‌ கொன்ற திருமால்‌ அவ்வசானைக்‌ கொன்ற 
பாவம்‌ தீர இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டார்‌. 


இதற்குக்‌ ீழ்புறம்‌ இருப்பது நல்லூர்‌. நல்ல ஊர்‌ நல்லூர்‌ ; 
அதனால்‌ அது திருநகர்‌. திருமாலாய ஆதிநாதர்‌ எழுந்தருளி 
மிருக்கன்ற திருக்குருகூர்‌ இருநகரி என்னப்பட்‌.துபோல, சிவ 
பெருமான்‌ எழுந்தருளியிருக்கும்‌ இந்‌ நல்லூர்‌ திருநகர்‌, என்னப்‌ 
பெற்றது. திருநகரிலுள்ள ஈசர்‌ இருநகர்‌ ஈசர்‌. இவரைக்‌ கும்‌ 
பிட்டு ஆற்றங்கரையிலிருக்கும்‌ ஆற்றூருக்குப்‌ போவோம்‌. 


ஆற்றூர்‌ தென்‌ திருப்பேரையிலிருந்து வடகிழக்கே எழு கல்‌; 
குறும்பூரிலிருந்து வடகிழக்கே நான்கு கல்‌; ஆறுமுகனேரியி 
லிருந்து வடக்கே மூன்று கல்‌. இது சோமேச்சரம்‌ என்று பெயர்‌ 
பெறும்‌. சோமன்‌--சந்திரன்‌, இங்கள்‌, சந்திரனுக்கு ஞானாசிரியர்‌ 


திவன்‌ கோவில்கள்‌--திருச்செந்தூர்‌ 197 
வியாழ பகவான்‌ ; அவருடைய மனைவி தாரையைச்‌ கூடிப்‌ புதன்‌ 
என்ற பிள்ளையைப்‌ பெற்றமையால்‌ வியாழ பகவான்‌. சந்திரனைச்‌ 
சபித்தார்‌. அந்தச்‌ சாபம்‌ நீங்கச்‌ சோமன்‌ ஆற்றூரில்‌ வந்து சிவ 
வழிபாடு செய்தான்‌, அதனால்‌ பெருமான்‌ சோமேசர்‌ என்னப்‌ 
பெற்றார்‌. இக்‌ கோலிலில்‌ உட்கோவில்‌ ஒன்றில்‌ தஇிருமாலுருவம்‌ 
உள்ளது. மேலே கண்ட கோவில்கள்‌ மூவாமிரத்திற்‌ குறைந்த 
வருவாயுடையன. ஆற்றூருக்கு மூன்று மைல்‌ தெற்கே இருக்கிறது 
ஆறுமுகனேரி. 

ஆறுமுகனேரிப்‌ பெருமானும்‌ சோமேசரே; சோம நாதர்‌, இந்த 
ஊர்‌ ஒரு புகைவண்டி நிலையம்‌. செந்திலாண்டவனாகய ஆறுமுகப்‌ 
பெருமானுடைய பெயரைப்‌ பெற்ற ஏரிமின்‌ கரையிலே தோன்றிய 
ஊர்‌ ஆதலின்‌ ஆறுமுகன்‌ எரி என இது பெயர்‌ பெற்றது. 


சேர்ந்தமங்கலம்‌-கைலாசநாதர்‌ 

தண்‌ பொருந்தப்‌ பேராறு கடலைச்‌ சேர்ந்த இடத்தில்‌ இருக்கும்‌ 
மங்கலம்‌ சேர்ந்த மங்கலம்‌, இது சேர்ந்தபூ' மங்கலம்‌ என்னப்‌ 
பெறும்‌. அகத்திய முனிவர்‌, கடலரசன்‌ முதலியோர்‌ வந்து பூசித்‌ 
துப்‌ பேறு பெற்ற பெருமையாளர்‌ கைலாச நாதர்‌. இத்‌ திருப்பதி 
ஒன்பது கைலாசங்களுள்‌ ஒன்று. 


குலசேகரன்பட்டினம்‌-காஞ்சி விசய கச்சி கொண்ட 
பாண்‌ டீசர்‌ 

இருச்செந்தூரிலிருந்து தெற்கே எட்டாவது கல்லில்‌ இருப்பது 
குலசேகரன்‌ பட்டினம்‌. இது சில ஆண்டுகளின்‌ முன்‌ வரை பெரிய 
துறைமுகமாக இருந்தது. இதற்குத்‌ தெற்கே இருப்பது மணப்பாடு ; 
அங்கே ஒரு கலங்கரை விளக்கம்‌ இருக்கிறது. அது குலசேகரன்‌ 
பட்டினத்தைக்‌ கருதி அமைக்கப்பெற்றதே. 

குலசேகர பாண்டியன்‌ இருந்து அரசாண்ட நகரம்‌ இது ; அதனால்‌ 
இது இப்‌ பெயர்‌ பெற்றது ; இப்‌ பெயர்‌ மருலிக்‌ குலசை : என்றும்‌ 
வழங்கும்‌. “ குலசைப்‌ பெருமான்‌ பாண்டீசர்‌ ” என்று அழைக்கப்‌ 
பெறுவதால்‌ பெருமான்‌ பாண்டியனால்‌ நிலை பெறுத்தப்‌ பெற்றவர்‌ 
என்பது புலனாநின்றது. அப்‌ பாண்டியன்‌ யார்‌ என்பதைக்‌...” காஞ்சி 
விசய கச்‌ கொண்ட பாண்டீசர்‌ ” என்ற பெருமான்‌ பெயர்‌ 


விளக்குகின்றது. 


158 நெல்லை மாவட்டச்‌ கோவில்‌ வரலாறு 


ஒரு காலத்தில்‌ கச்சி மன்னன்‌ படையுடன்‌ வந்து பாண்டியனோடு 
போர்‌ தொடுத்தான்‌. அப்‌ போரில்‌ பாண்டியன்‌ தோற்று ஓடிவந்து 
குலசையில்‌ மாமரத்தின்‌ அடியில்‌ தானே முளைத்‌ தெழுந்த சிவ 
லிங்கப்‌ பெருமானைப்‌ பணிந்து தவங்டந்தான்‌. பெருமான்‌ திரு 
வருளால்‌ ஊக்கம்‌ பெற்ற பாண்டியன்‌ முற்றுகை செய்து நின்ற 
கச்சி மன்னன்‌ மேல்‌ காஞ்சிமாலை சூடி எதிர்த்து விசயம்‌ பெற்றான்‌, 
அது போதாதென்று காஞ்சி விசய (காஞ்சி மாலை சூடி. விசயம்‌ 
பெற்ற) பாண்டியன்‌ கச்சியானைத்‌ துரத்திச்‌ சென்று கசி நகரையும்‌ 
வென்று கொண்டான்‌. இங்ஙனம்‌ காஞ்சி விசய கச்சி கொண்ட 
பாண்டியனால்‌ போற்றப்‌ பெற்ற ஈசர்‌ என்ற காரணத்தால்‌ இப்‌ பெயர்‌ , 
பெற்றார்‌ பெருமான்‌. பெருமானுடைய திருப்‌ பெயர்‌ இத்தனை வர 
லாறுகளைத்‌ தெளிவாக்கியமை காண்க, 


அம்மை அறம்‌ வளர்த்த நாயகியை அமைத்தவன்‌ குலசேகரன்‌. 
இவ்வூரில்‌ “கச்சி கொண்ட பாண்டியர்‌ தெரு” என ஒரு தெரு 
இருக்கிறது. இங்குள்ள * மலையான்‌ தெரு” என்ற தெரு ஒரு 
காலத்தில்‌ சோர்‌ செல்வாக்கு இவ்‌ வூரில்‌ இருந்தது என்பதையும்‌, 
“ மும்‌ முடிச்‌ சோழ விநாயகர்‌ தெரு ” என்ற தெரு ஒரு காலத்தில்‌ 
சோழர்‌ செல்வாக்கு இருந்தது என்பதையும்‌ நிலைதாட்டுகின்றன,. 

இதுகாறும்‌ திருச்செந்தூர்‌ வட்டச்‌ சிவன்‌ கோவில்களைக்‌ கும்‌ 


பிட்டோம்‌. இனி நான்குநேரி . வட்டத்திற்‌ புகுந்து வழிபாடு 
செய்வோம்‌. 


ரூ. நான்குநேரி வட்டம்‌ 


நான்குநேரி வட்டத்தில்‌ பச்சையாறு, நம்பியாறு, ௮ அமனாறு 
என்பன முதன்மையான ஆறுகள்‌, இவைகளின்‌ கரைகளிலும்‌ 
றந்த கோவில்கள்‌ விளங்குகின்றன. ; அவைகளை ஆராய்வோம்‌. 


களக்காடு-சத்திவா சர்‌ 

களக்காட்டுமலை என்று சொல்லப்பெறும்‌ வெள்ளி மலையிலே 
பச்சையாறு தோன்றுகின்றது. பச்சை -இளமை. என்றும்‌ பசுமை 
யாக, இளமையாக தீர்‌ அறாமல்‌ இருக்கும்‌ உமிராறு இது. அதனால்‌ 
இது பச்சையாறு என்று பெயர்‌ பெற்றது. மலையடியில்‌ இவ்‌ 
வாற்றை ஒட்டிய களா மரங்கள்‌ அடர்ந்த காட்டிலே தோன்றிய - ஊர்‌ 


வென்‌ கோவில்கள்‌--நான்குநேரி 129 


களக்காடு என்பது. இது களந்தை என்று மருவி வழங்கும்‌. 
நான்குநேரிக்கு மேற்கே எட்டாவது கல்லில்‌ இவ்வூர்‌ இருக்கிறது. 
இங்கிருந்து தெற்கே ஆறாவது மைலில்‌ திருக்குறுங்குடியும்‌, பன்‌ 
னிரண்டாவது மைலில்‌ வள்ளியூரும்‌, வடக்கே பதின்மூன்றாவது 
கல்லில்‌ சோன்மாதேலிப்‌ புகைவண்டி நிலையமும்‌ உள. 

இவ்வூர்‌ களக்காடு வட்டம்‌ என்று பெயர்‌ பெற்றுத்‌ தலை நகராக 
அரசிருக்கையாகவும்‌ இருந்தது. அரண்மனைகளும்‌, யானைப்‌ பந்தி, 
குதிரைப்‌ பத்தி முதலிய கட்டிடங்களும்‌ ஊருக்கு மேற்கும்‌ வடக்கு 
மாக இருந்திருக்கன்றன. ஊரைச்‌ சுற்றிக்‌ கோட்டையும்‌ அகழியும்‌ 
இருந்ததற்குப்‌ பல அடையாளங்கள்‌ இருக்கன்றன. இன்றும்‌ அவ்‌ 
்‌ விடம்‌ கோட்டை என்றே வழங்கப்‌ பெறுகிறது. கல்வெட்டுக்களிலும்‌ 
இங்கே இருந்த அரண்மனையிலிருந்து அரசர்‌ கோவில்களுக்கு நிலக்‌ 
கொடை தந்தது முதலிய செய்திகளும்‌, இவ்வூர்‌ “ வானவன்‌ நாடு, 
பச்சர்ற்றுப்‌ போக்கு, சோழகுல வல்லிபுரம்‌ என்ற களக்காடு ”” எனப்‌ 
பெயர்‌ பெற்றிருந்த செய்தியும்‌ காணப்‌ பெறுன்றன. 

ஊருக்கு வடபக்கமாக அற்று முப்பத்தைந்தடி உயரமுள்ள 
ஒன்பது தட்டுக்‌ கோபுரத்துடன்‌ சத்திவாசசர்‌ கோவில்‌ விளங்கு 
ன்றது. கொல்லம்‌ 640-ல்‌ இருந்த வீரமார்த்தாண்டன்‌ என்ற 
மன்னவனே இக்‌ கோலிலையும்‌ வரதராசப்‌ பெருமாள்‌ கோவிலையும்‌ 
வீரமார்த்தாண்டப்‌ பிள்ளையார்‌ கோவிலையும்‌ கட்டினான்‌ என்பது 
மலை வளமும்‌ நில வளமும்‌ இயற்கை வளமும்‌ 


தெரிகிறது. 
பொருந்தியது இவ்வூர்‌. ஆதலின்‌ இக்கோவிலில்‌ மிகவும்‌ பாராட்‌ 
டத்‌ தகுந்த உயர்ந்த சிற்பக்‌ காட்சிகள்‌ அமைந்திருக்கன்றன. 


பெருமான்‌ கோலில்‌, அம்மை கோவிலுக்கு முன்‌ பக்கம்‌ பெறிய 
மணிமண்டபங்கள்‌ அழகாக விளங்குசன்றன. பெருமான்‌ கோவில்‌ 
முன்பக்கமுள்ள மணிமண்டபம்‌ மிகவும்‌: அழகான பதினாறு தூண்‌ 
களால்‌ தாங்கப்பட்டிருக்றது. ஒவ்வொரு தூணிலும்‌ முப்பத்தி 
ரண்டு தூண்கள்‌ ஒரே கல்லிற்‌ செதுக்கப்பட்டு ஒவ்வொன்றும்‌ ஒவ்‌ 
வொரு லிதமான நாதம்‌ ஒலிக்கக்‌ கூடியதாக வேலை செய்யப்‌ 
பட்டிருக்ன்றன. மற்றும்‌ ஒவ்வொரு தூணிலும்‌ வேறு பல விதமான 
அழகதய சிற்ப வேலைகள்‌ அமைந்த உருவங்கள்‌ பார்ப்பவர்‌ கண்களைக்‌ 
கவரும்‌. மண்டபத்தில்‌ பெருமானுக்கு முன்பக்கமுள்ள ஒரு 
தூணில்‌ கோவில்‌ இருப்பணி செய்த வீரமார்த்தாண்ட பாண்டிய 
னுடைய நிலை மிக அழகாகச்‌ செதுக்கப்பட்‌ டிருக்கது. அடுத்த 


நெ.மாஃ9 


130 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


தூணில்‌ சேரமான்‌ பெருமாளும்‌ சுந்தரமூர்த்தி நாயனாரும்‌ முறையே 
குதிரையிலும்‌ யானையிலும்‌ கைலைக்குச்‌ செல்லும்‌ காட்சியாக இரண்டு 
சிலைகள்‌ உபரமாயும்‌ மிக்க அழகாயும்‌ செதுக்கப்பட்டி ருக்கின்றன. 
மணிமண்டபத்திற்கு அடுத்த மூன்‌ பக்கம்‌ கொலு மண்டபம்‌ ஓவிய 
வேலைகளிலும்‌ சிற்ப வேலைகளிலும்‌ சிறந்து விளங்குகின்றது. 
அம்மன்‌ கோவில்‌ மணிமண்டபமும்‌ பெரியதாகவும்‌ சிறந்த சிற்ப 
வேலைப்பாடுகள்‌ அமைந்தும்‌ தொன்றுறெது. பெருமான்‌ கோவில்‌ 
முன்பக்கமுள்ள மாமண்டபம்‌ போல்‌ பெரிய அழகிய மண்டபம்‌ 
இந்தப்‌ பக்கத்திலேயே வேறு எங்கும்‌ இல்லை என்றே சொல்லலாம்‌. 
கோவிலில்‌ வடூழக்கு மூலையில்‌ ஒரு நில வறையுமிருக்ிறது. ஒவ்‌ 
வொரு விதமாக ஒலிக்கக்‌ கூடிய முப்பத்‌ இரண்டு தூண்கள்‌ ஒரே 
கல்லில்‌. செதுக்கப்பட்டுள்ளது பெருலியப்பன்றோ 1 இங்கே வைகாசி 
மாதம்‌ பெருவிழா நடைபெறும்‌. 


களக்காட்டில்‌ புன்னை மரத்தடியில்‌ முளைத்தெழுந்தனன்‌ 'ஆத 
லின்‌ புன்னைவன நாதன்‌ என்பது பெருமான்‌ பெயர்‌: அம்மை 
கோமதித்தாய்‌. கல்வெட்டில்‌ “புரமெரிச்சு வா முதலிய நயினார்‌” 
என்ற பெயர்‌ காணப்பெறுறெது, புரம்‌--தோட்டை ; சிவனார்‌ முப்‌ 
புரங்களை எரித்தருளி வரம்‌ தந்தருளினார்‌ என்பது இவ்‌ வரலாறு. 
முப்புரங்களை ஆண்ட மூன்று பேரும்‌ தளராத வெ பூசனை உடையார்‌; 
அவர்களிடம்‌ நாரதரும்‌ திருமாலும்‌ சென்று அறிவை மாற்றிப்‌ - 
பூசனையை மறக்கடித்தார்கள்‌. அதனால்‌ மூன்று கோட்டைகளையும்‌ 
சிரித்து எரித்து அவர்களில்‌ இருவரைத்‌ தன்‌ கோவில்‌ வாயில்‌ 
காவலர்‌ ஆக்கி ஒருவனைத்‌ தான்‌ திருநடனம்‌ புரியும்போது பக்கத்தில்‌ 
நின்று மத்தளம்‌ அடுக்கும்‌ படி. பெருமான்‌ வம்‌ உதவினர்‌. சிவ 
பூசனையை மறக்கும்படி செய்த பாவத்தால்‌ திருமாலும்‌ நாரதரும்‌ 
கண்ணிழந்து இங்கு வந்து தவம்‌ இடந்து கண்பெற்று முத்தியம்‌ 
பலத்தே இரு நடனக்‌ காட்சி காணும்‌ வரமும்‌ பெற்றனர்‌ என்த 
வரலாறு இவ்‌ வூர்த்‌ தலபுராணம்‌ கூறுன்றது. வரமுதலியதனாலேயே 
சத்திய வாக்கு அருளிய ஈசன்‌, சத்திய வாக்சேசர்‌ என்ற பெயர்‌ 
வழக்குப்‌ பிற்காலத்தில்‌ எற்பட்டது. 


மேலக்கரி வலங்குளம்‌-—சந்தரபாண்‌ டீசர்‌ 


களக்காட்டுக்கு வடக்கே ஒன்றரை மைல்‌ தொலைவில்‌ கரிவலங்‌ 
குளம்‌ இருக்றைது. கரி--யானை ; கரி வலம்‌ வந்து விளையாடிய குளம்‌ 
கரிவலங்குளம்‌. கரிவலம்‌ வந்த நல்லூர்‌ என்பது சங்கரன்‌ கோவி 


சிவன்‌ கோவில்கல்‌- நான்குநேரி ன்‌ 131 


லின்‌ சட்ட உள்ளது. களந்தைப்‌ புராணம்‌ “ கரிவலம்‌ செய்த 
நகரத்தை ” என்று கரிவலம்‌ குளத்தையே கூறுகின்றது. சுந்தர 
பாண்டியரால்‌ இத்‌ திருக்கோவில்‌ கட்டப்‌ பெற்றது. அதனால்‌ 
பெருமான்‌ சுந்தரபாண்டிய ஈசர்‌ ஆனார்‌. சுந்தர பாண்டியர்‌ 
உருவம்‌ அவர்‌ மனைவி, பெருமான்‌ திருவருளால்‌ ஊமை நீங்யே 
அவர்‌ மகள்‌ அகிய இருவருடன்‌ கோவிலிற்‌ காணப்‌ பெறுகிறது. 
இக்‌ கோவிலின்‌ சிற்பங்களும்‌ சிறந்தன. மணிமண்டபத்திலும்‌, மர 
மண்டபத்திலும்‌ பலவகை ஒலிகளுடன்‌ கூடிய சிறு தூண்கள்‌ இருக்‌ 
ன்றன. மாமண்டபத்தில்‌ ஒரு சிறு தூண்‌ சுழலுவதும்‌ பாராட்டத்‌ 
தகுந்தது. ஒர்‌ யாளி வாயில்‌ கல்லுமுண்டை சுமலுறது. இங்கே 
மார்கழி மாதம்‌ பெருவிமா நடைபெறுகிறது. 


தேவநல்லூர்‌-சோமநாதர்‌ 

பதுமனேரிக்குக்‌ இிழக்கே இரண்டு மைல்‌ தூரத்தில்‌ பச்சை 
யாற்றின்‌ கரையில்‌ இருக்கிறது தேவதல்லூர்‌, வெனாருக்கு எதி 
ராகச்‌ செய்த தக்கன்‌ வேள்வியிலே கலந்துகொண்ட பாவம்‌ இரத்‌ 
தேவர்கள்‌ வந்து பூசித்த நல்லூர்‌ ஆதலின்‌ இது தேவநல்லூர்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றது. சோமநாதர்‌. அம்மை கோமதியுடன்‌ எழுந்‌ 
தீருளிமிருக்கின்றார்‌. இங்கே வைகாசி மாதம்‌ திருவிழா நடைபெறு 
இறது. களக்காட்டில்‌ அரசாண்ட லீரமார்த்தாண்டன்‌ வேட்டைக்கு 
வந்தபோது இலந்தை மரத்தடியிற்‌ சிவலிங்கம்‌ கண்டு கோவில்‌ 
கட்டில்‌ : கும்பிட்டான்‌. 

பச்சையாறு இவ்வூரைத்‌ தாண்டிச்‌ சிங்ககுளம்‌, ஓமநல்லூர்களிற்‌ 
பாய்ந்து பாளையங்காலிற்‌ கலக்கின்றது. இனி . நம்பியாற்றுப்‌ 
பதிகளை ஆராய்வோம்‌. 


ஏர்வாடி திருவழுதியீசர்‌ 

திருக்குறுங்குடிக்குக்‌ கீழ்புறம்‌ நம்பியாற்றங்‌ கரையில்‌ ஏர்வாடி 
இருக்கறது. எர்‌-அழகு, கலப்பை, உழுமாடு, வாடி-- பூந்தோட்டம்‌, 
விற்கும்‌ இடம்‌. அழகிய பூந்தோட்டத்தை உடைமையால்‌ எர்வாடி 
என்ற பெயர்‌ அமைந்திருக்கலாம்‌. அல்லது கலப்பை, உழுமாடு 
இவைகளை விற்கும்‌ இடமாக இருந்தமையால்‌ ஏர்வாடி என்ற பெயர்‌ 
ஆயிருக்கலாம்‌. “ குறுங்கைக்கு வைகுண்டம்‌ கூப்பிடு தூரம்‌, 
அதற்கு இது எறுபடி (குறுங்கை-திருக்குறுங்குடி) ” எனச்‌ சிலர்‌ 


நெ.மா.--9௪ 


192 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


கூறி, “ திருக்குறுங்குடி அடைந்தவர்‌ வைகுண்டம்‌ சேர்வது எளிது, 
அத்திருக்குறுங்குடியை அடைவதற்கு இவ்வூர்‌ ஏறுபடியாக இருக்‌ 
றது; அதனால்‌ இவ்வூர்‌ ஏறுபடி என்று பெயர்‌ பெற்றது. 
அதுவே எர்வாடியாகமிருக்கறது ” என்று காரணம்‌ கூறுகின்றார்கள்‌. 
பெரியநாய£யம்மையுடன்‌ எழுந்தருளியிருக்கும்‌ நமது இருவமுதி 
ஈசரைக்‌ கண்டு கோவிலெடுத்தவர்‌ பெருங்‌ குளத்தில்‌ இரு 
வழுதியீசருக்குக்‌ கோவில்‌ கட்டிய இருவழுதி என்ற குருகூர்ப்‌ 
பாண்டியரே. இங்கும்‌ வைகாசிமிலேயே பெரு விமா நடைபெறு 
றது. 


யணகுடி-டராமலிங்கர்‌ 


நான்குநேரிக்குத்‌ தென்மேற்கில்‌ பதினான்காவது கல்லில்‌ இருக்கும்‌ 
பணகுடி ௮ நுமனாற்றின்‌ கரையில்‌ இருக்கறது. பணகுடி அதாவது 
பணம்‌ நிரம்பிய ஊர்‌ என்று இப்பெயர்க்குக்‌ காரணம்‌ கூறுவார்‌ 
சிலர்‌. பனையூர்‌ என்பது போல பனையடியில்‌ தோன்றிய ஊர்‌ பனங்‌ 
குடி என்பது பணகுடி என்றாமிற்று என்பாரும்‌, பண்பொழில்‌ 
என்பது போலப்‌ பண்பட்ட நிவைனமுடைய பண்குடி. என்பது 
பணகுடி. ஆயிற்று என்பாரும்‌ உளர்‌. நான்குநேமிக்‌ கல்வெட்டில்‌ 
இது 'பண்ணங்குடி”” எனப்‌ பெறுறெது. இராமேசுவரம்‌ இராமலிங்‌ 
கத்தை நினைந்து பெருமான்‌ இராமலிங்கர்‌ என்று பெயர்‌ இடப்‌ 
பெற்றார்‌. 


இதுவரை பார்த்த கோலில்கள்‌ ஆற்றை ஒட்டியன ; இனி வரு 
வன விலகயிருந்தாலும்‌ ஆற்றுநீர்‌ கால்வழிச்‌ சென்று பாயும்‌ 
இடங்கள்‌, 


இராதாபுரம்‌--வரகுணபாண்டிசர்‌ 


வள்ளியூரிலிருந்து க்கே பத்தாவது கல்லில்‌ லவ இருக்‌ 
றது. இவ்வூரிலுள்ள குளங்களுக்கு நம்பியாறு அறுமனாற்றுக்‌ 
கால்கள்‌ வருகின்றன. இராசராசன்‌ என்ற மன்னன்‌ அமைத்தமை 
யால்‌ இராசராசபுரம்‌ என்று பெயர்‌ பெற்ற இவ்வூர்‌ நாளடைவில்‌ 
இராசாபுமம்‌ ஆ இராதாபுரம்‌ என மருவிவிட்டது. வரகுண 
பாண்டியரால்‌ அமைக்கப்பெற்ற பெருமான்‌ வரகுண பாண்டீசரானார்‌; 
அம்மை கலியாணித்தாய்‌, சித்திரை மாதம்‌ திருநாள்‌ நடைபெறும்‌. 


சிவன்‌ கோவில்கள்‌அகென்காசி 198 


கல்‌ வெட்டில்‌ இவ்வூர்‌ பூசங்குடி, வரகுண பாண்டியநல்லூர்‌, இராச 
ராசபுரம்‌ என வழங்க வந்தமையும்‌, நாடு பாண்டி மண்டலத்தில்‌ 
பூட்டய தாடு (எல்லை நாடு) எனப்‌ பெற்றமையும்‌ காணலாம்‌. 
அம்மை கலியாணித்தாய்க்கு அம்மஞ்சள்‌ காணிக்கையாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்டுப்‌ பல ஆண்டுகள்‌ வரை அம்மஞ்சள்‌ கொஞ்சங்கூடக்‌ கெடாமல்‌ 
இருப்பதைக்‌ காண்கின்றோம்‌. 


உவரி--சுயம்புலிங்கர்‌ 

உவர்‌ நிறைந்திருப்பதனால்‌ கடல்‌ உவரி எனப்‌ பெயர்‌ பெறும்‌. 
அது அதன்‌ கரையிலிருக்கும்‌ ஊருக்கும்‌ பெயராயிற்று. இது 
தான்குநேரியிலிருந்து கிழக்கே பதினெட்டு மைல்‌ தொலைவிலுள்ள 
இசையன்விளையிலிருந்து மூன்று மைல்‌ தெற்கே கடற்‌ கரையில்‌ 
இருக்றைது. தானாக முளைத்தெழுந்த இலிங்கம்‌ சுயம்புலிங்கம்‌ ; 
இங்கே சிவலிங்கத்‌ திருவுருவமாக இருப்பவர்‌ சாத்தனார்‌ என்று 
அறிந்தார்‌ கூறுகின்றனர்‌. 


இனி, சிற்றாறு முதலிய பல ஆனுகளின்‌ கரைகளிலுள்ள தென்‌ 
காரி வட்டத்‌ திருக்‌ கோலில்களைக்‌ காணுவோம்‌. 


கா. தென்காசி வட்டம்‌ 


தென்காசி நகர்‌ 

இந்தியாவின்‌ தெற்குக்‌ கோடியிலுள்ள செந்தமிழ்‌ வழங்கும்‌ 
இருநெல்வேலி மாவட்டத்தின்‌ தென்மேற்குப்‌ பகுதியிலுள்ளது 
தென்காசி வட்டம்‌. இவ்வட்டத்‌தின்‌ தலை நகரம்‌ தென்காசி. இவ்‌ 
வூரிலிருந்து தென்‌ மேற்கே மலையடி வாரத்தில்‌ உள்ளது குற்றாலம்‌, 
இங்கே தான்‌ சித்திரை ஆறு அதாவது சிற்றாறு மலையிலிருந்து வட 
அருவியாகத்‌ தரையிலே வநீது சேர்கிறது. இந்த ஆறு இலஞ்சிக்‌ 
குமாரர்‌ கோவில்‌ வழியாகத்‌ தென்காசிக்கு வருகிறது, இவ்வாற்றின்‌ 
இடது கரையிலேதான்‌ தென்காசி ஊரும்‌ கோவிலும்‌ இருக்கின்றன. 
இங்கேதான்‌ தென்காசியிலிருந்து வடகிழக்கே விருதுநகருக்குப்‌ 
போகும்‌ புகை வண்டியும்‌, இழக்கே திருநெல்வேலிக்குப்‌ போகும்‌ 
புகை வண்டியும்‌ பிரிகின்றன. புகை வண்டி. நிலையத்திலிருந்து 
கோவில்‌ ஆறு பர்லாங்கு தூரத்திலிருக்கறது. இவ்வூருக்கு மேற்கே 
மூன்று மைல்‌ தூரத்திலிருக்றேது செங்கோட்டை, 


34 நெல்ல மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


மேற்கே செங்கோட்டை, கொல்லம்‌, இருவனந்தபுரம்‌, இழக்கே 
பாவூர்‌, கடையம்‌, அம்பாசமுத்திரம்‌, சேரன்மாதேவி, திருநெல்‌ 
வேலி, வடக்கே கடையநல்லூர்‌, சங்கரன்கோவில்‌, கருவைநல்லூர்‌, 
இராசபாளையம்‌, சீவில்லிபுத்தூர்‌ ஆய இடங்களுக்கெல்லாம்‌ புகை 
வண்டிமிற்‌ போவதற்கு வசதியிருப்ப து போலவே அடிக்கடி, வாடகை 
உந்து வண்டிமிலும்‌ போவதற்கு வசதியிருக்கறது. இவ்வூரிலிருந்து 
நல்ல சாலைகள்‌ நாலா பக்கங்களிலும்‌ செல்கின்றன. இதன்‌ சுற்றுப்‌ 
பக்கங்களிலுள்ள ஊர்‌ எதுவும்‌ இதனோடு நல்ல சாலையினால்‌ தொடக்‌ 
கப்‌ பெறாமல்‌ இல்லை. 

மேற்குத்‌ தொடர்ச்சி மலைக்கு இவ்வூர்‌ மிகவும்‌ அரு£ில்‌ இருக்‌ 
ன்றது. அதனால்‌ இதனைச்‌ சூழப்‌ பட்டுப்‌ பொற்றை (பட்சிநாயக்‌ 
கன்‌ பொற்றை), வாலியம்‌ பொற்றை, இருமலை முதலிய பல 
குன்றுகள்‌ இருக்கின்றன. பெரிய மலையின்‌ இப்பகுதி திரிகூட மலை 
யென்று பெயர்‌ பெறும்‌. இரி-மூன்று, கூடம்‌-சிகரம்‌, மூன்று: 
சிகரங்களை உடைமையினாலே திரிகூடம்‌ என்ற பெயர்‌ ஆயிற்று. 
திரிகூட மலைமேலிருந்து தொடங்கத்‌ தேனருவி, செண்பகாதேவி 
அருவி, பொங்குமாகடலருலி, வட அருவியாக வழிந்து திருக்குற்றால 
நாதருடைய திருக்கோலில்‌ வழியாக வருவதே சிற்றாறு. உள்ளத்தை 
மூழச்‌ செய்கின்ற பழைய குற்றாலம்‌ என்ற இடமும்‌, ஐந்தலையருவி 
யும்‌ கண்டு நீராடி இன்புறத்தக்கன. பழைய குற்றாலத்தில்‌ வரும்‌ 
கானாறு அழகனாறு என்ற பெயருடன்‌ பல குளங்களிற்‌ பாய்ந்து 
திரப்பிச்‌ கிற்றாற்றிற்‌ சேர்கிறது. ஐந்தலையருலி நீர்‌ சிறு ஆறாக ஓடி 
வந்து திருலிலஞ்சிக்‌ குமாரர்‌ கோவிலருகே சிற்றாற்றிற்‌ கலக்றைது. 
தலை மலை ஐயனாறு செங்கோட்டையாற்றின்‌ ஒரு பகுதியிற்‌ கூடுன்‌ 
ஐது. சதாசிவ நதி என்பது புளியறை வழியாக வரும்‌ செங்‌ 
கோட்டையாறு ; இது சிவமது கங்கை எனப்‌ பெறும்‌ சிற்றாற்றில்‌ 
தென்காசியிலுள்ள முக்கூடலில்‌ சேருகின்றது. முக்கூடலில்‌ தேனா 
றாகிய செங்கோட்டையாறும்‌, பாலாறாயெ குற்றால ஆறும்‌, ஊற்றாறு 
ஆலய பாதல நதியும்‌ ஆய மூன்றும்‌ கூடுன்றன. இது மிகச்‌ 
சிறந்த தருத்தம்‌ (தீர்த்தம்‌). பாவத்தைத்‌ இரத்து வைப்பதால்‌ 
தீர்த்தம்‌ என்றும்‌ ; உடலிலுள்ள அழுக்கைப்போக்‌கத்‌ இருத்து 
வதால்‌ திருத்தம்‌ என்றும்‌ பெயராகும்‌. வடகரையாறு நெல்லீச்‌ 
சுர நதி எனப்படும்‌. நெல்லி மலை ஊற்று வந்து கூடுதலால்‌ இது 
இப்பெயர்‌ பெற்றது ; இது வீரகேரளன்‌ புதூர்ப்‌ பக்கத்தில்‌ சிற்‌ 
(ற்றை அடைின்றது. $ ்‌ 


சிவன்‌ கோலில்கள்‌--தென்காசி 195 
சிறறாறு முக்கூடலிலிருந்து நேரே ழக்காகச்‌ சிறிது தூரம்‌ ஓடி. 
வந்து ஊரையடைந்தவுடன்‌ நேர்‌ தெற்கே திரும்பி வளைந்து மறுபகு 
இழக்காக ஒடுறெது. முன்‌ காலத்தில்‌ இவ்வாறு இப்படித்‌ திரும்பா 
மல்‌ நேர்‌ இழெக்காகவே ஒடி ஊரின்‌ ஹைக்கோடியிலுள்ள பொன்‌ 
னிப்‌ பாறையின்‌ உட்டத்‌ தெற்கே வளைந்து சென்றது என்று அறிஞர்‌ 
பலர்‌ கூறுகின்றார்கள்‌. இதற்கு ஆதாரமாக அவர்கள்‌, புலியூர்‌ 
அணை ஒப்பனைப்‌ பிள்ளையார்‌ கோவிலின்‌ கிட்ட இருந்ததாகவும்‌ 
அக்காலின்‌ பத்துத்தான்‌ சம்பாப்‌ பத்து எனவும்‌, சம்பாப்பத்து 
இருந்த இடம்‌ தான்‌ சம்பாத்‌ தெரு எனப்‌ படுறதாகவும்‌, இப்‌ 
போதும்‌ ஊரின்‌ அப்பகுதியில்‌ ழே தோண்டும்போது பல சிறு 
சிறு கால்வாய்கள்‌ காணப்படுமின்றதாகவும்‌, புலியூர்‌ அணையென்‌ 
னும்‌ இப்போதுள்ள புது அணை உண்டானபோது தான்‌ அணைக்‌ 
கரைப்‌ பிள்ளையார்‌ கோலில்‌ தோன்றியதாகவும்‌ கூறுகின்றார்கள்‌. 
கோலிலின்‌ வடக்குத்‌ தேர்த்‌ தெருவுக்கு அடுத்தாற்‌ போலுள்ள 
சிறு தெருவில்‌ வடமுகமாகச்‌ இத்தார்த்தியம்மன்‌ கோலில்‌ இருக்‌ 
றது; இது முன்‌ ஆறு அவ்வழியாக ஓடிய போது அதன்‌ கரையில்‌ 
இருந்தாகக்‌ கூறப்‌ பெ றது. ஒப்பனைப்‌ பிள்ளையார்‌, புராணத்தில்‌ 
ஒப்பணைப்‌ பிள்ளையார்‌ என்று கூறப்‌ பெறுகிறார்‌. 


தென்காசியைச்‌ சூழப்‌ பல சிறு சிறு குளங்கள்‌ காணப்படின்‌ 
றன. அவைகளில்‌ முதன்மையானவை சீவலப்பேரி, சாலாப்பேரி, 
இடைமலைக்குளம்‌ என்பன. மேலகரக்காலும்‌, புலியூர்க்காலும்‌ இற்‌ 
றாற்றிலிருந்து பிரிந்து தென்காசி ஊரைச்‌ சேர்ந்த அளவிலா நன்‌ 
செய்‌ நிலங்களை வளனுறு த்‌ துன்றன. 


தென்காசியை விட்டுக்‌ குற்றாலத்திற்குப்‌ போக வேண்டுமானா 
லும்‌, இருநெல்வேலிக்குப்‌ போகவேண்டுமானாலும்‌ சிற்றாற்றைத்‌ 
தாண்டித்தான்‌ போகவேண்டும்‌. குற்றாலச்‌ சாலையில்‌ ஆற்றின்‌ 
மேல்‌ இருப்பது யானைப்பாலம்‌ ; திருநெல்வேலிச்‌ சாலைமிலிருப்பது 
சங்கிலிப்பாலம்‌; இவை இரண்டும்‌ மிகச்‌ சிறிய அகலமுடையவைகளாக 
இருந்த தனாலே இப்போது இரண்டு வண்டிகள்‌ போகக்‌ கூடிய அள 
வில்‌ பலமாகவும்‌ பெரிதாகவும்‌ கட்டி முடிக்கப்‌ பெற்றிருக்கன்றன. 

இத்திரை பத்தாம்‌ நாள்‌ முதலாக ஆரியங்காவுத்தொண்டின்‌ 
வழியே தென்‌ மேற்குக்‌ காற்று வீசுஒன்றது. வைகாசி கடைசியில்‌ 
சாரல்‌ தொடங்க ஆனி, ஆட அவணி முற்பகுதி, வரை உடலுக்கு 


136 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


மிக்க இனிமையைத்‌ தருன்றது. எப்போது பார்த்தாலும்‌ சிறு 
மழையும்‌, அதன்‌ பயனாகத்‌ திருக்குற்றால அருவியாட நாட்டின்‌ 
பல பகுதிகளிலிருந்தும்‌ வந்திறங்கச்‌ செல்லும்‌ மக்கள்‌ குழாமும்‌, 
ஓயாமல்‌ வண்டிகள்‌ ஓட்டமும்‌ நாம்‌ கண்டு மூழலாம்‌. இவ்வூர்‌ 
மக்கள்‌ நித்தமும்‌ “ கூதல்‌ மாரி நுண்‌ துளி தூங்கும்‌ குற்றாலக்‌” 
காட்சியைக்‌ கண்டு சென்று நுகரும்‌ வாய்ப்பு மிக உடையவர்கள்‌. 


தென்காசி-காசி விசுவநாதர்‌ 


காகி லிசுவநாதர்‌ கோவில்‌ மிகப்‌ * பெரியதாக ஊரின்‌ நடுநாயக 
மாக விளங்குகின்றது. கோவிலைச்‌ சற்றி மாட வீதிகளும்‌, தேர்‌ 
வீதிகளும்‌ இருக்ன்றன. இங்கே தேர்‌ லீதிகள்‌ இழைக்கு, தெற்கு, 
மேற்கு, வடக்கு மாசி வீதிகள்‌ எனப்‌ பெயர்‌ பெறுன்றன; கார 
ணம்‌ இவ்வூரின்‌ பெரிய தேர்த்‌ திருவிழா மாசி மாதத்தில்‌ நடை 
பெறுவதுதான்‌. 


கோவிலின்‌ தலைப்பில்‌ மொட்டைக்‌ கோபுரம்‌ இருக்கறது. இது 
ஒன்பது தட்டுக்களுடன்‌ 8.பி, 1456-ல்‌ பராக்ரம பாண்டியரால்‌ 
- தொடங்கப்பெற்று, ஆறு ஆண்டுகளில்‌ அரைகுறையாக முடிவு பெற்‌ 
றது. அவர்‌ தம்பி குலசேகரத்‌ தேவர்‌ கோபுரத்தை முற்றுவித்தார்‌. 
இச்செய்திகள்‌ இக்கோபுரத்திலுள்ள கல்வெட்டுக்களினால்‌ தெளிவாக 
விளக்கப்படன்றன. இக்கோபுரம்‌ மிகவும்‌ அவசரம்‌ அவசரமாகக்‌ 
கட்டப்பட்டதென்றும்‌, அதனால்‌ விரைவில்‌ இதில்‌ வெடிப்புக்‌ கண்டு 
அபாயமான நிலையை அடைந்து நொறுக்கிவிட்டதென்றும்‌ லெ 
அறிஞர்‌ கருதுன்றனர்‌. ஆனால்‌ இவ்வூரார்‌ சொல்வதாவது :-- 
* 150 ஆண்டுகளுக்கு முன்பு இக்கோபுரத்தில்‌ நவாபு பத்திரங்களை 
யெல்லாம்‌ வைத்திருந்தார்‌ ; அந்த அறையிலேயே முதலில்‌ தீப்‌ 
பிடிக்கத்‌ தொடங்கிக்‌ கோபுரத்தின்‌ மேல்‌ தட்டுக்களிலெல்லாம்‌ பரவி 
அழித்து விட்டது ; அது முதல்‌ இது பழுதடைந்த நிலைமையிலிருக்‌ 
றது” என்பது. செனக்‌€ என்ற பாதிரியார்‌ எழுதி வைத்த நாட்‌ 
குறிப்பின்படி 1792-ம்‌ ஆண்டு பிப்ரவரிமீ' 12உயில்‌ இந்தக்‌ கோபுர 
மும்‌ கடிகாரமும்‌ சரியான நிலைமையிலிறாந்தன என்பது தெரிய 
வருின்றது. இ.பி. 1824-25-ல்‌ உள்ள பழைய நிலம்‌ அளப்பார்‌ 
குறிப்பினால்‌ இந்தக்‌ கோபுரம்‌ ஒழுங்கற்று மோசமான நிலைமையை 
அடைந்து விட்டதென்பது விளங்கு?ன்றது. கோவிலின்‌ ஒரு பகுதியிலே 
தான்‌ வட்ட (தாலூகா) அதுவலகம்‌ இருந்து வந்திருக்றெது. இவை 


சிவன்‌ கோவில்கள்‌--ெதென்காசி 131 


களை ஆராயுமிடத்து கோபுரத்தில்‌ தீப்பற்றியது 19-ம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்திலிருக்க வேண்டும்‌ என நாம்‌ அறியலாம்‌. சங்கரன்‌ 
கோலில்‌ கோபுரத்தில்‌ இருப்பது போலவே (இதுவும்‌ இப்போது ஓட 
வில்லை) இக்கோபுரத்தின்‌ மேலும்‌ ஒரு நாழிகைக்‌ கடிகாரம்‌ இருந்‌ 
இருக்கிறது ; அது கோபுரத்தோடு தீயில்‌ அழிந்து விட்டது. 


காசி விசுவநாதர்‌ கோலில்‌ கருவறை, அர்த்த மண்டபம்‌, மணி 
மண்டபம்‌, பலி மண்டபம்‌, மாமண்டபம்‌, பிரகார மண்டபம்‌ என்ற 
பகுதிகளையுடையது. இதன்‌ தென்பக்கத்தே உலகம்மை கோவில்‌ 
உள்ளது. இது சருவறை, அர்த்த மண்டபம்‌, மணி மண்டபம்‌, 
மாமண்டபம்‌, பிரகார மண்டபங்களோடு திருமுன்பு பக்கப்பத்து 
மண்டபங்களுடன்‌ கூடிய இருமண மண்டபத்தையும்‌ உடையது. 

இரண்டு கோவில்களையும்‌ சேர்த்துச்‌ சுற்றும்‌ வெளிச்சுற்றும்‌ இரு 
மதிலும்‌, மாட வீதிகளும்‌, தேர்‌ வீதிகளும்‌ சுற்றுக்களாக உள. 
இரண்டு கோவில்களுக்கும்‌ நடுவில்‌ நெல்‌ சேர்‌ இருக்கிறது. இது 
பழைய காலத்தில்‌ : பெருமாள்‌ கோவிலாக இருந்திருக்கிறது. 
இதிலிருந்த பெருமாள்‌ திருவுரு ஆற்றங்கரையிலுள்ள பெருமாள்‌ 
கோவிலுக்கு மாற்றப்பட்டு விட்டது என்பது தெரிகிறது. தலபுராணத்‌ 
திலாவது இக்கோவிலிலுள்ள கல்வெட்டுக்களிலாவது பெருமாளைப்‌ 
பற்றி யாதொரு குறிப்பும்‌ காணப்படவில்லை. “பெரிய கோலில்‌ கட்டப்‌ 
்‌ பெற்ற நூறு ஆண்டுகளில்‌ விசய நகர மன்னன்‌ அச்சுதன்‌ இப்பக்கம்‌ 
தனது பெரிய படையோடு வந்து திருவிதாங்கோட்டு மன்னரை 
வென்று தாமிரபரணிக்‌ கரையில்‌ வெற்றித்‌ தூணை நாட்டினான்‌. 
அவனும்‌ அவனைச்‌ சேர்ந்தவரும்‌ வீரவைணவராதலால்‌. காசி விசுவ 
நாதர்‌ விசாலாட்சி கோலில்களுக்கடையே இப்பெருமாள்‌ கோவிலைப்‌ 
புகுத்தியிருக்க வேண்டும்‌” எனச்‌ சரித்திர நூலார்‌ கூறுனெறார்கள்‌. 


“ செண்பக மலர்க்£ழ்‌ மேவும்‌ சிவக்குறி ” எனவும்‌, அம்மைக்கு 
“ நீழல்‌ நல்கும்‌ பவள மல்லிகை '' எனவும்‌ வருவன கொண்டு 
தலமரம்‌ செண்பகம்‌ என்பதும்‌ அம்மை பவள மல்லிகைக்‌ ழ்‌ 
இருந்தனள்‌ என்பதும்‌ விளங்கும்‌. இவ்வூரில்‌ பலா மரமும்‌ தல 
மரமாகக்‌ கொள்ளப்‌ பெறுறது. இந்தக்‌ கோவிலிலுள்ள பலா மரம்‌ 
இவலிங்க உருவாகக்‌ காய்க்ன்றது. “ பலாலிங்கம்‌ காய்க்கும்‌ ஊர்‌ ” 
என்று தல புராணமும்‌ கூறுன்றது. வடகாசியில்‌ இறப்பவருக்குத்‌ 
தான்‌ முத்தி; தென்காசியிலோ “இறப்பார்‌, பிறப்பார்‌, இருப்பார்‌, 
காண்பார்‌ எவர்க்குமே முத்தி.” 


iss நெகலை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 
சிறப்புச்‌ சிற்பங்கள்‌ 


தென்காசிக்‌ கோவிலில்‌ உலகத்திலேயே ஒப்புயர்வற்றது என்று 
சொல்லும்படியான சிறப்புச்‌ சிற்பங்கள்‌ உள்ளன. காசி விசுவநாதர்‌ 
கோவில்‌ முகப்பு மண்டபத்தில்‌ எட்டுப்‌ பெரிய தூண்கள்‌ நிற்ன்றன. 
அவைகளில்‌ தெற்கு வரிசையில்‌ மேற்ூலிருந்து இறக்காகப்‌ பின்‌ 
வரும்‌ உருவங்களாக]. அகோர வீரபத்திரன்‌, 2. மன்மதன்‌, 
3. திருமால்‌, 4. துர்க்கையும்‌ ; வடக்கு வரிசையில்‌ மேற்ஜிலிருந்து 
கிழக்காக 1. வீரபத்திரர்‌ சட்டைநாதர்‌, 2. இரதி, 3. பதஞ்சலி 
வியாக்‌ிரபாதருடன்‌ மாதாண்டவ மூர்த்தி, 4, திருமால்‌ நான்‌ 
முகனுடன்‌ ஊர்த்துவதாண்டவ மூர்த்தியும்‌ அமைந்திருகன்றனர்‌. 
கோலிலைப்‌ பார்க்க மேற்கு முகமாகத்‌ தெற்கலொன்றும்‌, வடக்கி 
லொன்றுமாக உள்ள தூண்களில்‌ மிக்க போழகுடைய இரண்டு 
பெண்களின்‌ உருவங்கள்‌ அமைந்திருக்ன்றன. இவை ஓவ்வொன்‌ 
அம்‌ தூணுடன்‌ சேர்த்துத்‌ தனித்தனி ஒரே கல்லில்‌ அமைக்கப்‌ 
பெற்றுள்ளன. இங்ஙனமே பெருமாள்‌ மண்டபத்தில்‌ பன்னிரண்டு 
உருவங்கள்‌ காணப்படூன்றன. இவைகளிலுள்ள சிற்பச்‌ சிறப்பு 
என்னவென்றால்‌, மரத்திலே கூடச்‌ செய்து முடிக்க மூடியாத 
அவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுடையன இக்கல்லுருவங்கள்‌. 


புராண வரலாறு 


தென்காசித்‌ தலபுராண ஆசிரியர்‌ தென்காியின்‌ ழைப்‌ பகுதி 
யாகிய புலியூரிலுள்ள சைவமடாதீனம்‌ சந்திரசேகரம்‌ குரு 
பரம்பரையில்‌ நாற்பத்திரண்டாவது தலை முறையில்‌ வந்த அழயெ 
திருச்சிற்றம்பல தேசிகராவார்‌. இவர்‌, குமார கவிராய 6 'தகெரென்றும்‌ 
பெயர்‌ பெறுவார்‌. “இவர்‌ இருமடத்தை நிலை திறுத்தியவர்‌ தில்லை 
கண்ட குலசேகர பாண்டியர்‌. கொல்லம்‌ 1016-ம்‌ ஆண்டில்‌ பாடப்‌ 
பெற்ற இப்புராணம்‌ கொல்லம்‌ 1080-ம்‌ ஆண்டு அரங்கேற்றப்‌ பெற்‌ 
றது. வரலாற்றுக்குப்‌ பொருத்தமான பல பகுதிகள்‌ இதில்‌ உள்ளன. 
ஆதலின்‌ அவற்றுள்‌ சில 8ழே சருக்கிக்‌ கூறப்பெறுவன. 


குலசேகரமுடையார்‌ திருக்கோவில்‌ 


மாறன்‌ மங்கலத்தைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு ஆண்டு வந்த 
குலசேகர பாண்டியர்‌, பிள்ளையில்லாமல்‌ மனம்‌ வாடியிருக்கும்போத 
சிவனார்‌ அவர்‌ கனவிலே தோன்றி “ மையத்தின்‌ அடியிலுள்ள 


அவன்‌ கோவில்கள்‌-- தென்காசி 139 


செண்பக வனத்தில்‌ எம்மை வழிபடு” என்றருள, அவர்‌ தம்‌ 
மனைவியோட அங்கு வந்து சேர்ந்து அங்கிருந்த முனிவர்களை வணங்கி 
அவர்களின்‌ உதவியினாலே செண்பக நிழலில்‌ வாழும்‌ பெருமானையும்‌, 
இருவாச்சிக்கழ்‌ அமரும்‌ பெருமாட்டியையும்‌ . கண்டு பணிந்தனர்‌. 
சிவனார்‌ இலிங்கத்திலே தோன்றி வரம்‌. அருள அதன்‌ பலனாக 
உலகநாத பாண்டியர்‌ பிறந்தார்‌. உலசநாகருக்குச்‌ சோழன்‌ 
மகள்‌ பொன்மாலையை மணமுடித்து மூடி சூட்டிக்‌ குலசேகரர்‌ அவர்‌ 
களை அழைத்துக்‌ கொண்டு ஒரு நாள்‌ செண்பக வனத்தை அடைந்து 
உலகநாதரையும்‌, உலகம்மையையும்‌ பணிந்தார்‌. அது முதல்‌ அவர்‌ 
அங்கேயே அழகான தவச்சாலையாக ஒரு திருமடம்‌ அமைத்துத்‌ 
தவம்‌ செய்திருந்து சிவனுலகடைந்தார்‌. அத்தவ இடம்தான்‌ குல 
* சேகரமுடையார்‌ திருக்கோவில்‌. 


குழல்வாய்‌ மொழியம்மை 


உலகநாத பாண்டியரும்‌ பிள்ளையில்லாக்‌ குறையால்‌ வருந்தித்‌ 
கும்மையருளிய உலகநாதரை அடைந்து பணிந்தார்‌. . பெருமான்‌, 


“்‌ உலகம்மையே உனக்கு மகனாக வருவாள்‌ ; அவள்‌ 
திருமணத்தின்‌ பின்‌ உனக்கு ஒரு மகன்‌ பிறப்பான்‌ ” 
என்றருளினார்‌. அங்ஙனமே உலகம்மை ஒரு பெண்ணாகப்‌ 
பாண்டியரையும்‌, அவர்‌ மனைவியையும்‌ அணு, “அம்மா, 

அப்பா” என அழைத்தான்‌. அசரீரிப்படி குழல்வாய்மொழி 


யம்மை என்ற பெயர்‌ அம்மைக்கு இடப்‌ பெற்றது. வழு 
முனிவருடைய மனைவிமாரும்‌ எழு கன்னிகைகளாகி அம்மைக்குத்‌ 
தோழியர்‌ ஆயினர்‌. அம்மை கன்னி மாடத்தில்‌ இருந்தாள்‌. கித்‌ 
இரையாற்றைத்‌ தன்‌ சோலையின்‌ நடுவே ஓர்‌ ஓடையாய்த்‌ திருப்பி 
அதன்‌: கரையில்‌ பூசை மடம்‌ அமைத்து அவள்‌ நாடோறும்‌ சென்று 
பூசனை புரிந்து வந்தாள்‌. ஒரு நான்‌ பெம்மான்‌ லேலியின்புறத்தே 
வந்து பெருமாட்டிமைக்‌ கண்டு, “ நாளை விடைமீது வருவோம்‌. 
உன்‌ தந்தையிடம்‌ மணம்‌ பேசி ஐப்பசி உத்தரத்தில்‌ உன்னை மணப்‌ 
போம்‌” என்றருளினார்‌. களவியல்‌ நடாத்திக்‌ காட்டுவார்போன்று 
இறைவர்‌ மறுநாள்‌ விடைமேற்கொண்டு காட்சி தந்தார்‌. குழல்‌ 
வாய்மொழித்‌ தாயும்‌ காகல்‌ கொண்டவள்‌ போல நடித்தாள்‌. 
பெருமான்‌ ஒரு குறத்தியாகி வந்து அம்மைக்குக்‌ குறி சொல்லு 
கின்றார்‌. முனிவர்‌ பாண்டியரையடைந்து முழுத்தம்‌ தீர்மானிக்‌ 


140 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வசலாறு 


ன்றனர்‌. குலசேகர பாண்டியர்‌ தவச்சாலையே குலசேகரமுடையா 
ருக்குத்‌ திருமணச்சாலையாமிற்று, திருமணம்‌ முடிந்தவுடன்‌ 
பணிந்து நின்ற உலகநாத பாண்டியரை நோக்க, 


“ நுந்தையாகிய குல சேகரன்‌ இவ்விடை 
நோற்றெமைப்‌ பூசைசெய்‌ திருத்தும்‌ 
அத்தநா வில்குல சேகர முடையவ 
ராய்க்குழல்‌ வாய்மொழித்‌ தாயாய்‌ 
வந்தருள்‌ செய்த தால்‌ அப்பெயர்‌ கொண்டிவண்‌ 
வதிகுவேம்‌ கோயிலொன்‌ றமைத்தி.” 


எனப்பெருமான்‌ திருவாய்‌ மலர்ந்தரூளிக்‌ கோவிலிற்‌ புகுந்தார்‌. 
அங்ஙனமே பாண்டியர்‌ கோலில்‌ அமைத்து வணங்க மாறன்‌ மங்கலத்‌ 
துக்கு வந்திருந்தார்‌. அவருக்குக்‌ குலசேகரன்‌ என ஒரு ஆண்‌ 
மகன்‌ பிறந்தான்‌. ்‌ 


சூடிலை உபதேசமும்‌, தரணி பீடமும்‌. 


சிவபெருமான்‌ பதுமாதனத்திலிருந்து உலகம்மைக்குக்‌ குடிலையை 
உபதேசம்‌ செய்தருளினார்‌. குடிலை என்பது ஓம்‌. 


“ மந்திரராச ஓங்காரம்‌, பூவழங்கும்‌ ஒலியில்‌ பொதுவதாயிடி 
னும்‌ பொறிவடிவினில்‌ தமிழ்‌ ஆமால்‌.” 


6 


ஒலிவரி வடிவம்‌ அனாதியாய்த்‌ தமிழ்க்கே 
உள, எழுத்திலா மொழி வடசொல்‌ 
மலிபிர ணவம்‌ தான்‌ வடிவிலா தொழியின்‌ 
மற்றதைப்‌ பதிட்டை செய்திறைஞ்சக்‌ 
கலிதவிர்‌ வோர்‌ஆர்‌ ? மயேச்சுர தலத்து 
ஒங்காரமே சிவார்ச்சை செய்ததுவாப்‌ 
பொலிவுசெய்‌ துரைக்கும்‌ புராணமும்‌ உள தால்‌ 
புகலும்‌ ஓம்‌ தமிழக மறையே,” 


“ சிவன்‌ எழுந்தருளும்‌ பிரணவ பீடம்‌ 
இகழ்திரு வாசிஎன்‌ நிடப்பட்‌ 
டிவர்தரு வழக்கும்‌ தமிழ்‌எனல்‌ காட்டும்‌.” 


(தென்காசித்‌ தலபுராணம்‌, 


சிவன்‌ கோலில்கள்‌-—தென்காதி 141 


சிவபெருமானுடைய சத்தியின்‌ எந்திரமாம்‌ ஆலையம்தான்‌ நாற்‌ 
பத்து முக்கோணம்‌ ; இது தரணி பீடமாகும்‌. இது அடியார்‌ 
வேண்டுவன வெல்லாம்‌ சித்திக்கச்‌ செய்வதால்‌ ஒத்திபீடமென்றும்‌, 
கலைஞானங்களை யெல்லாம்‌ அருள்கையால்‌ கலைப்பீடம்‌ எனவும்‌, 
நாற்பத்து முக்கோண மாதலினால்‌ போக  பீடமென்றும்‌, எல்லா 
உருவும்‌ தரும்‌ சீரினாலே தரணி பீடம்‌ எனவும்‌ பெயர்‌ பெறும்‌. 


சிரும்பாசுரன்‌ 

வச்சிரவாகு நான்முகனிடம்‌ பெற்ற வரத்தால்‌ ஒர்‌ ஆண்‌ குழுத்‌ 
தையைப்‌ பெற்றான்‌. அப்பிள்ளையின்‌ தாய்‌ தூலகண்ட முனிவன்‌ 
மேல்‌ கட்டெறும்புகளை வாரிக்‌ கொட்டியதால்‌ அம்முனிவன்‌ 
எ.றும்பைப்‌ பெறுவாய்‌ எனச்‌ சபித்துப்‌ பின்‌ வச்சிரவாகு வேண்டுத 
லுக்கு இரங்க எறும்புமுகனைப்‌ பெறுவாய்‌ என அருளினன்‌. அம்‌ 
முனிவன்‌ சொற்படி அப்பிள்ளையாயே கிரும்பாசுரன்‌ காவிரியின்‌ 
தென்‌ கரையில்‌ சிவாலயம்‌ கட்டி வணங்கி அழியாவரம்‌ பெற்றான்‌. 
அதனால்‌ அவன்‌ திருமால்‌, நான்முகன்‌ முதலிய தேவர்களை யெல்‌ 
லாம்‌ போருக்கிழுக்க, அவர்கள்‌ தென்காசிக்கு ஓடிவந்து உலகம்மை 
யைச்‌ சரணடைந்தனர்‌. சிரும்பன்‌ சிறந்த ஞானி. ஆதலின்‌ உலகம்‌ 
மை கையால்‌ உடலை நீத்து, அவள்‌ திருவடிப்பேறு பெறத்‌ 
துணிந்து அம்மையேர்டு போர்‌ தொடுத்தான்‌. அவள்‌ சூலத்தை 
எவினான்‌. அதனால்‌ துளைக்கப்பட்டு அவன்‌ அம்மையின்‌ திருவடியில்‌ 
விழுந்து வேண்டித்‌ திருவருள்‌ பெற்றான்‌. போர்‌ முனைந்த உலகம்மை 
வடக்கு வாய்ச்‌ செல்லியாகி அரசருள்‌ நங்கையாய்‌ இக்காலத்தில்‌ 
அரசூர்நங்கை எனப்படுறாள்‌. அரிகேசரி பராக்கிரமன்‌ அவளுடைய 
கோவிலைக்‌ கட்டியமையால்‌ இடைக்காலத்தில்‌ அம்மை அரிகேசரி 
நங்கை எனவும்‌ அழைக்கப்‌ பெறுகிறாள்‌. 


வாலி 

இட்இந்தை மன்னன்‌ வாலி. அவன்‌ தென்காசியிலுள்ள வாலியம்‌ 
பொற்றையை அடைந்து, அங்குள்ள குகையில்‌ தங்கி முக்கூடலில்‌ 
முழு வாலிநாதனை நிறுவிக்‌ காசிவிசுவநாதரையும்‌ வழிபட்டு 
ஆறு மாதம்‌ தவமிருந்து “ எதிர்த்தவர்‌ பலத்திற்பாதி உனக்கு 
எய்தும்‌” எனும்‌ வரமும்‌ பெற்றான்‌. பின்‌ அவன்‌ பிரமதேசத்‌ தின்‌ வட 
மேற்கில்‌ கூனையாற்றங்‌ கரையில்‌ வாலீச்சுரம்‌ கண்டு வழிபட்டு, 


142 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


கடலாட எண்ணி உவரி என்ற ஊரை அடைந்து தான்றோன்றிநா தனை 
வணங்கி இலங்சேசன்‌ இராவணன்‌ நட்புப்‌ பெற்றுக்‌ இட்ந்தையை 
அடைந்தான்‌. வாலி வரம்‌ பெற்ற படலம்‌ என்ற இந்தப்‌ பகுதியில்‌ 
புராண : ஆசிரியர்‌ வாலியைப்பற்றிக்‌ கூறும்‌ குறிப்புக்கள்‌ . அறிஞ 
ராலே கவனிக்கற்பாலன, “ வாலி ஒரு. சைவன்‌ ; புலாலுண்ணும்‌ 
வடநாட்டார்‌ அவனைப்புலால்‌ உண்ணாத காரணத்தால்‌ குரங்கென 
இகழ்ந்தனர்‌; வாலிமின்‌ துணைவனாயெ சாம்புவந்தன்‌ புலால்‌ 
உண்பவன்‌; அதனால்‌ அவனைக்‌ கரடி என்றிகழ்ந்தனர்‌. வாலி என்ற 
பெயரைக்‌ கொண்டு வாலையுடையவன்‌ என்று கூறுவது பொருந்‌ 
தாது. வாலி என்ற பெயருடைய பலராமனுக்கு வால்‌ உண்டா 2 
வால்‌ என்பது அறிவு, அதையுடையவன்‌ வாலி, வாலிக்குக்‌ 
கோவிலில்‌ வால்‌ வைத்திருப்பது அறிவீனம்‌.” இங்ஙனம்‌ கூறும்‌ 
பாடல்கள்‌ நேரில்‌ படித்து அறிந்து கொள்ளும்‌ மேன்மையுடையன. 
வாலி வழிபட்ட வாலிநாதனே சொக்கநாதன்‌ ; சொக்கேசன்‌ 
கோவில்‌ என்பது அதுதான்‌. 


வாலீச்சுரம்‌ என்னும்‌ கோவில்‌ மிகப்‌ பழமையானது. அங்‌ 
குள்ள சிற்பங்கள்‌ பழங்காலத்தவை. அரிய வேலைப்பாடுகளுடன்‌ 
திகழ்வன என்று தொல்‌ பொருளாராய்ச்சி வல்லுநர்‌ கருது 
ன்றனர்‌, 


செண்பக பாண்டியர்‌ 


முன்‌ மாறன்‌ மங்கலத்தில்‌ உலகநாத பாண்டியருக்குக்‌ குல 
சேகரன்‌ பிறந்தான்‌ என்று கூறினோம்‌. அவன்‌ வழிமில்‌ விந்தண்‌ 
என்பவன்‌ புகழ்பட வாழ்ந்தான்‌. அதனால்‌ அவ்வூர்‌ விந்தன்‌ நல்‌ 
லூர்‌ எனவும்‌, விந்தை எனவும்‌ பெயர்‌ பெறும்‌. அவண்‌ 
பேரனே செண்பக பாண்டியர்‌ என்னும்‌ பராக்கிரம பாண்டியர்‌. 
அவர்‌ சேரனோடு போர்‌ புரிந்து வென்றார்‌. 


ஒரு நாள்‌ முருகப்‌ பெருமான்‌ முனி உருவங்கொண்டு பாண்டியர்‌ 
படுக்கையறையிற்‌ புகுந்து படுத்திருந்தார்‌. அருகில்‌ முருகன்‌ கோவி 
வில்‌ பெருமானையும்‌ வள்ளி தெய்வயானையையும்‌. வழிபட்டிருந்த 
மன்னருக்கு முருகப்பிரானுடைய உடலிலிருந்து ஒரு புது மணம்‌ 
வீசியது. அதனைப்‌ பின்பற்றிய பாண்டியர்‌ தூங்குவார்போல 
இருந்த முருகனை வந்து கண்டவுடன்‌, ஓர்‌ உருண்டை பெருமாண்‌ 


சிவன்‌ கோவில்கள்‌ தென்காசி 143 


வாயிலிருந்து வெளி வந்தது. ஆறுமுகன்‌ அக்குளிகையைப்‌ பாண்‌ 
டயரிடம்‌ தந்து மந்திரமும்‌ அருளி மறைந்தனர்‌. பராக்கிரமர்‌ 
அகுனுதலியால்‌ நாடோறும்‌ பிறரறியாமற்‌ காசி சென்று வழிபட்டு 
வந்தார்‌. இதையறிந்த அவர்‌ மனைவி வில்வவதி தன்னையும்‌ 
அழைத்தேக வேண்டினாள்‌. முருகனும்‌ தோன்றி “அது செய்‌ என்ன, 
மன்னவர்‌ மனைவியையும்‌ உடன்‌ அழைத்தும்‌ சென்றார்‌. காசியி 
லிருந்து வரும்‌ வழியில்‌ மதுரையில்‌ அரசி பூத்தான்‌. அதனால்‌ 
இருவரும்‌ நான்கு நாள்‌ மதுரையில்‌ தங்கி ஐந்தாம்‌ நாள்‌ சொக்கரை 
வணங்கினர்‌. பெறாுமான்‌, “ ஊர்ப்பக்கத்தில்‌ காசி காண்‌” என 
அருஸினர்‌. மன்னர்‌ ஊரையடைந்து செண்ப்கவன _ முனிவரைக்‌ 
கண்டு தென்காசி காட்ட வேண்டினர்‌. அப்போது வானொலி, 
“ சித்தராக உலகேசன்‌ உனக்கு அருன்‌ செய்வான்‌ ” என 
ஐலித்தது. அன்றிரவு உலகநாயகர்‌ அவர்‌ கனவிலே தோன்றி 
“உன்‌ முன்னோன்‌ குலசேகாரனுக்கு நாம்‌ அருள்‌ செய்தோம்‌. 
அவன்‌ மகன்‌ உலகநாதனுக்கு மகளாயெ உலகம்மையாம்‌ குழல்‌ 
வாய்‌ மொழியாளை மணந்தோம்‌. இங்கிருந்து மேற்கே அரைக்காத 
ஞூரத்தில்‌ நாம்‌ இருக்கிறோம்‌. அவ்விடமே தென்காசி. நாளை இங்கி 
ருந்து ஓர்‌ எறும்பொழுக்கு அவ்விடம்‌ வரையிற்‌ போகும்‌. அதைக்‌. 
தொடர்ந்து செல்‌. நாமும்‌ விடைமேல்‌ வந்து அருளுவோம்‌ ” எண்‌ 
றருனினர்‌. பராக்கிரம பாண்டியர்‌,  * இங்கு தென்காசியிலிருந்தும்‌, 
அப்பிரான்‌ என்‌ குலதெய்வமாக இருந்தும்‌ நான்‌ அவரைக்‌ காணாது 
இருந்தேனே ” என்று மூழ்ந்து தமது வழிபடு கடவுளாகிய ஆறு 
முகனையும்‌ வாழ்த்தினார்‌. விடிந்தவுடன்‌ செண்பக பாண்டியர்‌ எறும்‌ 
பொழுக்கின்‌ வழியே சென்று சித்திரையாற்றின்‌ கரையிலே நந்தி 
யக்‌ கண்டு அதனருகில்‌ இருந்த மடுவிலே சிவலிங்கப்‌ பெருமானை 
பூம்‌ கண்டார்‌ : பின்‌ கடவுளருளால்‌ கோவிலம்‌ சட்டி, தென்காசி 
நகரையும்‌ அமைத்துப்‌ பரம்பொருளை நாடோறும்‌ வழிபட்டு அருள்‌ 
பெற்றார்‌. இப்பாண்டியர்‌ காகிகண்ட பராக்ரம பாண்டியர்‌ எனவும்‌ 
அரிகேசரி தேவர்‌ எனவும்‌ பெயர்‌ பெறுவார்‌. 


தருக்குற்றாலல்‌-குற்றாலநாதர்‌ 

தென்‌ காசிக்குத்‌ தென்‌ மேற்கே மூன்றரை மைல்‌ தூரத்தில்‌ 
இருக்றைது திருக்குற்றாலம்‌. இங்கிருந்து தென்காசி, இலஞ்சி, செங்‌ 
கோட்டை முதலிய எல்லா ஊர்களுக்கும்‌ நல்ல சாலைகள்‌ இருக்‌ 


144 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


இன்றன. குற்றாலப்‌ பேரருவி குளிப்பதற்கு இன்பம்‌ தருவது. அத 
னால்‌: சாரற்‌ காலத்தில்‌ இங்கே பற்பல இடங்களிலிருந்து செல்வர்கள்‌. 
குடும்பத்துடன்‌ வந்து தங்கி நீராடி மிழ்‌கன்றார்கள்‌. இதனாலேயே 
திருக்குற்றாலம்‌ போக பீடம்‌ என்று புகழப்‌ பெறுகிறது. பாவநாசம்‌ 
யோகபீடம்‌, சிவசயிலம்‌ ஞானபீடம்‌. 


குற்றாலம்‌ என்பது வரையாத்தி மரமாம்‌; அதன்‌ நிழலிலே 
பெருமான்‌ இருத்தலினாலே இவ்விடம்‌ குற்றாலம்‌ எனப்‌ பெற்றது. 
“ குற்றாலத்து அமர்ந்துறையும்‌ கூத்தர்‌ ” என்பதனால்‌ “ குறு ஆல 
மரத்தின்‌ 8ழ்க்‌ கூத்தாடி நின்றார்‌ பெருமான்‌ ; அதனால்‌ குற்றாலம்‌ 
ஆயிற்று ” என்று கூறுவாரும்‌ உளர்‌. 
இப்போது குற்றால நாதராயெ சிவலிங்கப்‌ பெருமான்‌ இருக்ற 
இடத்தில்‌ முன்‌ திருமால்‌ இருந்தார்‌. இமைய மலையிலிருந்து 
தெற்கே சிவபெருமானால்‌ அனுப்பப்பட்ட குறுமுனிவர்‌ அகத்தியஞர்‌ 
இங்கே வந்தார்‌ ; கும்பிடக்‌ கோலிலினுள்ளே நுழைந்தார்‌. அங்‌ 
இருந்த வைணவப்‌ பூசாரிகள்‌ சிவ வேடத்துடன்‌ வரும்‌ இவரைத்‌ 
தடுத்தார்கள்‌. அகத்தியரோ விலகிச்‌ சென்று தம்‌ திருமேனியில்‌ 
பன்னிரண்டு இரு நாமங்களைச்‌ சாத்திக்‌ கொண்டு திரும்ப வந்தார்‌... 
அப்போது அப்பூசாரிகள்‌ இவரை வணங்கி உள்ளே அழைத்துச்‌ 
சென்றார்கள்‌. இவர்‌ திருமால்‌ திருமுன்பு சென்று நின்று, 
“ பாலலோசனப்பரன்‌ எனப்‌ பாவகம்‌ பண்ணி 
மாலினார்‌ சிரமீது தன்‌ மலர்க்கரம்‌ பதித்தே 
கோல நீடூமெய்‌ குறுகு நீகுறுகு எனக்கூறிச்‌ 
இலமார்‌ சிவலிங்கத்தின்‌ வடிவினைச்‌ செய்தான்‌.” 
இங்கனமாகத்‌ திருமாலின்‌ திருமேனி சிவலிங்கமாக்கப்‌ பெற்றது 
அகத்தியரால்‌. கோவில்‌ சங்கன்‌ வடிவில்‌ அமைந்துள்ளது. நன்‌ 
னகரப்‌ பெருமாள்‌ என்ற பெயருடன்‌ திருமால்‌ உருவமுள்ள உட்‌ 
கோயிலும்‌ உள்ளது. ‘ 
அம்மை குழல்வாய்‌ மொழியாள்‌ குற்றாலப்‌ பெருமானுடைய 
தென்புறம்‌ அழகாகப்‌ புதுப்பணி பெற்ற திருக்‌ கோவிலில்‌ எழுந்தருளி 
ஐருக்கின்றாள்‌. கேள்விச்‌ சான்றும்‌ அதனைப்‌ பாடிய திருக்குற்றாலத்‌ 
தல புராணம்‌, திருநெல்வேலித்‌ தல புராணம்‌ ஆய புராணச்‌ 
சான்றுகளும்‌ தவிரத்‌ இருக்‌ கோவிலில்‌ “£ அது முன்னர்‌ திருமால்‌ 
கோவிலாக இருந்தது ” என்பதற்கு வேறு சான்றுகள்‌ இல்லை. 


சிவன்‌ கோவில்கள்‌-- தென்காசி நக்க 


இக்‌ கோவிலிற்‌ காணப்படும்‌ கல்வெட்டுக்களினால்‌ இக்கோவிலின்‌ 
பல பகுதிகள்‌ அமைந்த காலம்‌, சொத்துக்கள்‌ முதலிய உண்மைகள்‌ 
புலனாகின்றன. பெருமான்‌ * குற்றாலம்‌ உடையார்‌,” * திருக்குற்றாலம்‌ 
உடைய நாயனார்‌” எனவும்‌, அம்மை “ குழல்வாய்‌ மொழி மங்கை 
யார்‌ * எனவும்‌ குறிக்கப்‌ பெறுகின்றனர்‌. 


இத்திருக்கோவிலிலுள்ள “ தரணிபீடம்‌ ”” அருள்‌ பழுத்தொழுகும்‌ 
பெருமை வாய்ந்தது. இங்கே வழிபட்டிருந்து ஊமை நீங்கயோர்‌ 
சிலர்‌. 


திருஞான சம்பந்தப்‌ பெருமான்‌ “ குற்றாலம்‌ குறும்பலாக்கும்பிட்‌ 
டேத்தி ”னார்‌ என்று சேக்கிழார்‌ பெரிய புராணத்திற்‌ பாடினார்‌. 
சம்பந்தர்‌ முதலில்‌ குற்றாலப்‌ பதிகமும்‌ பின்‌ குறும்பலாப்‌ பதிகமும்‌ 
பாடினார்‌. அவர்‌ அங்கே நேரிற்‌ கண்டு அனுபவித்த இயற்கை 
தலன்களை யெல்லாம்‌ அப்பதிகங்களில்‌ அமைத்துப்‌ பாடுகிறார்‌. 
அவர்‌ “ நமரங்காள்‌, அடியீர்காள்‌, கிறு தொண்டீர்‌, பெரியீர்‌ 
காள்‌, தொழுலீர்காள்‌, பணிவீர்காள்‌ ”” என்றெல்லாம்‌ பக்கல்‌ நின்‌ 
றாரை விளித்து, “ குற்றாலம்‌ நாதன்‌ மேய நன்னகர்‌ போலும்‌ ” 
என்று ஒவ்வொரு பாட்டிலும்‌ பாடுகிறார்‌. 
“ செல்வம்‌ மல்குசெண்பகம்‌ வேங்கை சென்று ஏறிக்‌ 
கொல்லை முல்லை மெல்‌ அரும்பீனும்‌ குற்றாலம்‌ ; ” 
* மைம்மா நீலக்‌ கண்ணியர்‌ சாரல்‌ மணி வாரிக்‌ 
கொய்ம்மா எனல்‌ உண்கிளி ஒப்பும்‌ குற்றாலம்‌ ; ”” 
“ போதும்‌ பொன்னும்‌ உந்தி அருவி புடைசூழக்‌ 
கூதல்‌ மாரிறுண்‌ துளி தூங்கும்‌ குற்றாலம்‌ ; ” 
என்பன குற்றாலத்‌ திருப்பதிகத்தில்‌ சம்பந்தர்‌ திருவாக்கு. 
குரங்குகள்‌ செய்த விளையாட்டு அவருடைய கவனத்தை ர்ச்‌ 
திருக்கன்றது. 
“ மலையார்‌ சாரல்‌ மகவுடன்‌ வந்த மடமத்தி 
குலையார்‌ வாழைத்‌ தீங்கனி மாந்தும்‌ குற்றாலம்‌”, 


14 மத்தி பாய்ந்து உண்டு விண்ட கோட்பலவின்‌ ' 
இங்கனியை மாக்கடுவன்‌ உண்டுகளும்‌ குறும்பலாவே ”. 
நெ, மர-—10 


146 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


“ நீடுயர்‌ வேய்குனியப்‌ பரய்கடுவன்‌ நீள்கழைமேல்‌ நிருத்தம்‌ 

[செய்யக்‌ 

- கூடிய வேடுவர்கள்‌ கூய்லிளியாக்‌ கைமறிக்கும்‌ குறும்ப 
[லாவே”. 


இவை குரங்குகளைப்‌ பற்றிச்‌ சம்பந்தர்‌ கண்டு மகிழ்ந்து கூறுவன, 
குற்றாலத்‌ திருப்பதிகம்‌ அகத்தியர்‌ 'ஆக்யெ வெலிங்கப்‌ பெருமானைக்‌ 
குறிப்பது. குறும்பலாப்‌ பதிகம்‌ தல மரத்தைப்‌ ப்ற்றியது. தலமரம்‌ 
குறும்பலா ; நான்கு வேதங்களும்‌ பெருமானை தோக்கத்‌ தவ 
மிருந்து அருள்‌ பெற்றன ; அவையே குறும்பலா ; குறும்பலா 
அடிமிலும்‌ பெருமான்‌ சிவலிங்கமாக எழுந்தருளி மிருக்கன்றார்‌. 
தென்காசியிலிருந்து வரும்‌ வழியில்‌ திருஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ 
சிலிகை விட்டிறங்க்‌ கோபுர வணக்கம்‌ செய்து அடியாருடன்‌ இருக்‌ 
கோவிலுக்குச்‌ சென்ற இடத்தில்‌ ஒரு விநாயகர்‌ கோலில்‌ அமைந்‌ 
துள்ளது. இந்தத்‌ திருஞானசம்பந்த விநாயகர்‌ கோலில்‌ அண்மை 
யில்‌ புதுப்பிக்கப்பெற்றது. இங்கு விநாயகர்‌ உருவத்துடன்‌ சம்பந்தர்‌ 
உருவமும்‌ இகழ்வது காணலாம்‌. 3 

“ குற்றாலத்துறை கூத்தரை ”ப்‌ பற்றிப்‌ பின்‌ ஓரிடத்தில்‌ ஆராய்‌ 

வோம்‌. 


கடையநல்லூர்‌--௮ண்ணாமலைநாதர்‌ 


தென்காசிக்கு வடக்கே சீவில்லிபுத்தூருக்குப்‌ போகும்சாலையில்‌ பத்‌ 
தாவது மைலில்‌ கடையநல்லூர்‌ இருக்கறது. இப்போதிருக்கும்‌ இடத்‌ 
திற்கு மேற்கே இரண்டு மைல்‌ தள்ளி மருதூர்‌ என்ற பெயரோடு 
இவ்வூர்‌ இருந்தது. மலையடிவார மானதால்‌ விலங்குகளின்‌ தொல்லை 
மிகுதியாக இருந்துவந்தது. அதனால்‌ அவ்வூரார்‌ இழக்கே வந்து 
குடியேற எண்ணியிருந்தனர்‌. 


ஒருநாள்‌ ஒரு குடியானவன்‌ ஆட்டுப்பாலைக்‌ கடைகாவிற்‌ கறந்து 
கீழே வைத்தான்‌ ; திரும்ப எடுக்கும்போது அக்கடைகால்‌ தரையில்‌ 
ஒட்டிக்கொண்டது. கவனித்துப்‌ பார்க்கும்போது அக்கடைகாலின்‌ 
கீழே ஒரு சிவலிங்கம்‌ இருப்பது புலனாயிற்று, கடைகால்‌_—கடையால்‌ 
பால்‌ கறக்கும்‌ மூங்கிற்‌ குழாய்‌. கடைகாலின்‌ கீழே முளைத்திருந்த 
பெருமான்‌ ஆனதிறாலே பெருமான்‌ - கடைகாலீசர்‌, - கடையாலீசர்‌ 
என்று பெயர்‌ பெற்றார்‌. மருதூரார்‌ அனைவரும்‌ இங்கே வந்து 


சிவன்‌ கோவில்கள்‌ தன்காசி 147 


குடியேறினர்‌. அந்த ஊர்‌ “கடைகால்‌ நல்லூர்‌”, “கடையால்நல்லூர்‌” 
என்று பெயரிடப்பெற்றது. கடையால்‌ நல்லூர்‌ கடைய நல்லூர்‌ 
என இன்று வழங்குகின்றது. 

“வடவாரிநாடு கடயலூர்‌, கடைக்கால்‌ நல்லூர்‌ என்ற மருதூர்க்‌ 
கோட்டை, கடைகாலீசுரர்‌”” என்ற பெயர்கள்‌ இக்கோலிலில்‌ உள்ள 
கல்வெட்டுக்களில்‌ உள்ளன. 

இருவண்ணாமலைக்‌ கோவிலை எண்ணிப்‌ புதிதாக இவ்வூரில்‌ 
அமைந்த கோவிலே அண்ணாமலை நாதர்‌ திருக்கோவில்‌. இது ஒரு 
தனிக்கோவில்‌. அண்ணாமலைப்‌ பேரேரி என்ற தனிக்குளம்‌ 
இக்‌ கோவிற்‌ பெருமான்‌ பெயரால்‌ தோன்றியது. 


ஒருட்டினாபுரம்‌— விசுவநாதர்‌, கோபாலஇருட்டினர்‌ 

விசுவநாதர்‌ விசாலாட்சியம்மையுடன்‌ இருட்டினாபுரத்தில்‌. பிரச 
மணர்‌' தெருவில்‌ வடகிழக்கே எழுந்தருளியிருக்கின்றார்‌. அத்தெரு 
வின்‌ மேலோரம்‌ கோபால இருட்டினர்‌ திருக்கோவில்‌ இருக்கறது. 
இந்தக்‌ இருட்டினர்‌ பெயராலேயே கருட்டினாபுமம்‌ அமைந்தது. 
இவ்வூர்‌ கடையநல்லூருக்கு ஒருமைல்‌ வடக்கே இருந்தாலும்‌ கடைய 
நல்லூரின்‌ ஒரு பகுதியே, 

அகரம்‌, சொக்கன்பட்டி, மாறாந்தை ஆதிய ஊர்களிலுள்ள சிவன்‌ 
கோலில்கள்‌ ரூபா மூவாயிரத்துக்குக்‌ குறைந்த வருவாயினவே : 
இருந்தாலும்‌ அவைகளின்‌ முதன்மை பற்றிக்‌ கீழே சுருங்கச்‌ கூறு 
வோம்‌. 


அகரம்‌--மானகவசேசுவரர்‌ 
எழுத்துக்களில்‌ அகரம்‌ போல ஊர்களில்‌ முதன்மை பெற்றி 
ருப்பது அகரம்‌. இது தென்காசி திருநெல்வேலிச்‌ சாலைமேல்‌ உள்ள 
ஆலங்குளத்திலிருந்து வடக்கே ஐந்து மைல்‌ தூரத்தில்‌ இருக்கறது, 
மானத்தைக்‌ கவசமாக உடையவர்‌ அவ்வூர்‌ மக்கள்‌ ; அதனால்‌ அவர்‌ . 
களால்‌ வழிபடப்‌ பெறும்‌ சிவலிங்கப்‌ பெருமான்‌ மானகவசேசுவரர்‌ 
எனப்‌ புகழப்பெற்றார்‌. 
இது தென்காசிக்‌ கல்வெட்டில்‌ “சிற்றாற்றங்கரைப்‌ போக்கு, குரு 
மரைதாடு சேந்தனேரியிலுள்ள மானகவச சதுர்வேதி மங்கலம்‌" 
நெ, மாமே 


148 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


எனவும்‌, “பராக்ரெம பாண்டியர்‌ தந்த அதரம்‌” 
கிபற்றுள்ளது. இங்கே அகரம்‌ என்பது 
தானமாகத்‌ தந்த ஊர்‌. 1 


எனவும்‌ குறிக்கப்‌ 
. பார்ப்பனருக்குத்‌ 


சொக்கன்பட்டி--விசுவநாதர்‌ 


கிருஃ்ட்டினாபுரச்துக்கு மூன்று மைல்‌ வடக்கே இருக்கறது சொக்கன்‌ 
பட்டி. மதுரை மன்னன்‌ சொக்கநாத நாயக்கர்‌ பெயரால்‌ அமைந்து 
ஒரு பெரிய குறுநில மன்னருடைய ஆளுகையில்‌ இருந்தது இவ்வூர்‌. 
அக்குறுநில மன்னர்‌ பலர்‌ திருக்குற்றாலத்தில்‌: பல அரிய திருப்பணி 


கள்‌ ஆக்னர்‌. இவ்வூர்ப்‌ பெருமான்‌ விசுவநாதர்‌ அழயே சிறு 
திருக்கோவிலில்‌ லிசாலாட்சியம்மையுடன்‌ எழுந்தருளியிருக்‌ 
இன்றார்‌. 


மாறாந்தை--கைலாசநாதர்‌ 


இவ்வூரை “மாறன்தாயநல்லூர்‌” என்னும்‌ கல்வெட்டு. இது 
மாறாந்தை நல்லூர்‌ என வழங்கப்‌ பின்‌ மாறாந்தை என்றே வழங்கு 
வதாயிற்று. மாறன்‌-பாண்டியன்‌ ; தாயம்‌--உரிமை. 


இது விக்கிரம 
பாண்டியபுரம்‌ என்றும்‌ பெயர்‌ பெறும்‌. இவ்வூர்ப்‌ பெருமானைக்‌ 
கைலாச முடைய நாயனார்‌ ” என்று கல்வெட்டுக்கள்‌ 
கூறுகின்றன. 


ஆலடிப்பட்டி--வைத்துயலிங்கர்‌ 


ஆலமரத்தடியில்‌ தோன்றிய பட்டி ஆலடிப்பட்டி ; இது ஆலங்‌ 
குளத்திற்கு வடக்கே அரைமைல்‌ தொலைவில்‌ இருக்கறது, இவ்‌ 
வூருக்குத்‌ தெற்கேயுள்ள நல்லூர்ச்‌ சந்தை வைத்தியலிங்கர்‌ கோவிலைச்‌ 
சேர்ந்தது. இக்கோலில்‌ ரூபா பன்னீராமிரத்தின்‌ மேலும்‌ வருவா 
யுடையது. உடல்‌ நோயும்‌ உமிரைப்‌ பற்றிய பிறவி நோயும்‌ நீங்கச்‌ 
செய்வதில்‌ ஒப்புயர்வற்ற வைத்தியர்‌ இவ்வூர்ச்‌ லிங்கப்‌ பெருமான்‌ 
என்பது உலகறிந்த உண்மை. 


இனி சங்கர நமினார்‌ கோவிலிலுள்ள சிவபெருமான்‌ இருக்‌ 
கோவில்களைச்‌ சென்று கும்பிடுவோம்‌. 


ராம றாவ *ராமி7/1பகஐஐ இர ரா மம ஒர . 


149 
எ. சங்கரநயினார்‌ கோவில்‌ வட்டம்‌ 
சங்கரநயினார்‌ கோவில்‌--சங்கரலிங்கப்‌ பெருமான்‌ 


தென்‌ பாண்டி நாடே சிவலோகம்‌. அதன்கண்‌ தென்கோடி 
மிலுள்ள இருநெல்வேலி மாவட்டம்‌ செந்தமிழ்‌ வழங்குஞ்‌ சீர்மை 
யது. அம்பலவாணர்‌ விரும்பிக்‌ கூத்தாடும்‌ சீர்‌ மிகப்பெற்ற இடங்கள்‌ 
ஐந்து. அவை அரதன அம்பலமர்கிய திருவாலங்காடு, பொன்னம்பல 
மாகிய சிதம்பரம்‌, வெள்ளியம்பலமாகிய மதுரை, ்‌ செப்பறையாகிய 
திருநெல்வேலி, சித்திர அம்பலமாகிய திருக்குற்றுலம்‌ என்பன. 
இந்த ஐந்தில்‌ இரண்டுடைய பெருமையது திருநெல்வேலி மாவட்டம்‌. 


திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள பெரிய கோவில்கள்‌ தரு 
நெல்வேலி, திருச்செந்தூர்‌, சங்கரன்‌ கோவில்‌, திருக்குற்றாலம்‌ என்‌ 
பன. இவைகளில்‌ சங்கரன்கோவில்‌ இருக்கும்‌ சங்கர நமினார்‌ கோவில்‌ 
என்ற ஊர்‌ சங்கரநமினார்கோவில்‌ வட்டத்தின்‌ தலைநகர்‌. -இத 
லிருந்து தெற்கே சிறிது இழக்கில்‌ சாய்வாக முப்பத்துமூன்று மைல்‌ 
தூரத்தில்‌ திருநெல்வேலி இருக்கிறது. நேரே சிழச்கே பன்னிரண்‌ 
டாவது மைலில்‌ கழுகுமலையும்‌, : இருபத்துதான்காவது மைலில்‌ 
கொவிற்பட்டியும்‌ இருக்கின்றன. .நேரே வடக்கே ஏழாவது -மைலில்‌ 
கரிவலம்‌. வந்த நல்லூரும்‌, இருபதாவது மைலில்‌ இராசபாளையமும்‌, 
இருபத்தேழாவது மைலில்‌ சீவில்லிபுத்தூரும்‌ இருக்கின்றன. தேரே 
மேற்கே பத்தாவது மைலில்‌ புளியங்குடி இருக்றேது. இவ்வூர்‌ 
களுக்கெல்லாம்‌ நல்ல சாலைகள்‌ இருப்பதால்‌ அடிக்கடி வாடகை 
மோட்டார்‌ வண்டிகள்‌ ஓடுன்றன. 


தென்னிந்திய இரயில்வேயின்‌ லிருதுநகா_தென்காசிக்‌ குறுக்குப்‌ 
பாதையில்‌ சங்கரன்கோவில்‌ இருக்கிறது. இதற்கு வடக்கே இராச 
பாளையம்‌, சீவில்லிபுத்தூரும்‌ தெற்கே கடையநல்லூர்‌, தென்காசியும்‌ 
உள. சங்கரன்கோவில்‌ _ இரமிலடியிலிருந்து _ கோலில்‌ ர. மைல்‌ 
தூரத்தில்‌: இருக்றேது. இரமிலடியில்‌, ஊருக்குள்‌ வர. -வாடகைக்கு 
எப்போதும்‌" வண்டிகள்‌ இடைக்கும்‌.' பெரும்பாலோர்‌ - இரயிலடியி 
லிருந்து ஊர்க்குளத்தின்‌. வழியாகக்‌ குறுக்கே. நடந்துவருன்றனர்‌ ; 

: இவ்வழி அரைமைல்‌ தான்‌ “இருக்கும்‌. ஊர்க்குளத்தின்‌ - உள்வாமின்‌ 
வ்ப்மேற்கும்‌ பகுதியில்‌ இரயிலடி. இருக்கறது. ஊரிலிருந்து “இரமிலடி 


150 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


நெடுந்தூரத்‌ இலிருந்தும்‌ இப்போது ஊர்‌ வளர்ச்சியினாலே கட்டிடங்கள்‌ 
நெருங்கி வருவதால்‌ இன்னும்‌ லை கல்‌ ஊருடன்‌ ஒன்று 
சேர்ந்து விடுமென்பது உறுதி. 


உயரிய அரசியல்‌ அலுவலாளர்கள்‌ தங்குவதற்கு வழிப்‌ 
போக்கர்‌ விடுதி (Travellers Bugalow)யும்‌, ஏழைகளும்‌ 
தங்குவதற்குச்‌ சத்திரம்‌ ஒன்றும்‌ மாவட்ட நாட்டாண்மைக்‌ கழகத்‌ 
தாரின்‌ ஆளுகையில்‌ இருக்கின்றன. மேலைத்‌ தேர்‌ வீதியிலும்‌ 
வடக்குத்‌ தேர்‌ வீதியிலும்‌ சத்திரங்கள்‌ பல உள. மேலை வீதியில்‌ 
திருவாவடுதுறை மடம்‌ இருக்கறது. இரமிலடியில்‌ விழாக்‌ காலங்‌ 
களில்‌ மக்கள்‌ தங்குவதற்குப்‌ பெரியதோர்‌ சாவடி கட்டப்‌ பட்டிருக்‌ 
கிறது. திருவிமாக்காலங்களில்‌ குடியானவர்கள்‌ தங்கள்‌ வீடுகளிற்‌ 
பல பகுதிகளை அயலூராருக்குத்‌ தங்கும்‌ பொருட்டு வசதி செய்து 
கொடுத்து வாடகை வாங்குதன்றனர்‌. 


சங்கரன்கோவில்‌ ஐந்து தலங்களில்‌ ஒன்று. இது மண்‌ தலம்‌, 
தாருகாபுரம்‌ நீர்த்தலம்‌, தென்மலை காற்றுத்‌ தலம்‌, கரிவலம்‌ வந்த 
நல்லூர்‌ தீத்தலம்‌, தேவதானம்‌ ஆகாயத்தலம்‌. இவ்வைந்தனுள்‌ 
சங்கரன்‌ கோவிலே முதன்மையானது. சில ஆண்டுகளுக்கு முன்‌ . 
வரை சிவராத்திரியன்று பல அடியார்கள்‌ ஒன்றுகூடி இவ்வைந்து 
கோவில்களையும்‌ அவ்விரவிலேயே கால்‌ நடையாகச்‌ சென்று வழி 
பட்டு வந்தார்கள்‌. இப்போதும்‌ சிலர்‌ அங்ஙனம்‌ செய்து வருகிறார்‌ 
கள்‌. 


சங்கரனார்‌ திருக்கோவிலின்‌ முகப்பில்‌ நூற்று இருபத்தைந்து 
அடி உயரமுள்ள ஒரு பெரிய கோபுரம்‌ இருக்றேது. இது ஒன்பது 
தட்டுக்களை உடையது. மேல்‌ தட்டிலிருந்து உச்சி இருபத்தேழடி ; 
தளத்திலிருந்து முதல்‌ தட்டு இருபத்தொன்பது அடி (கதவு இரு 
பத்து மூன்றரையடி) ; இடையிலுள்ள எட்டுத்‌ தட்டுக்களும்‌ அறுபத்‌ 
தொன்பது அடி உயரமாம்‌. இதன்‌ அடிவாரம்‌ தென்வடல்‌ நூறு 
அடி, கிழமேல்‌ அறுபத்தைந்தடி. ஒன்பதாவது தட்டு தென்வடல்‌ 
அறுபத்திரண்டு அடி, இழமேல்‌ இருபத்தைந்து அடி ; இதன்‌ உள்‌ 
அகலம்‌ பத்தடியாகும்‌. கோபுரத்தின்‌ உச்சி தென்‌ வடல்‌ நீளம்‌ 
ஐம்பத்தாறு அடி; கிழமேல்‌ அகலம்‌ பதினைந்தடி ; நடுப்பகுத. 
அகலம்‌ ஐந்தடி. உச்சியிலுள்ள குடம்‌ ஏழடி நரன்கங்குல உயரம்‌ 
இருக்றேது, கோபுரத்தின்‌ ஒன்பதாவது தட்டிலே 8ழ்ப்புறமாக ஒரு 


சிவன்‌ கோவில்கள்‌ சங்கரன்‌ கோலில்‌ 151 


பெரிய மணி தொங்குகிறது, இதற்கு அருகில்‌ ஒரு கடிகார இயந்‌ 
இரம்‌ இருக்கறது. இது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்‌, சீர்‌ 
கேடான நிலையை அடைந்து விட்டது. இது சரியாக இருந்த காலத்‌ 
தில்‌ (அதாவது ஐம்பது ஆண்டுகளின்முன்‌) இந்தக்‌ கடிகாரம்‌ இம்‌ 
மணியை இரண்டு நாழிகைக்கு ஒரு முறை அடித்து வந்ததாம்‌. 
அதன்ல்‌ இது நாழிகைக்‌ கடிகாரம்‌ என்று பெயர்‌ பெற்றது. பகல்‌ 
முப்பதாவது நாழிகையானவுடன்‌ இது பதினைந்து மணி அடிக்கும்‌ ; 
மறுபடி இரவு இரண்டு நாழிகையானவுடன்‌ ஓர்‌ அடி அடிக்குமாம்‌. 
இம்மணியோசை சுற்றிப்‌ பல மைல்களுக்குக்‌ கேட்டு வந்ததாம்‌. இக்‌ 
கடிகாரப்‌ பணியாளராகிய ஆசாரிக்கு மானிபம்‌ இருந்து வந்ததாம்‌. 
கடிகாரம்‌ அடித்து வராத காரணத்தால்‌ இம்மானீபத்தை அரசாங்கத்‌ 
தார்‌ எடுத்தக்கொண்டனரென்பது தெரிறேது. 


பல மைல்களுக்கு அப்பால்‌ வரும்போதே இக்‌ கோபுரம்‌ தெரி 
றது. அதனால்‌ இவ்வூரை நோக்கி வருபவர்‌ யாவரும்‌ நெடுந்‌ 
தூரத்திலிருந்தே சங்கரலிங்கப்‌ பெருமானையும்‌ கோமதியம்மையை 
யும்‌ நினைத்துக்கொண்டு அன்பு நிறைந்த மனத்துடன்‌ வருறோர்கள்‌. 
இந்த மாவட்டத்தில்‌ நான்குநேரியிலும்‌, திருநெல்வேலியிலும்‌ 
உள்ள கோபுரங்களெல்லாம்‌ இதற்குச்‌ சிறியனவே. இதன்‌ உச்சியில்‌ 
ஏறி நின்றுகொண்டு நாற்புறமும்‌ நோக்கினால்‌ நாம்‌ பல அரிய 
காட்கெளைக்‌ கண்டு மூழலாம்‌.. சூழ இருபத்தைந்து முப்பது மைல்‌ 
வரையுள்ள குன்றுகள்‌, பேரூர்கள்‌, குளங்கள்‌, சாலைகள்‌ யாவும்‌ 
புலனான்றன. 

கோபுரத்தின்‌ முன்‌ ஒரு பெரிய மண்டபம்‌ இருக்கறது. அதன்‌ 
முன்‌ நின்று கோவிலைப்‌ பார்த்தால்‌ ஆயிரக்கணக்கான அடியார்கள்‌ 
நின்று வணங்கப்‌ போதுமான இடமுடைய அம்மண்டபமும்‌, அதற்கப்‌ 
பால்‌ குடை வருவாசலும்‌, அதற்கும்‌ அப்பால்‌ இறைவனுடைய 
கோவிலின்‌  இணையில்லாக்காட்சியும்‌ பார்ப்போர்‌ உள்ளத்தை 
கொள்ளை கொள்வனவாம்‌. கோவில்‌ ஊருக்கு நடுவே நான்குமா . 
வீதிகளாலும்‌ அவைகளை அடுத்து அப்பாலுள்ள நான்கு தேரோ 
டும்‌ தெருக்களாலும்‌ சூழப்பெற்று விளங்குகின்றது. 

இந்தத்‌. . திருக்கோவில்‌, சங்கரலிங்கர்‌ கோவில்‌, - கோமதியம்மை 


கோவில்‌, சங்கரநாராயணர்‌ கோவில்‌ என .மூன்று பெரும்‌ . பகுதி 
களாக இருக்கன்றது. கோவிலின்‌ தலை வாயிலுக்கு நேரே. இருப்பது 


152 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


சங்கரலிங்கப்பெருமான்‌ கோவில்‌ ; இது தென்பகுதியில்‌ இருக்கறது. 
வட பகுதியில்‌ கோமதியம்மை திருக்கோவில்‌ அமைந்துள்ளது. இவ்‌ 
விரண்டு கோவில்களுக்கும்‌ தனித்தனி கருவறை, அர்த்தமண்டபம்‌, 
அந்தரான மண்டபம்‌, மணிமண்டபம்‌, மாமண்டபம்‌, பரிவார மண்ட 
பம்‌, சுற்று மண்டபங்கள்‌ இருக்கின்றன. இறைவன்‌ இறைவி கோலில்‌ 
களுக்கு நடுவே சங்கரநாராயணர்‌ கோவில்‌ இருக்கிறது. இதில்‌. ௧ரு 
வறை, அர்த்தமண்டபம்‌, மாமண்டபம்‌, சுற்று மண்டபம்‌ என்று 
நான்கு மண்டபங்கள்‌ அமைந்திருக்கன்றன. இதன்‌ முன்‌ பெருங்‌ 
கூட்டம்‌ கூடி விரிவுரை, இசையரங்கு நடப்பதற்கு ஏற்ற ஒரு பெரிய 
மண்டபம்‌ இருக்றெது. இம்‌ மூன்று கோலில்களையும்‌ சூழப்‌ பலிச்‌ 
சுற்று மண்டபம்‌ உள்ளது. தலைவாயிலில்‌ அரசகோபுரமும்‌, வெளி 
மண்டபமும்‌ அங்கங்கே அமைந்து விளங்குன்றன. 

சங்கரலிங்கப்‌ பெருமானுக்கு வன்மீக நாதர்‌ என்ற பெயரும்‌ 
உண்டு. வன்மீகம்‌ என்பது புற்று. புற்றிலிருந்து தோன்றியபடி 
யால்‌ அவருக்கு வன்மீக நாதர்‌ என்ற பெயர்‌ உண்டாயிற்று. சங்கர 
நாராயணர்‌ கோமதியம்மையின்‌ காட்சிக்காக வந்த மூர்த்தியாவார்‌. 
கோமதியம்மைக்கு ஆவுடையம்மை என்ற பெயரும்‌ உண்டு. ஆ 
என்பது பசு, ஆக்களை உடையாள்‌ ஆவுடையாள்‌, அவளே கோமதியாள்‌. 


இங்கே ஐந்து தீர்த்தங்கள்‌ உள. அவை அக்னி இரத்தம்‌, 
அகத்திய இர்த்தம்‌, சூரிய இர்த்தம்‌, வைரவ இர்த்தம்‌, கெளரி 
தீர்த்தம்‌ என்பன. சங்கரலிங்கத்துக்கு நிருதி இக்ல்‌ சங்கரதீர்ததம்‌ 
உள்ளது. ; அது இந்திர தீர்த்தமென்றும்‌ பெயர்‌ பெறும்‌. சங்கன்‌, 
பதுமன்‌ என்னும்‌ பாம்பாசர்களால்‌ முழுகப்பெற்றதும்‌, அவர்களால்‌ 
நன்றாகத்‌ தோண்டப்‌ பெற்றதுமாகய நாகசனை கோவிலுக்குள்ளே 
நுழையும்‌ இடத்தில்‌ கோமதியம்மை திருமுன்பு அழகானதோர்‌ நடு 
மண்டபத்தோடு இருக்கறது. ஊருக்குத்‌ தென்பக்கம்‌ உள்ளது ஆவு 
டைப்பொய்கை என்பது ; இதிலேதான்‌ தெப்பத்திருவிழா தைமாதம்‌ 
கடைசி வெள்ளியன்று மிகவும்‌ சிறப்பாக நடைபெற்று வருறது. 
இவ்வூரின்‌ தலமரம்‌ புன்னை ல்‌ இவ்வூர்‌ ஆதியில்‌ புன்னை 
வனமாக இருந்திருக்றேது. 


இக்கோவிலுக்குச்‌ சொந்தமாக நெடுங்காலமாக ஒரு யானை இருந்து 
வருதிறது. இப்போதிருக்கும்‌ யானை மிகவும்‌ அழகான கொம்பானை 
உக்ரெபொண்டியருடைய பட்டத்து யானை கொம்பினால்‌ தரையைக்‌ 


சிவன்‌ கோவில்கள்‌ சங்கரன்கோலில்‌ 153 


குத்திக்‌ மே விழுந்தமைதான்‌ பெருங்கோட்டூர்‌ என்ற ஊருக்கும்‌, 
சங்கரனார்‌ கோவிலுக்கும்‌, சங்கர நமினார்‌ கோலில்‌ என்ற ஊருக்கும்‌ 
காரணமாக இருந்ததல்லவா ! 


சிற்பச்‌ சிறப்புகள்‌, திருவுருவங்கள்‌, தூண்கள்‌, பழைய உருவச்‌ 

இலைகள்‌ g 

கோமதியம்மை திருவுருவம்‌ பார்க்கப்பார்க்க உள்ள த்தைக்கவரும்‌ 
காட்டியது. கல்லாலாகய கூத்துடைப்‌ பெருமான்‌ திருவுருவமும்‌ அவ 
ருடைய அம்பலத்தின்‌ முன்‌ நின்று காண்போர்‌ மனத்தைக்‌ கொள்ளை 
கொள்ளும்‌ பேரழகுடையது. சங்கரர்‌ கோவிலுக்குள்‌ முகப்பில்‌ வலது 
புறம்‌ தூணில்‌ உகர பாண்டியர்‌ உருவச்சிலையும்‌, இடது புறம்‌ 
காணில்‌ உமாபதி சிவாசாரியாருடைய உருவச்சிலையும்‌ அழகாக 
அமைந்‌்இருக்ன்றன. 

பழங்காலப்‌ பாண்டியர்களால்‌ கட்டப்பட்ட மண்டபங்களும்‌, அவைகளி 
லுள்ள மன்மதன்‌, இரதி, காப்பறையன்‌ சிலைகளுள்ள தூண்களும்‌, 
பார்க்கத் தக்கன, 

தேர்கள்‌.--சங்கரனார்‌ தேர்‌ மிகப்‌ பெரியது ; அம்மன்‌ தேர்‌ சற்றுச்‌ 
சிறியது. இவை சித்திரை விழாவில்‌ ஒன்பதாம்‌ நாளில்‌ இழுக்கப்‌ 
பெற்றுப்‌ பெரும்பாலும்‌ அன்றே நிலையத்துக்கு வந்து விடும்‌. 


புராண வரலாறு 


சங்கரநாராயணர்‌ - உமாதேவியார்‌ சிவபெருமானிடத்தில்‌, “உமது 
இருவுருவில்‌ நாராயணர்‌ வடிவத்தைக்‌ காட்டியருளவேண்டு ” மென்று 
வேண்டிக்கொண்டு அவருடைய ஆணைப்படி மண்ணுலகில்‌ புன்னை 
வனத்தில்‌ வந்து தவமிருந்தார்‌. சிவனார்‌ ஆடி மாதம்‌ பெளர்ணமி 
யன்‌ நாராயணரைத்‌ தமது இடப்பாகத்திலே கொண்டு காட்சி 
கொடுத்தருளினார்‌. இதனால்‌ நாராயணர்‌, நான்முகன்‌ முதலிய 
தேவர்கள்‌ யாவரும்‌ சிவனார்‌ . இருவுருவில்‌ அடங்னெவசே என்ற 
உண்மையானது நிலை பெறுஒன்றது. இச்‌ செய்தியைச்‌ சங்கர 
நாராயணச்‌ சருக்கத்தில்‌ தென்‌ மொழி வட டைன்‌ புராணங்களில்‌ 
விரிவாகக்‌ காணலாம்‌... 


சங்கன்‌, பதுமன்‌ என்னும்‌ நாகர்‌ இருவர்‌ இருந்தனர்‌. அவர்‌ 
களில்‌. சங்கன்‌ சிவபெருமானிடத்தும்‌ பதுமன்‌ திருமாலிடத்தும்‌ அன்ப 


154 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


பூண்டு “அரன்‌ பெரியன்‌, அரி பெரியன்‌ ” என வாதிட்டுச்‌ சங்கர 
நாராயணக்‌ காட்சியைக்கண்டு ** அரனின்‌ கூறுதான்‌ அரி” என்ற 
உண்மையை உணர்ந்தனர்‌. 


“ஐய! நின்‌ கூறே மாலும்‌ அயன்‌ முதல்‌ தேவும்‌ என்னும்‌ 
மெய்‌ உணர்வே எஞ்ஞான்றும்‌ விளைவுறவேண்டும்‌.” 


(புராணம்‌--சங்கரநாராயணச்‌ சருக்கம்‌--38), 


காவற்‌ பறையன்‌... -மஷஹிக்‌சரீவன்‌ என்ற தேவன்‌ பார்வதி தேவியின்‌ 
சாபத்தால்‌ பறையனா$ப்‌ புன்னைவனக்‌ காவலாக இருந்தான்‌. அ தனால்‌ 
அவன்‌ காப்பறையன்‌ என்றும்‌, காவற்‌ பறையன்‌ என்றும்‌ பெயர்‌ 
பெற்றான்‌. கரிவலம்‌ வந்த நல்லூர்ப்‌ பால்வண்ணநாதருக்குப்‌ புன்னை 
வனத்திலே ஒரு நந்தவனம்‌ இருந்தது; அதற்கும்‌ அவனே காவல்‌. 
நந்த வனத்தின்‌ ஒரு பக்கம்‌ புற்றொன்று வளர்ந்தது. அதை 
ஒரு நாள்‌ அவன்‌ வெட்ட, அதிலிருந்த பாம்பின்‌ வால்‌ வெட்டப்‌ 
பட்டது. அப்போது அவன்‌ புற்றின்‌ பக்கத்தில்‌ சிவலிங்கம்‌ 
இருப்பதையும்‌ கண்டான்‌. அதே சமயத்தில்‌ உக்ர பாண்டியர்‌ 
அடுத்த வனத்தில்‌ வந்திருப்பதாக அறிந்து செய்தி தெரிவிக்க : 
ஓடினான்‌. ்‌ 


உக்ர பாண்டியர்‌. திருநெல்வேலிக்கு மேலே பொருநையாற்றின்‌ 
கரையிலுள்ள மணலூரில்‌ அரசாண்டிருந்த உக்கிரபாண்டியர்‌ அடிக்கடி 
மதுரைசென்று மீனாட்சியம்மையையும்‌ சொக்கப்பெருமானையும்‌ வழிபாடு 
செய்யும்‌ வழக்கமுடையவர்‌. காவற்பறையன்‌ புற்றை வெட்டிச்‌ சிவ 
. லிங்கத்தைக்‌ கண்ட அன்று. பாண்டியருடைய யானை கொம்பினால்‌ 
தரையைக்‌ குத்திக்‌ மே விழுந்து புரண்டது ; பாண்டியர்‌ ஒன்றும்‌ 
செய்ய அறியாது திகைத்திருந்தபோதுதான்‌ காவற்‌ பழையன்‌ ஓடி 
வந்து அரசரிடம்‌ செய்தி தெரிவித்து உன்‌ வர அழைத்தான்‌, 
உக்கிரபாண்டியர்‌ சென்று புற்றினையும்‌, புற்றிடங்கொண்டாரையும்‌, 
கூழைவாலின தாஃய பாம்பினையும்‌ கண்டார்‌. சங்கரனார்‌ அசரீரியாக 
ஆணைதரப்‌ பாண்டியர்‌ காடு கெடுத்து நாடாகக்‌ கோலில்‌ கட்டிச்‌ 
சங்கரன்கோவில்‌ ஊரையும்‌ தோற்றுவித்தார்‌. கோவிலில்‌ கோபுரத்‌ 
தைத்தாண்டியதும்‌ காவற்பறையனுடைய திருவுருவத்தை இப்போதும்‌ 
நாம்‌ காணலாம்‌. சங்கரன்‌ கோவிலுள்ளே வலப்பக்கமுள்ள தூணில்‌ 
உக்ர பாண்டியரது திருவுருவம்‌ காணப்பெறுறைது. யானை தனது 


வென்‌ கோவில்கள்‌--சங்கரன்கோவில்‌ 155 


பெரிய கொம்பினாற்‌ குத்தியமையினாலே அவ்விடத்தில்‌ உண்டா 
யிருக்கிற ஊர்‌ பெருங்கோட்டூர்‌ என்று பெயர்‌ பெற்றது. (கோடு- 
கொம்பு). உக்கிர பாண்டியர்‌ கோவிற்‌ பூசைக்கு மிகுந்த நிலங்களைக்‌ 
கொடுத்து ஒரு சித்திரை மாதத்திலே யானை மேல்‌ ஏறிக்கொண்டு 
தான்‌ இறைவனைக்‌ காணக்‌ காரணமாயிருந்த இடமாகிய பெருங்கோட்டூ 
ருக்குப்‌ போய்‌, யானை பிடி மண்‌ எடுத்துத்தரக்‌ கொண்டுவந்து 
பெருந்திருவிழா நடத்தி மூழ்ந்தார்‌. இத்திருவிளையாடல்‌ இன்றும்‌ 
நடைபெறுன்றமை தாம்‌ காணலாம்‌. காவற்‌ பறையனுக்கு ஊரின்‌ 
தெற்கே ஒரு சிறு கோவில்‌: இருக்றெது. அது. இருக்கும்‌ தெரு 
காப்பறையன்‌ தெரு என்று இன்றும்‌ வழங்கி வருகிறது. 


'நாகசுனையிலே மூழ்கிச்‌ சங்கரரையும்‌ கோமதியம்மையையும்‌ வழி 
படுவோர்‌ குட்டம்‌, குன்மம்‌ முதலிய தீராத நோய்களெல்லாம்‌ 
தீர்ந்து நலம்‌ பெறுவர்‌. கோமதியம்மையின்‌ புற்று மண்ணே எல்லா 
விதமான நோய்களுக்கும்‌ மருந்தாக உதவுநின்றது. கடைசி வெள்ளி 
தோறும்‌ இவ்வூருக்கு மக்கள்‌ பெருங்கூட்டமாக வந்து வழிபடதறோர்‌ 
கள்‌. உயிருக்குரிய பிறவி நோயே நீங்குமென்றால்‌ உடலுக்குரிய 
நோய்கள்‌ நீங்குமென்பது சொல்லவும்‌ வேண்டுமோ ₹ 


சித்திரைத்‌ திருவிழாவே பெரிய திருவிழா. ஆடித்தவசுக்காட்சி 
விமாவிலேயும்‌, தை மாதம்‌ கடைசி வெள்ளியன்று ஆவுடைப்‌ 
பொய்கையில்‌ நடைபெறும்‌ தெப்பத்‌ திருவிழாவிலேயும்‌ பெருங்‌ 
கூட்டம்‌ கூடும்‌. 

௪வலமாறர்‌.--சவலமாற பாண்டியரே இத்தல புராண ஆசிரியர்‌. 
அவர்‌ இற்றைக்கு எழுநூற்றெழுபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 
இருந்தவரென்பதும்‌, அவர்‌ இவ்வூரில்‌ பல காலம்‌ தங்கியிருந்தனர்‌ 
என்பதும்‌ சாசனத்தாலும்‌, அவர்‌ பெயரால்‌ ஊருக்குத்‌ தென்‌ 
மேற்கே இப்போது உடைகுளமாக உள்ள சீவலப்பேரி என்ற குளத்தி 
னாலும்‌, இழக்கே இரண்டு மைலுக்குள்‌ உள்ள சீவலராயன்‌ ஏந்தல்‌ 
என்ற குளத்தாலும்‌ ஊராலும்‌ நிலை நாட்டப்பெ றும்‌. இவர்‌ பெயர்‌ 
கங்கைகொண்டான்‌, மானூர்‌, தென்காசி, சீவலப்‌ பேரி ஆதிய தலப்‌ 
களிலும்‌ சம்பந்தப்படுகிறது. 

சங்கர நாராயணர்‌ களவு.--இற்றைக்கு இருநூற்று ஐம்பது ஆண்டு 
களுக்கு (மூன்‌ கொல்லம்‌ 887, இ.பி. 1711-ல்‌ திருக்குற்றாலம்‌ வந்‌ 
இருந்த மதுரை நாயகர்‌ இருமலை நாயக்கரால்‌ பெரியசாமித்தேவர்‌ 


156 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


என்ற செம்புலி சின்னணைஞ்சாத்‌ தேவர்‌ வடகரைப்பட்டம்‌ பெற்று 
ஆண்டிருந்தபோது அவருக்குத்‌ தானாதிபதியாக இருந்தவர்‌ பொன்‌ 
னம்பலம்‌ பிள்ளை என்பவர்‌. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ப:ந்திரி 
ஆறை அழகப்ப முதலியார்‌. இராமநாதபுரம்‌ சேதுபதி விசயரத 
நாதத்‌ தேவர்‌ என்பவர்‌. சங்கர நமினார்‌ கோவிலில்‌ இருந்த 
சங்கர நாராயணராகய எழுந்திருத்து நாயகரைச்‌ செண்பகக்‌ கண்ணுப்‌ 
பட்டர்‌ என்பவர்‌ இருடிக்கொண்டு போய்த்‌ இருவு [த்தரகோச மங்கையில்‌ 
அடகுவைத்து விட்டனர்‌. சேதுபதி அத்திருவுருவை அக்கோலில்‌ 
மூர்த்திகளுடன்‌ வைத்துப்‌ பூசை புரிய ஆணை தந்தனர்‌. இதனை 
யறிந்த அழகப்ப முதலியார்‌ அத்திருவுருவை மீட்டுவரும்‌ வல்லமை 
யுடையவர்‌ பொன்னம்பலம்‌ பிள்ளை ஒருவரே என உணர்ந்து அவரை 
யழைத்து வேண்டிக்கொண்டனர்‌. இராமநாதபுரம்‌ சென்ற பொன்‌ 
னம்பலம்‌ பிள்ளை சேதுபதியைப்‌ பார்க்க முடியாமல்‌, காவடியெடுப்பவர்‌ 
போலச்‌ சென்று கண்டு கவிபாடினார்‌. அவரை அருட்‌ கவியென 
உணர்ந்த சேதுபதி மிக்க மரியாதை செய்து சம இருப்புக்கொடுத்துத்‌ 
தம்முடன்‌ சில நாள்‌ வைத்திருந்தனர்‌. அப்போது பொன்னம்பலம்‌ 
பிள்ளை சேதுபதி மன்னரிடம்‌ கிள்ளாக்குப்பெற்றுத்‌ திருவுத்தரகோச 
மங்கை சென்று சங்கர நாராயணர்‌ திருவுருவைக்கண்டு, 


“ புற்றெங்கே * புன்னை வனமெங்கே ? பொற்கோயிற்‌ 
சுற்றெங்கே ? நாகசுனை யெங்கே ₹ --இத்தனையும்‌ 
சேரத்தா னங்கிருக்கத்‌ தேவநீ தான்தனித்தித்‌ 
தூரத்தே வந்த தென்ன ₹ சொல்‌ ” எனப்பாடினார்‌. 
உடன்‌ அப்பெருமான்‌ தமக்கு மறு மொழி கூறினதாக அவரே பின்‌ 
வரும்‌ பாடலையும்‌ பாடினார்‌. 
“ விள்ளுவமோ சீராசை லீடு விட்டுக்‌ காடுதனில்‌ 
நள்ளிருளில்‌ செண்பகக்‌ கண்‌ நம்பியான்‌--மெள்ளவே 
ஆடெடுக்கும்‌ கள்ளரைப்‌ போல்‌ அஞ்சா தெமைக்‌ கரிசற்‌ 
காடு தொறு மேயிழுத்தக்‌ கால்‌ 2 ” 

(சீராசை-சங்கரன்‌ கோயில்‌) 
இச்‌ செய்தியறிந்த சேதுபதி ம£ழ்ந்து சங்கா நாராயணரைச்‌ சங்கரன்‌ 
கோவிலிற்‌ சேர்த்து விடுவதாகச்‌ கூறிப்‌ பொன்னம்பலம்‌ பிள்ளைக்கு' 
வேண்டும்‌ வரிசைகள்‌ வழங்கி அத்‌ திருவுருவத்தையும்‌ அனுப்பி 
யுதவினார்‌, 


சிவண்‌ கோவில்கள்‌--சங்கரன்கோவில்‌ 157 
கோமதியம்மை திருமுன்பு சக்கரம்‌ 


இற்றைக்கு நூற்றெண்பது ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 8.பி. 1781-ல்‌ 
இறைவர்‌ இருவடியடைந்த பெரியாராகிய மாபாடியம்‌ சிவஞான 
முனிவர்‌ சிறு பிள்ளையாக இருக்கும்போது ்‌ திருவாவடுதுறையில்‌ 
பத்தாவது குருமூர்த்தியாக எழுந்தருளியிருந்த பெரியார்‌ வேலப்ப 
தேசிகர்‌ ஆவர்‌. அவர்‌ இறைவர்‌ திருவடிக்கு மெய்யன்பராதலி 
னாலே அவரிடம்‌ குட்டம்‌, குன்மம்‌ முதலிய நீங்கா நோய்களையும்‌ 
போக்கும்‌ அருட்‌ சச தி பதிந்து விளங்கியது. அவர்‌ சங்கரன்‌ கோவிலுக்கு 
வந்து மேலை வீதியிலுள்ள தமது திருமடத்தில்‌ எழுந்தருளி 
யிருந்தமையை அறிந்த நெற்கட்டுஞ்‌ செவலின்‌ குறு நில மன்ன 
ராகிய சிவஞான பூலித்தேவர்‌ குரு மேர்த்தியைக்‌ கண்டு பணிந்து 
அவர்‌ திருவருளால்‌ தமக்கிருந்த குன்ம நோய்‌ நீங்கப்‌ பெற்று ஞான 
தேசிகருக்கு வீளை நிலம்‌ முதலானவை சிவபூசை, குரு பூசை, 
மாகேசுர பூசையின்‌ பொருட்டுச்‌ சாசனம்‌ செய்து கொடுத்தார்‌. 
அவை இன்னும்‌ திருவாவடுதுறைத்‌ திருமடத்துக்கே உரியனவாக 
உள. 


வேலப்ப தேசிகமூர்த்திகள்‌ கோமதி யம்மையின்‌ திரு முன்பு 
ஒரு மந்திரச்‌ சக்கரத்தைப்‌ பதித்தருளினார்‌. அச்சக்கரத்துக்குக்‌ 
“கோமதியம்மை தந்தருளிய வல்லமையினாலே இன்றும்‌ அதனருகில்‌ 
வரும்‌ ஆடாத பேயும்‌ ஆடுின்றது, தீராத நோயும்‌ தீர்ந்து 
போகின்றது. இந்தத்‌ தேசிக மூர்த்திகள்‌ சங்கரன்‌ கோவிலிலே 
வழிபாடியற்றி இருக்கும்போது ஒரு புரட்டாசி மாத மூல நாளிலே 
சங்கரனார்‌ இருவடி மிணைமலர்‌ சேர்ந்து பேரின்பம்‌ எய்தினர்‌. 


இக்கோவில்‌ ஆதரவில்‌ பிள்ளைகளுக்குத்‌ தேவாரப்பமிற்கி நடை 
பெறுறெது. 


தாருகாபுரம்‌--நடுநின்ற நாதர்‌ 

தலைவன்கோட்டைக்‌ குறு நில மன்னரைச்‌ சேர்ந்த தாருகா 
புரத்தில்‌ இக்கோவில்‌ இருக்கிறது. இரிபுராதியருக்கு முற்பட்ட தாரு 
கன்‌ பெயரால்‌ உண்டானது இவ்வூர்‌. மாமரத்தடியில்‌ முளைத்தெழுந்‌ 
தவர்‌ வெலிங்கப்‌ பெருமான்‌. எப்பொழுதும்‌ நீர்‌ ஊறிவரும்‌ 
இலிங்கத்தைச்‌ சுற்றி வட்ட வடிவமாக மதில்‌ எழுப்பி அதன்‌ மேல்‌ 
சிவலிங்கம்‌ நாட்டப்‌ பெற்றிருக்றெது. கல்வெட்டுக்களில்‌ இக்கோவில்‌ 


158 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


*மலையடிக்குறிச்சிக்‌ கோவில்‌” என்றும்‌, பெருமான்‌ பெயர்‌ £ மலையடிக்‌ 
குறிச்சி உடையார்‌ ?, * பிணக்கறுக்கும்‌ நாயனார்‌,” * பிணக்கறுத்தருளிய 
நாயனார்‌ ,” * பிணக்கறுத்த நாயனார்‌', * பிணக்கறுக்கும்‌ தேவர்‌ ? 
என்றும்‌ குறிக்கப்‌ பெற்றமை காணலாம்‌. பாண்டியனுக்கும்‌ சேர 
னுக்கும்‌ பிணக்கு உண்டாக அதனைத்‌ தீர்த்து வைத்து இருவருக்கும்‌ 
இப்பெருமான்‌ நட்புண்டாக்கியருளினார்‌. நடு நின்று பிணக்கறுத்த 
நாதர்‌ என்பதே வடமொழியில்‌ ““மத்தியத்த நாதர்‌ ” எனப்படுறைது. 
பிணக்குத்‌ தீர்ந்த சேரனும்‌ பாண்டியனும்‌ பெருமானை வணங்கிச்‌ 
சிறிது வடக்கிலுள்ள கோலிற்பட்டியைச்‌ சேர்ந்து மனம்‌ திருந்தி 
நட்பரமினர்‌. அதனால்‌ கோவிற்பட்டி நாதர்‌ * திருத்தியீகரர்‌” என்ற 
பெயரும்‌ உடையவரானார்‌ ; அம்மை அகிலாண்ட வல்லி, 


கோவிற்பட்டி--இரிபுராந்தகர்‌ 


திருத்தியருளிய நாயனார்‌ திரிபுர அந்தகர்‌ என்றும்‌ பெயர்‌ 
பெறுகிறார்‌. திரிபுரங்களை அழித்தவர்‌ (அந்தகர்‌--அந்தம்‌ செய்தவர்‌ ; 
அந்தகன்‌--எமன்‌) என்பது அதன்‌ பொருள்‌. சிவூரிக்‌ குறுநில மன்ன 
ருடைய பழந்‌ தலைநகராகிய தென்‌ மலையை ஒட்டி மலையடிவாரத்தில்‌ 
மேற்கே பார்க்க இக்கோவில்‌ இருக்கிறது. கோவிலை ஒட்டி ஊர்‌ தோன்றி 
யமையால்‌ அது கோவிற்பட்டி எனப்‌ பெயர்‌ பெற்றது. இது காற்றுத்‌ 
தலம்‌ என்பர்‌ ; வடக்கே காற்றுத்‌ தலம்‌ திருக்‌ காளத்தி ; நீரத்தலம்‌ 
தாருகாபுரம்‌, வடக்கே திருவானைக்கா ; மண்தலம்‌ சங்கரன்கோவில்‌ ்‌ 
வடக்கே காஞ்சிபுரம்‌ ; தீத்தலம்‌ கரிவலம்‌ வந்த நல்லூர்‌, வடக்கே 
திருவண்ணாமலை; விண்‌ (ஆகாயம்‌) தலம்‌ இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ 
. தேவதானம்‌, வடக்கே இல்லைச்‌ சிதம்பரம்‌. கல்வெட்டில்‌ அம்மை 
“ சிவனை முழுது முடைய நாச்சியார்‌ ” எனப்பெறுறோர்‌. ஊர்‌ சுந்தர 
பாண்டிய சதுர்வேதிமங்கலம்‌ எனப்பெறுதறது, 


ஒந்தாமணி-—சொக்கலிங்கர்‌ 


சிந்தாமணி புளியங்குடிமின்‌ வட கிழக்கில்‌ இருப்பது; புளிய்ங்‌ 
குடியின்‌ ஒரு பகுதியே இது. தென்காசியிலிருந்து எலில்லிபுத்தூர்‌ 
வழியாக மதுரைக்குப்போகும்‌ சாலையில்‌ பத்தொன்பதாவது கல்லில்‌ 
இருப்பது சிந்தாமணி நகர்‌ ; சங்கர நயினார்‌ கோவிலிலிருந்து நேர்‌ 
மேற்கே ஒன்பதாவது மைலில்‌ இருக்கிறது ; பழைய கால த்தில்‌ இவ்‌ 
வழி காட்டுப்‌ பாதையாக இருந்தது. 


சிவன்‌ கோலில்கள்‌-— சங்கரன்கோவில்‌ 159 


ஊரின்‌ ஒழைக்‌ கோடியில்‌ இத்திருக்கோவில்‌ மிகவும்‌ அழகான 
காட்சியுடன்‌ அமைந்திருக்கறைது. இது இரண்டு பெரும்‌ பிரிவுகளா 
லாூயது. தெற்கே மீனாட்சியம்மை ,கோலிலும்‌, வடக்கே சொக்க 
லிங்கர்‌ பெருங்கோலிலும்‌ உள்ளன. இப்பகுதிகள்‌ ஒவ்வொன்றும்‌ 
தனித்தனி கருவறை, அர்த்த மண்டபம்‌, மாமண்டபம்‌, மணி மண்ட 
பம்‌, கொடி மர மண்டபம்‌ என ஐந்து பிரிவுகளாக இருக்கின்றன. 


மதுரை மாநகரத்திலே கோவில்கொண்டு எழுந்தருளியிருக்கும்‌ 
சொக்கநாதரையும்‌ மீனாட்யெம்மையையும்‌ சிந்தாமணியில்‌ பாண்டிய 
னொருவன்‌ கோவில்‌ கொண்டு எழுந்தருளச்‌ செய்தான்‌. அதனால்‌ 
இக்கோவிலும்‌ மதுரைக்‌ கோவில்‌ மாதிரியில்‌ சிறிய உருவை உடைய 
தாட விளங்குன்றது. அங்கே அம்மை கோவிலுக்கு எதிரே பொற்‌ 
ராமரை இருப்பது போல இங்கும்‌ தெற்கேயுன்ள அம்மை கோவிலுக்கு 
எதிராகப்‌ பொற்றாமரைக்குளம்‌ .அமைந்திருக்கின்றது. 


மீனாட்சி என்ற சொற்றொடர்‌ மீன்‌ 4. அட்சி என்ற இரு சொற்‌ 
களினால்‌ ஆயெது. மின்னுவது மீன்‌ ; விண்ணில்‌ மின்னும்‌ நட்சத்‌ 
இரங்கள்‌ விண்மீன்கள்‌ எனப்‌ பெயர்‌ பெறுவன. அட்சம்‌--சண்‌ ; 
அதனை உடையவள்‌ அட்சி, மீனைப்‌ போன்ற கண்ணை 
யுடையான்‌ என்பது இச்சொற்றொடரின்‌ பொருளாம்‌. சொக்கர்‌ என்ற 
சொல்‌ அழகர்‌ எனப்‌ பொருள்படும்‌ ; அழகினால்‌ எல்லோருடைய 
உள்ளத்தையும்‌ கவரும்‌ கள்வர்‌ சொக்கர்‌ ; சொக்கு என்பது அழகு, 
இதனால்‌ உண்டாகும்‌ மயக்கம்‌ ; சொக்கும்படி செய்பவர்‌ சொக்கர்‌; 
சொக்கநாதர்‌, சொக்கலிங்கர்‌ என்பன சொக்கும்படி. செய்யும்‌ அழகு 
டைத்‌ தலைவர்‌, இலிங்க வடிவான பெருமான்‌ என விரிவன. உயிர்‌ 
களெல்லாம்‌ தம்முடைய : பேரழூனாலே ' சொக்கி . மெய்ம்மறந்து 
தமது திருவடிமில்‌ வீழும்படி யம்‌ ஆட்கொள்ளும்‌ பெருமான்‌ 
தான்‌ சுந்தரப்பெருமான்‌. 


புதுவை (புளியங்குடி)த்‌ தல புராணம்‌ பாடிய முத்து வீருக்‌ கவி 
ராயர்‌. “மதுரைமிலிருந்த பூழியன்‌' என்ற பாண்டியன்‌ வேட்டைக்கு 
வந்தவன்‌ இவ்லிடத்தையடைந்து இங்கிருந்த புளியங்காட்டை அழித்து 
நகராக்கிப்‌ பூழியன்குடி என ஊருக்குப்‌ பெயர்‌ வைத்து முருகன்‌ 
கோவிலைக்‌ கட்டி வழிபாடு: செய்திருந்தான்‌. அவன்‌ நாடோறும்‌ 
மதுரைச்‌ சொக்கநாதப்‌ பெருமானை வழிபடும்‌ ஆசை மிகக்கொண்டு 
கவலைப்பட்டிறாக்கும்போது ஒரு தாள்‌ பெருமான்‌ கனவிலே தோன்றி 


160 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


பூழியன்‌ குடிக்குக்‌ இழக்கே சிந்தாமணி என்ற ஊரை அமைத்து 

அதில்‌ சொக்கநாதர்‌ மீனாட்சியம்மை கோவிலையும்‌ கட்டி நாடோறும்‌: 
கும்பிடும்படி கட்டளையிட்டார்‌, அதன்படி பூழியன்‌ இக்கோவிலையும்‌ 
ஊரையும்‌ அமைத்தான்‌” என்று பதினோராவதாகிய பூழியன்‌ நகர்‌ 
கண்ட சருக்கத்தின்‌ கடைசி நான்கு பாடல்களில்‌ (69, 64, 65, 66) 
பாடியிருக்கிறார்‌. 


இவ்வூருக்குச்‌ சிந்தாமணி என்ற பெயர்‌ எப்படி வந்தது என்பது 
திட்டமாகச்‌ சொல்ல முடியவில்லை. வாசுதேவ நல்லூர்க்‌ கோலில்‌ 
மிகவும்‌ பழமையானது; அதிலுள்ள பெருமான்‌ இருப்பெயா 
சிந்தாமணி நாதர்‌; அவருக்குச்‌ சொந்தமான ஊராக இது ஒரு 
காலத்தில்‌ இருந்திருந்ததனால்‌ சிந்தாமணி என்ற பெயர்‌ இதற்கு 
அமைந்திருக்கவேண்டும்‌ என்பதை ஊத்‌ தறியலாம்‌. 


பண்டைக்காலத்தில்‌ புளியங்குடி, சிந்தாமணி, வாசுதேவ 
னல்லூர்‌ ஆகிய இவை உள்ள பக்கமெல்லாம்‌ புளியங்காடாக (சந்‌தகம்‌- 
சிந்தம்‌--புளி) இருந்ததாகவும்‌ அக்காட்டில்‌ உண்டாய வரர்‌ 
புளியங்குடி என்பதும்‌, 'சிந்தத்தண்‌ நிழலார்‌ சிந்தாமணி அண்ணல்‌” 
(வாசவனூர்ப்‌ புராணம்‌-மூர்த்தி--3) என வாசனூர்ப்‌ பெருமா 
னுக்குச்‌ சிந்தாமணி என்று பெயர்‌ வந்தது என்பதும்‌ தெரிசன்ற 
டடியால்‌ சிந்த வனத்தில்‌ முளைத்தெழுந்த மணி சிந்தாமணி, அவர்‌ 
தங்கும்‌ இடம்‌ சிந்தாமணி ஊர்‌ என்பது ஊ௫ூத்தறியக்கூடியதா 
யிருக்றைது. 


சேர்ந்தமரம்‌--பிரகலா௫சர்‌, உலகம்மை 


பிரகலாதனால்‌ வழிபடப்பெற்ற சிவலிங்கப்பெருமான்‌ பிரகலா 
இசர்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றார்‌. பல வகை மரங்கள்‌ சேர்ந்திருந்த 
இடத்தில்‌ தோன்றிய ஊர்‌ சேர்ந்த மரம்‌ ஆயிற்று. இவ்வூர்‌ கடைய 
நல்லூர்ப்‌ புகைவண்டி நிலையத்திலிருந்து மேக்கே ஆறு மைல்‌ 
தூரத்தில்‌ இருக்கறது. இவ்வூருக்கு வாடகை மோட்டார்‌ இருநெல்‌ 
'வேலியிலிருந்து வருகிறது. 


இனி வரும்‌ மூன்று சிவன்‌ கோவில்களும்‌ வைப்பாற்றங்கரையில்‌ 
இருப்பன. வைப்பு--புதையல்‌ ; அதாவது புதையல்‌ போல 
ஊற்றிலிருந்து ஓடி வருவது. வைப்பாறு வாசுதேவநல்லூர்ப்‌ 
பெரிய குளத்தின்‌ மறு காலில்‌ தோன்றுகிறது. 


சிவன்‌ கோவில்கள்‌--சங்கரன்கோவில்‌ 161 
வாசுதேவனல்லூர்‌--ஏந்தாமணி நாதர்‌ 


குலசேகர பாண்டியனுடைய குட்ட நோயை வாசியாக்கின தேவன்‌ 
வாசி தேவன்‌ ; அப்பெருமான்‌ ஊர்‌ வாசிதேவன்‌ நல்லூர்‌. அது 
வாசுதேவனல்லூர்‌, வாசி, தேவை என்ற பெயர்களைப்‌ பெற்றது, 
வாசிதேவனாயே அர்த்தநாரீசுவரர்‌ (அர்த்தம்‌--பாதி, நாரி--௮ம்மை, 
ஈசுபர்‌-அப்பர்‌), சிந்தாமணிதாதர்‌ எனவும்‌ பெயர்‌ பெறுவார்‌. சிந்தம்‌- 
புளி. சிந்த மரத்தடியில்‌ தோன்றிய மணி சிந்தாமணி, இவ்வூர்‌ 
பழைய கணக்குகளில்‌ வாசநல்லூர்‌, வாசிநல்லூர்‌ என வழங்கி 
வந்தது, வாசவன்‌ ஊர்‌ என்பது வழக்கு. வாசவன்‌-இந்திரன்‌. 
வாசவன்‌ வணங்கி வரம்‌ பெற்றதால்‌ வாசவன்‌ நல்லூர்‌ எனப்‌ பேசு 
றது தல புராணம்‌. தாம்‌ சிவலிங்கமாக இருக்கவேண்டிய இடத்‌ 
தில்‌ அம்மையப்பராக இருந்து அருள்‌ ' புரிகின்றார்‌ பெருமான்‌. இவ்‌ 
வூரில்‌ பெரிய கோட்டை இருந்தது. பாண்டிய மன்னர்‌ அதில்‌ 
இருந்த “நாளிட்டு வென்றான்‌” என்ற அரண்மனையில்‌ அடிக்கடி 
தங்கினர்‌ என்பது கல்வெட்டினால்‌ விளங்கும்‌. பிற்காலத்தில்‌ நெற்‌ 
கட்டூஞ்‌ செவல்‌ மன்னருடைய கோட்டையாக இது இருந்திருக்கிறது. 


பெரிய சாலையிலிருந்து இரண்டு பர்லாங்கு தூரத்தில்‌ திருக்‌ 
கோலில்‌ மிகப்‌ பெரிய தோற்றத்துடன்‌ விளங்குகின்றது. சங்கரன்‌ 
கோவில்‌ வட்டத்திலுள்ள கோவில்களில்‌ மிகப்‌ பழைய பெரியவை 
களில்‌ இதுவும்‌ ஒன்று ; இக்கோவில்‌ அடிக்கடி பேணிச்‌ செப்பனீடாத 
நிலைமையில்‌ உள்ளது. சிற்பச்‌ சிறப்புகள்‌? திருத்‌ தூண்கள்‌ யாளி 
களோடு பெரியனவாயுள்ளன. கொடுங்கைகள்‌ கல்லினாலே மிக 
அழகாகச்‌ செய்தமைச்கப்பெற்றிருக்கன்றன. இவைகளைப்‌ பார்க்கும்‌ 
போது சங்கரநயினார்‌ கோவிலுக்கு முன்னதாகவே இது கட்டப்‌ 
பெற்றிருக்கவேண்டுமென்பது தெரிகிறது. இதிலிருந்த அழகான 
நிற வேலைகள்‌ அழிந்து உருத்தெரியாமற்‌  காணப்படூன்றன. 
மரத்தினாலாகய அழகிய பெரிய தேர்‌ இருக்கிறது, இது ஆனிப்‌ 
பெருந்திருவிழாவிலே ஐடம்‌. 

வாசவனூர்ப்‌ புராண ஆசிரியர்‌ வடகரை என்னப்‌ பெறும்‌ சொக்கம்‌ 
பட்டித்‌ தானாதிபதியாக இருந்த பேரறிவாளர்‌ செந்தமிழ்ப்‌ பெருங்கலி 
பொன்னம்பலம்‌ பிள்ளையாவர்‌, சொற்சுவை பொருட்சுவை மலிந்த 
இவருடைய கவிகள்‌ பாராட்டிப்‌ படித்தறிதற்குரியன. இந்‌நூலாசிரி 
யர்‌ காலம்‌ இற்றைக்கு நூற்று முப்பத்திரண்டு ஆண்டுகளுக்கு முன்‌ 
என்பது தக்க ஆதரவுகளினால்‌ வெளியாகின்றது. 

நெ.மா-11 


162 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலர்று! 


ஆற்றுச்ிறப்பு.. பொதிகை மலையின்‌ அடிவாரத்திலுள்ள. 
சிவசயிலத்தின்‌ வடக்கே ஐந்து குரோச தூரத்தில்‌ சம்புகன்‌ என்ற 
வேடன்‌ தீமின்‌ நடுவே நின்று தவம்‌ புரிய அதனால்‌ அயோத்தியில்‌ 
ஒரு பிராமணப்‌ பிள்ள இறந்துபோனான்‌. அது 'தெரிந்த இராமன்‌ 
அங்கே வந்து சம்புகனைக்‌ கொன்றவுடன்‌ இறந்த பிள்ளை உயிர்‌ 
பெற்றான்‌. ஆனால்‌ சம்புகனைக்‌ கொன்ற கொலைப்‌ பாவம்‌ இராமனைப்‌ 
பற்ற, அதனைத்‌ இர்க்க இராமன்‌ அச்சிவமலையின்‌ ஐந்து குரோச 
தூரத்திலுள்ள கடையத்தில்‌ சிவனாரை நிலை பெறுத்தி வணக்கத்‌ 
தவம்‌ செய்து தீர்த்த பின்னர்‌ படையுடன்‌ புளிய வனத்தின்‌ தென்‌ 
மேற்கெல்லைக்கு வந்தனன்‌. மாலைக்கடன்‌ முடிக்கத்‌ தண்ணீர்‌ 
வேண்ட, சாம்புவன்‌ என்ற கரடி முன்‌ அகத்தியர்‌ புதைத்த நீர்க்‌ 
குடம்‌ அங்கே, இருப்பது கூற, இராமன்‌ அம்பெய்து அக்கலசத்தை 
உடைத்தான்‌. அதிலிருந்து ஆறு புறப்பட்டது. அது புதையல்‌ ஆறு: 
அதாவது வைப்பு 4. ஆறு - வைப்பாறு, கருப்பையாறு, நிட்சேபநதி 
என்று பெயர்‌ பெற்றது. இவ்வாற்றின்‌ வடமேற்டல்‌ தீர்த்தவாரி 
ஆறு இருக்கறது, அதில்‌ சிந்தாமணி நாதரும்‌ 


அம்மையாரும்‌ 
நீராடுவர்‌. 


அம்மையப்பர்‌ திருவுருவம்‌. 
** நெற்றிமீதரைக்கண்‌ உண்டு நெடிய கூந்தல்‌ ஓர்‌ புறம்‌ 
கற்றை மேவு சடைகளாம்‌ ஒர்‌ காதின்‌ மின்னுசங்கமே 
அற்றும்‌ ஒர்கை வளைகள்‌ ஒன்று சூலம்‌ ஏந்தும்‌ இதுவலால்‌ 
மற்று முற்ற தனமிரண்டில்‌ ஒன்று பின்‌ மறைந்திடும்‌,” 
“ கச்ச மற்ற சிலம்ப கன்றோர்‌ கால்‌ கழல்‌ புனைந்திடும்‌ 
பச்சை வண்ண மற்றோர்‌ பாதி பவள வண்ண மேனியாம்‌ 
இச்செயல்‌ பொருந்து மாதை ஈன்றெடுத்த நின்னை நேர்‌ 
முச்ச கத்தில்‌ உள்ள பேரில்‌ எவர்‌ தவங்கள்‌ முற்றினார்‌. ” 


(தலபுராணம்‌) 
கரிவலம்‌ வந்த நல்லூர்‌--மால்வண்ண நாதர்‌ 
கரி-யானை ? கரி வலம்வந்து வணங்கிய நல்ல ஊர்‌ கரிவலம்வந்த . 
நல்லூர்‌. கரி சூழ்ந்த. மங்கலம்‌, கரிவலங்‌ குளம்‌ என்ற தலங்கள்‌ 
கூத்தர்‌ கோவில்களைப்‌ பற்றிய பகுதியில்‌ விளக்கப்பெறும்‌. இவ்வூர்‌ 
கரிவரநல்லூர்‌ என்று கல்வெட்டிற்‌ கூறப்பெறுறெது, பால்‌ போன்ற 


சிவன்‌ கோவில்கள்‌--சங்கரன்கோவில்‌ 168 


நிறமுடைய இயற்கையின்‌ முளைத்த இலிங்கம்‌ ஆதலால்‌ பெருமான்‌ 
பால்வண்ணநாதர்‌ என்று பேர்‌ பெற்றார்‌. இவர்‌ உடையார்‌ திருக்‌ 
களாவூர்நாயனார்‌ எனப்‌ பெறுகின்றார்‌ களாமரத்தின்‌ அடியில்‌ 
முளைத்த பெருமான்‌: ஆதலினால்‌ ; ஊர்‌ களாவூர்‌ எனவும்‌ பெயர்‌ 
பெறுகிறது. இங்கே வரகுண ராமபாண்டியர்‌ திருப்பணிபுரிந்து கருவைப்‌ 
பதிற்றுப்‌ பத்தந்தாதி முதலிய பல நூல்களைப்‌ பாடினார்‌. இக்‌ 
கோலிலுக்குரிய இருநந்தவனத்திலே தான்‌ புன்னை மரத்தடியில்‌ 
தோன்றினார்‌ சங்கரலிங்கப்‌ பெருமானார்‌. கரி வரம்பெற்ற நல்லூர்‌ 
கருவை எனவும்‌ மரூஉப்‌ பெயருடையது. 


மரத்தோணி-—தோணீசர்‌ 

இராமன்‌ சீதையுடன்‌ வந்தபோது வைப்பாற்றில்‌ வெள்ளம்‌ வர 
அதன்‌ தென்‌ கரையிலிருந்து வேப்பமரம்‌ தோணி போல வளைந்து 
ஆற்றைக்‌ கடக்க உதலிற்று. அவ்விடத்தில்‌ உண்டான ஊர்‌ தான்‌ 
மரத்தோணி. பிறவிப்‌ பெருங்கடலைக்‌ கடப்பதற்குத்‌ தோணி போல 
உதவும்‌ பெருமான்‌ திருத்தோணிநாதர்‌. 

இனி, நாம்‌ கடைசியாக, திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ கோவிற்‌ 
பட்டி வட்டத்திலுள்ள சிவன்‌ கோவில்களைக்‌ காண்போம்‌. 


அ. கோவிற்பட்டி வட்டம்‌ 


கோவிற்பட்டி--பூவனநாதர்‌ 


இருநெல்வேலி மாவட்டம்‌ தான்‌ செந்தமிழ்‌ வழக்குக்குத்‌ தாயிட 
மாக இருப்பது. சிறிது இழக்கே சாய்வாக வடக்கிருந்து அதன்‌ 
நுழை விடமாக இருப்பது கோவிற்பட்டி வட்டம்‌, இவ்வட்டத்தின்‌ 
தலைநகரமே கோவிற்பட்டி. ஊர்‌, 1910-ல்‌ இவ்வூர்‌ சாத்தூர்‌ வட்டத்‌ 
தைச்‌ சேர்ந்திருந்தது. இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ புதிதாக அமைக்‌ 
கப்பட்டபோது சாத்தூர்‌ வட்டத்தைச்‌ சேர்ந்திருந்த இச்சிறு பகுதி 
ஓட்டப்பிடாரம்‌ வட்டத்தைச்‌ சேர்ந்தது. ஆனால்‌, ஓட்டப்பிடாரம்‌ 
என்ற பெயர்‌ மாறிக்‌ கோவிற்பட்டி வட்டம்‌ ஆயிற்று. 

கோவிற்பட்டி என்பது கோவிலைச்‌ சேர்ந்த பட்டி, அதாவது 
கோவில்‌ காரணமாகத்‌ தோன்றிய ஊர்‌ என்று பொருள்படும்‌. இது 
மிகச்‌ சிறிய ஊராக இருந்தது. கோவிலைச்‌ சுற்றிச்‌ சில வீமகளே 

நெ.மா--11௭ 


164 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 

இருந்தன. 1876-ல்‌ தென்னிந்தியப்‌ புகை வண்டி, ்‌ இவ்வூருக்கு 
வந்தது. அதனால்‌ சில கடைகள்‌ தோன்றின. 1891-ல்‌ நால்‌ 
ஆலை உண்டாயிற்று. அதிலிருந்து ஊர்‌ இறிது வளர்வதாமிற்று. 
1911-ல்‌ இது வட்டத்‌ தலைநகரானவுடன்‌ தாசில்தார்‌, குற்றத்தண்டனை 
நீதிபதி, பத்திரப்‌ பதிவாளர்‌, பொருள்‌ நீதிபதி {District Munsif) 
முதலியவர்களுடைய வேலை நிலையங்கள்‌ இங்கே வந்தன.. கோவிற்‌ 
பட்டி, சங்கரநயினார்‌ கோலில்‌ வட்டங்களை ஆளும்‌ துணை மாவட்ட 
ஆட்சித்‌ தலைவர்‌ (Revenue Divisional 011௦௯) வேலை நிலையமும்‌ 
இவ்வூரில்‌ அமைவதாயிற்று. ஆதலின்‌ மிக்க பொருட்செலவில்‌ அவை 
களுக்குறிய கட்டிடங்கள்‌ கோவிலுக்குக்‌ இழக்கே மேட்டின்‌ மேல்‌ கட்டப்‌ 
பெற்றன. பெரிய வைத்‌ இயசாலையும்‌, பல ஆரம்பப்‌ பள்ளிக்கூடங்‌ 
களும்‌, 1920-ல்‌ கழக உயர்‌ பள்ளிக்கூடமும்‌ அமைந்தன. அதனால்‌ 
பெரிய கடைத்‌ தெருவும்‌, பல பல புதிய மாளிகைகளும்‌, ஓட்டடுக்கு 
வீடுகளும்‌ நாலா பக்கங்களிலும்‌ தோன்றின. அதனால்‌ இவ்வூர்‌ 
நாளுக்கு நாள்‌ வளர்வதாயிற்று. 


கோவில்‌ இருக்கும்‌ இடம்‌ கோவில்மேடு என்றும்‌, பழைய மில்‌ 
இருக்கும்‌ இடம்‌ மில்மேடு என்றும்‌ அழைக்கப்பட்டன. 
பெரும்பகுதி இருக்கும்‌ பள்ளத்தில்‌ நல்ல தண்ணீர்‌ 
வது அருமை. மேட்டில்‌ இருப்பதெல்லாம்‌ 
இது மேட்டுப்பாங்கான இடமானத 


ஊரின்‌ 
காணு 
நல்ல தண்ணீரே, 
ரல்‌ வெள்ளத்தால்‌ இதற்கு ஒரு 
நாளும்‌ அச்சம்‌ கிடையாது. இதற்குத்‌ தெற்கே நான்கு மைல்‌ தூரத்‌ 
தில்‌ குருமலை இருக்றெறு. இதில்‌ அருமையான பல மருந்து 
மூலிகைகள்‌ இருப்பதால்‌, இதிலிருந்து வீசும்‌ காற்று பல நோய்களை 
திக உடலுக்கு மிகவும்‌ தன்மையைத்‌ தருறெது. அதனால்‌ இவ்வூர்‌ 
குடிமிருப்பதற்கு மிக நல்ல இடம்‌, 


பூவனநாதர்‌ கோவில்‌. 


கோவில்‌ மேட்டில்‌ நடுநாயகமாக அரசியலார்‌ அலுவல்‌ நிலையங்‌ 
களுக்கு மேற்கே விளங்குவது பூவனநாதர்‌ திருக்கோயில்‌. 
இருநெல்வேலியிலிருந்து சென்னைக்குப்‌ போகும்‌ பெரியசாலையிலிரு ந்து 
பிரிந்து மேட்டில்‌ ஏறி எட்டையபுரத்திற்குப்‌ போகும்‌ பாதையின்‌ 
கிழக்கிலும்‌, வடக்கலுமாக மாட வீதிகளாலும்‌, தேரோடும்‌ தெருக்‌ 
கனாலும்‌ கூழப்பெற்றுப்‌ பெரிய திருமதில்களின்‌ நடுவே இழக்கே 
பார்க்க இத்திருக்கோவில்‌ அமைந்திருப்பது காண்போருக்குக்‌ கண்‌ 
கொள்ளாக்காட்சியாகும்‌. 


சிவன்‌ கோவில்கள்‌--கோலிற்பட்டி 105 


கோவில்‌ இரண்டு பெரும்பகுதிகளையுடையது. தென்‌ பகுதியில்‌ 
இருப்பது அம்மை செண்பகவல்லித்‌ தாய்‌ இருக்கோவில்‌; வட 
பகுதியில்‌ அப்பன்‌ பூவனநாதர்‌ திருத்தளி. இவ்விரண்டுக்கும்‌ 
இடையே அமைந்து இகழ்வது இருவிழா மூர்த்திகளின்‌ இருப்பிடம்‌. 
அப்பர்‌, அம்மை இருவர்‌  இருக்கோவில்களிலும்‌ தனித்தனி 
கருவறை, அர்த்தமண்டமம்‌, மணிமண்டபம்‌, மாமண்டபம்‌ இருக்‌ 
. இன்றன.. 


பூவனநாதர்‌, களாவன இறைவர்‌ என்பன இறைவர்‌ திருப்பெயர்‌ 
கள்‌. களாமரங்கள்‌ அடர்ந்து பூத்திருந்த காட்டிடையே தோன்றி 
யவர்‌ இச்‌ இவலிக்கப்‌ பெருமான்‌; ஆனதால்‌ அவர்‌ இப்பெயர்கள்‌ 
பெற்றார்‌, செண்பக பாண்டியராலே நிலை நிறுத்தப்‌ பெற்றார்‌ 
அம்மை ; ஆதலாலே செண்பகவல்லி என்ற பெயர்‌ பெற்றார்‌, 
பெருமான்‌ கோலிலினுள்ளே அம்பலவாணராயே நடராசப்‌ பெருமான்‌ 
தெற்கே பார்க்க எழுந்தருளியிருக்கின்றார்‌. திருவிழா மூர்த்திகள்‌ 
கோவிலின்‌ முன்பு இறைவர்‌ தோன்றிய களா மரம்‌ மிகவும்‌ பேணி 
வைக்கப்பெற்றுள்ளது. 

இருக்குளமே இர்த்தம்‌. இது கோவிலின்‌ வடக்கே பள்ளத்தில்‌ 
இருக்கறது. அகத்தியரால்‌ தோற்றுவிக்கப்பெற்று இடைவிடாது 
தண்ணீர்‌ விழுந்து கொண்டிருக்கும்‌ அகத்திய அருவி இக்குளத்‌ 
தில்‌ விழுது. இவ்வருலி விழுவது கெண்டியிலிருந்து தண்ணீர்‌ விழு 
வது போலிருப்பதால்‌ கெண்டித்‌ தீர்த்தமென்றும்‌ பெயர்‌ பெறும்‌. 
முழுகும்‌ அடியார்களுடைய பாவத்தையெல்லாம்‌ இது தீர்க்கிறது. 
பல நோயாளிகள்‌ இதில்‌ வந்து முழு முழு நலமடைகன்றனர்‌. 
சித்திரை லிசுலில்‌ எண்ணற்றவர்கள்‌ இதில்‌ வந்து தீர்த்தமாடு 
ன்றனர்‌. சித்திரை லிசுத்‌ திருவிழாவே பெரிய திருவிழா. 


இங்கே அழகான சிறு தேர்கள்‌ இரண்டு இருக்ன்றன. இவை 
சித்திரை விசுவுக்கு முந்திய நாள்‌ இழுக்கப்‌ பெறும்‌. 


புராண வரலாறு 

கோயிற்‌ புரிப்‌ புராணத்தைத்‌ தமிழில்‌ இயற்றியவர்‌ சாமி விருதை 
சிவஞானயோகிகள்‌ என்பவர்‌. இப்புராணம்‌ பதினெட்டுப்‌ படலங்‌ 
“ளால்‌ ஆயது. பதினெட்டாவது படலம்‌. “திருஞான குரைத்தது.” 
அதாவது சிவஞான போதத்தின்‌ வரலாறும்‌, 'பெருமையும்‌, கருத்துக்‌ 


166 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


களும்‌ மிகவும்‌ விரிவாக, வினா விடையாகக்‌ கூறப்‌ பெற்றுள்ளன. 
இது கற்றவராலும்‌, மற்றவராலும்‌ விரும்பிப்‌ படித்தறியத்‌ தகுந்த 
சிறந்த நூல்‌. 


கோவிற்புரி தோன்றியது--(படலம்‌ 13) 


ஒரு நாள்‌ பெருமான்‌ கனவிலுரைத்த ஆணைப்படி. செண்பக 
வேந்தன்‌ இங்கே வந்து ஊரமைக்க முயன்றான்‌. பெருமான்‌ சித்தர்‌ 
உருவெடுத்து வந்து “வடக்கே மதுரை, மேற்கே புன்னைவனம்‌, 
கிழக்கிலும்‌, தெற்கிலும்‌ கடல்‌. இக்கோவிலுக்கருில்‌ தானே ஒளிர்‌ 
குகை உள்ளது. அதில்‌ இராமர்‌ வழிபாடு செய்தார்‌. அவருடன்‌ 
வந்த மந்திகள்‌ தங்கியே இடமே மந்தித்தோப்பு. அவ்வானரங்கள்‌ 
தங்கிய பட்டியே வானரம்பட்டி. பாண்டவர்கள்‌ இவ வழிபாட்டால்‌ 
மங்கலம்‌ பெற்ற ஊரே பாண்டவர்மங்கலம்‌, : இதன்‌ மேற்கே 
கழுகுமலை முருகன்‌ கோலில்‌ உள்ளது. இவைகளின்‌ நடுவே கோவிற்‌ 
புரியை ஆக்குவாயாக” என்றுரைத்து மறைந்தனர்‌. காடு கெடுத்து 
மன்னவனால்‌ கோலிற்புரி ஆக்கப்பெற்றது. மன்னன்‌ வெக்‌ குழுத்‌ 
தலைவனாதிக்‌ கயிலை சென்றான்‌. அது முதல்‌ முனிவர்‌ ஆணைப்படி 
கோவிலின்‌ தென்‌ ெக்கில்‌ செண்பக வேந்தனுக்குப்‌ பீடம்‌ 
அமைத்துப்‌ பூசனை நடைபெற்று வருறது. 


இவ்வூருக்குப்‌ பன்னிரண்டு மைல்‌ தூரத்திலுள்ள வெம்பக்‌ 
கோட்டையில்‌ அரசாண்ட செண்பக வேந்தன்‌ அதன்‌ முன்‌ களாக்‌ 
காடாக இருந்த இடத்தை வெட்டித்‌ இருத்திக்‌ கோவிலும்‌, ஊரும்‌ 
எடுத்தான்‌ என்பது தல புராணத்தினால்‌ தெரிய வரு£றது. இவனு 
டைய காலம்‌ இதுவென்பது திட்டமாகத்‌ தெரியவில்லை. இவ்வூருக்குத்‌ 
தெற்கே மூன்று மைல்‌ தூரத்திலிருக்கும்‌ மந்தத்‌ தோப்பிலுள்ள 
சங்கர பாரதி திருமடத்தில்‌ ஒரு செப்புப்‌ பட்டையம்‌ இருக்கறது. அது 
குலசேகரப்‌ பாண்டியனால்‌ கலி, 4181, சாலிவாகன சகாப்தம்‌ 952-ல்‌ 
கொடுக்கப்பெற்றது. அதில்‌ கோவிற்பட்டியாயே ஊர்‌ குறிக்கப்பெது 
வதால்‌ இவ்வூர்‌ கலி. 4131, இ.பி. 1029-க்கு முற்பட்டதென்பது 
தெரிதிறது. 


பசுவந்தனை-— கைலாசநாதர்‌ 


காட்டில்‌ இருந்த ஒரு சிவலிங்கத்தின்‌ மேல்‌ ஒரு பசு நாடோறும்‌ 
வந்து மடுவினால்‌ அணைத்துப்‌ பால்‌ சொரிந்து வந்தனை செய்து 
பேறு பெற்றது. பசு மடுவால்‌ அணைத்த அடையாளம்‌ கைலாச 


சிவன்‌ கோவில்கள்‌--கோலிற்பட்டி, 107 


நாதராயே சிவலிங்கத்தின்‌ மேல்‌ இன்றும்‌ காணப்பெறுறேது. அத 
னால்‌ இவ்வூர்‌ பசுவந்தணை என்று பெயர்பெற்றது என்று தல 
புராணம்‌ கூறும்‌. பசு வந்தனை செய்ததால்‌ பசுவந்தனை என்ப 
தும்‌ பொருந்தும்‌. 
ஓட்டப்பிடாரம்‌-— விசுவநாதர்‌ 

இவ்வூர்‌ திருநெல்வேலியிலிருந்து இராமீச்சுரம்‌ போகும்‌ மங்கம்‌ 
மான்‌ சாலை மேல்‌ இருக்கிறது. உலகம்மை தொத்து நோய்களை 
ஒட்டும்‌ பிடாரியாக விளங்குகிறாள்‌ ; ஓட்டும்‌ பிடாரி எழுந்தருளியிருக்‌ 
கும்‌ ஊர்‌ ஒட்டும்‌ பிடாரம்‌ என வழங்கத்‌ தொடங்கி, ஒட்டப்பிடாரம்‌ 
ஆயிற்று, அம்மை பெயர்‌ பெரியநாச்சியார்‌ என்பது கல்வெட்டில்‌ 
காணப்‌ பெறுிறது ; இது அகிலாண்டநாயகி என மாறி வழங்கி 
வருகிறது. வீரபாண்டியன்‌ இங்கே கோட்டை கட்டி அரசாண்டிருந்த 
மையால்‌ இது அக்காலம்‌ வீரபாண்டியபுரம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றிருந்‌ 
தது. இவலப்பேரியிலீ காசியின்‌ நினைவாக விசுவநாதர்‌ கோயில்‌ 
கட்டிய பிள்ளையனே அதிலிருந்து பதினெட்டு மைல்‌ தூரத்திலிருக்‌ 
கும்‌ இவ்வூரிலும்‌ விசுவநாதருக்குக்‌ கோவில்‌ கட்டி வணங்கினார்‌. 
இங்கே சித்திரைத்‌ திருவிழா சிறப்பாக நடைபெறும்‌. 


குலசேகரன்நல்லூர்‌--விசுவநாதர்‌ 
குலசேகா பாண்டிய மன்னரால்‌ எழுந்த நல்ல ஊர்‌ குலசேகர 
னல்லூர்‌. அம்மன்னவன்‌ கட்டிய கோவிலே இவ்வூர்‌ விசுவநாதர்‌ 
கோவில்‌. இது மிகவும்‌ பழமையானது. 


மூத்தலாபுரம்‌--பவாணீசர்‌ 


காவிரியாற்றின்‌ துணையாறு ஆதிய பவானி மிகவும்‌ புண்ணிய 
தீர்த்தம்‌; அதனை எண்ணி இந்த இடத்தில்‌ வைப்பாறு பவானி 
தீர்த்தம்‌ எனப்‌ பெறுகிறது. அம்மை பெயரும்‌ பவானி. அதனால்‌ 
பவானிநாதர்‌ என்பது இங்கே சிவலிங்கப்‌ பெருமான்‌ பெயராயிற்று. 
சேர, சோழர்‌, பாண்டியர்‌ மூவரும்‌ தமக்குரிய தலமாகக்‌ 
கொண்டு வழிபட்டமையால்‌ முத்தலாபுரம்‌ என்ற பெயர்‌ வழங்கப்‌ 
பெறுகின்றது. முத்து உலாவும்‌ புரம்‌ முத்துலாபுரம்‌ என ஆராய்ச்சி 
யாளர்‌ சிலர்‌ கூறுன்றனர்‌. இங்கே ஆனி மாதம்‌ திருலிமா நடை 
பெறும்‌ ; அதை ஒட்டி ஒரு பெரிய மாட்டுத்‌ தாவணி ஆற்றங்கரையிற்‌ 
கூடும்‌, 


108 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 
விளாத்துகுளம்‌--மீனாட்‌சசுந்தரர்‌ 


விளாத்தி என்பது விளாமரம்‌ ; விளாத்தி மரம்‌ நின்ற குளம்‌ 
விளாத்திகுளம்‌. அக்குளத்தின்‌ கரைமில்‌ எழுந்த ஊர்‌ விளாத்தி 
குளம்‌. வைப்பாற்றில்‌ வெள்ளம்‌ வரும்போது அதனைத்‌ தாண்டிவருவ 
இல்‌ இடையூறு மிகவுண்டு, மதுரை மீனாட்சியையும்‌ சோமசுந்தரப்‌ 
பெருமானையும்‌ எண்ணி எழுந்த பெயர்‌ பெற்றவர்‌ இவ்வூர்‌ மீனாட்சி 


சுந்தரர்‌. 
வைப்பாறு-— விசுவநாதர்‌ 


வைப்பு என்பது புதையல்‌ ; மண்ணுள்‌ புதையலாக விளங்கும்‌ 
ஊற்று நீரே பெரும்பாலும்‌ இவ்வாற்றில்‌ ஒடிவருவது ; அதனா 
லேயே இவ்வாறு வைப்பாறு எனப்‌ பெயர்‌ பெற்றது என முன்னரே 
கூறினோம்‌. வைப்பாறு கடலிலே விழும்‌ இடத்திலே எழுந்த 
ஊரும்‌ வைப்பாறு ஆயிற்று. காசி விசுவநாதர்‌ பெயரைப்‌ பெற்றார்‌ 
இவ்வூர்ச்‌ சிவலிங்கப்‌ பெருமான்‌ ; அம்மை லிசாலாட்சித்தாய்‌. 


இதுகாறும்‌ திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள சிவன்கோவில்‌ 


கள்‌ வழிபடப்‌ பெற்றன. இனி, தனிச்‌ இெப்பு வாய்ந்த சில கூத்தர்‌ 
கோலில்களை வணங்குவோம்‌. 


௩, கூத்தர்‌ கோவில்கள்‌ 


கூத்தாடுபவர்‌ கூத்தர்‌. சிவபெருமான்‌ திருக்‌ கூத்தாடூி்றுன்‌. 
தாருகா வனத்து முனிவர்களுடைய அகந்தையை அடக்கும்‌ பொருட்‌ 
டூச்‌ சிவபெருமான்‌ கங்காள நாதராிச்‌ சென்று அம்முனிவர்‌ மனை 
வியரைக்‌ காமுறும்படி செய்தான்‌. அப்போது அம்முனிவர்கள்‌ 
மாரண வேள்வி செய்து அவ்வேள்வித்‌ தமில்‌ தோன்றியவற்றைச்‌ 
சிவபெருமானை அழிக்கும்படி. அனுப்பினர்‌. தலில்‌ வந்தது புலி; 
அதனை உரித்துத்‌ தோலை ஆடையாக உடுத்தனன்‌ சிவபெருமான்‌ ; 
இரண்டாவது வந்த மழுவை ஆயுதமாகக்‌ கையில்‌ ஏந்தினன்‌; மூன்றா 
வது தோன்றிய மானை இடது கையில்‌ ஏந்தினான்‌, அடுத்து எழுந்த 
பாம்பை அணிகலனாக அ௮ணிந்தருவினன்‌ ; பின்னர்த்‌ தோன்றிய பூத 
கணங்களைத்‌ தன்னைச்‌ சூழ நிற்கும்‌ மெய்காவற்‌ படையாக அமைத்‌ 
தான்‌ ; அதன்‌ பின்பு தோன்றிய சிரிக்கும்‌ தலையினைத்‌ தன்‌ முடி 
மிசைக்‌ கொண்டான்‌; அதன்‌ மேல்‌ மந்திரம்‌ ஒலித்துத்‌ தோன்றிய 
துடியினை ஒரு கையில்‌ ஏந்தினான்‌; அதன்பின்‌ வந்த வேள்வித்‌ தயை 
ஒரு கையிற்‌ கொண்டான்‌; கடைசியாக வந்த முயலகன்‌ என்ற 
பூதத்தைக்‌ ழே தள்ளி அதன்‌ மேல்‌ நின்றான்‌. 

“கடுக்கையும்‌ நதியும்‌ பாம்பும்‌ கலைமதிக்‌ கொழுந்தும்‌ சென்னி 
முடித்தவன்‌ பதத்தில்‌ ஊன்றும்‌ முயலகன்‌ மெல்ல மெல்ல 
எடுத்தெடுத்து அசைத்தலோடும்‌ ஏது அங்கு அதனை நோக்க 
நடித்தனன்‌ என்றும்‌ நீங்கா நடம்‌ புரிகின்ற தேபோல்‌,”” 

அந்தக்‌ கூத்தினை அருளின்‌ நோக்கி அருகே நின்றனர்‌ அயனும்‌ 
மாலும்‌, அதனைக்‌ கண்ட தாருகாவனத்து முனிவர்கள்‌ தம்‌ 
அறியாமையை உணர்ந்து “எங்கள்‌ பிழையைப்‌ பொறுத்தருள்‌ 
செய்தி” என்று கண்ணீர்‌ வடித்து நடனமாடும்‌ பெருமான்‌ திரு 
வடியில்‌ அடைக்கலம்‌ என்று வீழ்ந்தார்கள்‌. தன்னை அடையா 
தார்க்கும்‌ பேரருள்‌ புரியும்‌ ஆண்டவன்‌ அடைக்கலம்‌ என்று பணிந்த 
அவர்களை மன்னித்து ஆட்கொண்டருவினான்‌. 

பெருமான்‌ திருநடம்‌ புரி பெரும்பதிகள்‌ ஐந்த; அவை 
1, அரதன அம்பலம்‌ (திருவாலங்காடு), 2. பொன்னம்பலம்‌(சிதம்பரம்‌), 
8, வெள்ளியம்பலம்‌ (மதுரை), 4. தாமிர அம்பலம்‌ (திருநெல்‌ 
வேலி), 5. சத்திர அம்பலம்‌ (திருக்குற்றாலம்‌ என்பன; 
இவற்றுள்‌ கடைசி இரண்டினை உடையது நெல்லை மாவட்டம்‌, 


310 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலரறு 


இருவாலங்காட்டில்‌ காளிமாதேவி பெருமானோடு போட்டியிட்டுப்‌ 
பெருங்க த தாடினூள்‌; அவ்வம்மையின்‌ பெருமிதத்தை அடக்கி அளப்‌ 
பெருமான்‌ அண்டபகிரஷ்டங்களுக்கும்‌ அப்பாற்‌ செல்லும்படி ஒரு 
காலை உயரத்தூக்கி ஆடியருளினன்‌; அம்மை அப்படி. ஆட முடியாது 
தோற்றுப்‌ பெருமானுடைய அந்நடனத்‌ தோற்றத்தைக்‌ கண்குளிரக்‌ 
கண்டு நின்றாள்‌. சிதம்பரத்திலும்‌ இங்கனம்‌ தில்லை மாகாளி 
ஆடித்‌ தோற்றமை. புராணம்‌ கூறுகின்றது. 


மண்‌, நீர்‌, தீ, காற்று, வண்‌ என்னும்‌ ஐம்பெரும்‌ பூதங்களினால்‌ 
ஆயது உலகம்‌. இப்பூதங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ பலப்பல அணுக்கள்‌, 
எண்ணற்ற அணுக்களால்‌ ஆனவை ; அவ்வணுக்களை ஆராய்ந்த 
அறிஞர்கள்‌ அவை ஒவ்வொன்றும்‌ காண முடியாத வேகத்தில்‌ 
ஆடுன்றன என்பதைக்‌ கண்டு கூறுன்றனர்‌. இறைவன்‌ ஓவ்‌ 
வொரு பொருளிலும்‌ கலந்து நின்று கூத்தாடுவதோடு அவை 
களையும்‌ கூத்தாடும்படி செய்ன்றான்‌ என்னும்‌ உண்மை இதனால்‌ 
'நிலைபெறுகன்றமை காண்க, 


கூத்துடைக்‌ கடவுளுடைய திருவுருவைப்‌ போலப்‌ பேரழகுடைய 
திருவுருவம்‌ வேறு எதுவும்‌ இல்லை. இத்திருவுருவம்‌ இல்லாதவன்‌ 
கோவிலே இல்லை. அம்பலவாணன்‌ தெற்கே பார்க்க நின்று அம்மை 
சிவகாமி அருகே இருந்து திருநடம்‌ கண்டு களிக்கத்‌ இருக்‌ கூத்தாடு 
தின்றான்‌. பக்கத்தில்‌ மாணிக்கவாசகப்‌ பெருமானும்‌, காரைக்கால்‌ 
அம்மையும்‌ இருந்து இரு நடம்‌ கண்டு மூழ்ன்றனர்‌. சிவலிங்கப்‌ 
பெருமான்‌ திருக்கோவிலின்‌ மாமண்டபத்தில்‌ கூத்தர்‌ திருவுரு 
எழுந்தருளியிருந்து காட்சி யருள்‌சன்றது. 


கூத்து ஒரு பெருங்கலையாக வளர்க்கப்‌ பெற்றிருக்கிறது. முப்ப 
தாண்டுகளின்முன்‌ திருநெல்வேலியில்‌ ஒரு கூததரங்கு 
நடைபெற்றது. விரித்திருந்த வெள்ளிய குருமணல்‌ மேல்‌ நின்று 
இரண்டு பெண்கள்‌ ஆடினார்கள்‌. ஆட்டம்‌ முடிந்தவுடன்‌ இர்ண்டு 
சிங்க உருவங்கள்‌ ஒன்றையொன்று எதிர்த்து நிற்பது போன்ற 
உருவம்‌ மணலிலே காணப்பெற்றது. இத்‌ இருக்கூத்துக்‌ கலையை 
வளர்த்தன திருக்கோலில்களே. 


சிவன்‌ கோவில்களில்‌ நடைபெறும்‌ பெருந்‌ திருவிழாக்களில்‌ 
எழாம்‌ திருநாளன்று கூத்துடைப்‌ பெருமான்‌ திருவுலா வருவான்‌ 
று முறை. அவன்‌ எழுவது அயனாடப்‌ படைத்‌ தலையும்‌, சப்பரத்‌ 


கூத்தர்‌ கோவில்கள்‌ 17 


தில்‌ எழுந்தருளி முதல்‌ மண்டபம்‌ வருவது அரியா£ிக்‌ காத்தலையும்‌ 
உணர்த்தி, பின்‌ முதன்முறை அரனாட அழித்தலை உணர்த்தும்‌ சிவப்‌ 
புப்பூச்சாத்தியும்‌, இரண்டாம்‌ முறை மகேசன்‌ ஆசி மறைத்தலை உணர்த்‌ 
தும்‌ வெண்பூச்‌ சாத்தியும்‌, மூன்றாம்‌ முறை சதாசிவனாகி அருள்‌ 
தலை யுணர்த்தும்‌ பச்சை சாத்தியும்‌ காட்சியருள்கின்றான்‌. 


நெல்வேலி தாமிர அம்பலம்‌ 
ரந த 


ஐந்து பேரம்பலங்களில்‌ ஒன்று திருநெல்வேலியில்‌ நெல்லை 
“ யப்பர்‌ கோலிலினுள்ளே வடமேற்குப்‌ பகுதியில்‌ செப்போடு 
வேயப்பெற்று இருக்கின்றது, இதுதான்‌ தாமிர சபை. இதில்‌ 
அம்பலவாணன்‌ மார்கழித்‌ திருவாதிரையில்‌ இருநடனக்‌ காட்சி 
யருள்வான்‌. காந்திமதியம்மை திருக்கோலிலின்‌ முன்பு மைத்‌ 
தேர்த்தெருவைப்‌ பார்க்க இருக்கிறது செளந்திர சபை; இதில்‌ 
பெருமான்‌ தைப்‌ பெருவிழாவில்‌ தெப்ப விழாவுக்கு மறுநாள்‌ 
ஆனந்தக்‌ கூத்தாடுவான்‌. இதற்கு வடக்கே பத்தாவது மைலில்‌ 
இருக்கிறது மானூர்‌ அம்பலம்‌; அங்கே பெருமான்‌ கருவூர்ச்‌ 
சித்தருக்கு ஆவணிமூலத்தன்று கூத்துக்‌ காட்சி யருளினன்‌. 
இத்திருக்கோலிலினுள்ளே வழக்குப்‌ . பகு தியில்‌ இருப்பது 
பெரிய திருக்கூத்தர்‌ திருவரு; இது காண்பவருக்கெல்லாம்‌ 
உண்மையில்‌ ஆடுவது போலவே காட்சியளிக்கன்றது. 


தருக்குற்றாலம்‌--சித்திரசபை 


தருக்குற்றாலத்தில்‌ குற்றால - நாதருடைய திருக்கோலிலுக்கு 
வடக்கே இருப்பது சித்திரசபை. இதன்‌ முன்‌ ஓர்‌ அழயெ தெப்பக்‌ 
குளம்‌ இருக்கன்றது. இந்தச்‌ சபையில்‌ பெருமான்‌ திருவுருவம்‌ 
தெற்கே பார்க்கச்‌ சித்திர உருவில்‌ அமைந்திருகின்றது ; 
இதனை அழகு செய்வன சிறந்த சித்திரங்கள்‌. அதனாலேயே 
இது சித்திர சபை எனப்‌ பெயர்‌ பெற்றது. சித்திரங்கள்‌ 
அண்மையில்‌ புதுப்பிக்கப்‌ பெற்று விளங்குகின்றன. 

இதனை ஒட்டித்‌  தென்றழேக்காகவும்‌ குற்றாலநாதர்‌ கோலி 


லுக்கு வடதிழக்காகவும்‌ ஒரு ்‌" இருக்கோவில்‌ இருக்கறது. அது 
தான்‌ கூத்தர்கோலில்‌ என அழைக்கப்‌ பெறுவது. இதுவே 


172 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


இங்கே ஆதிக்‌ கோவில்‌ என்று அறிந்தார்‌ கூறுகின்றனர்‌. 
இங்கே பெருமான்‌ சிவலிங்கமாகக்‌ காட்சியருள்ன்றனன்‌. இப்‌ 
பெருமானைத்‌ திருநாவுக்கரசர்‌ பின்வருமாறு போற்றுனேறார்‌ :-- 


“ உற்றார்‌ யார்‌ உளரோ  உயிர்கொண்டுபோம்‌ பொழுது 
குற்றாலத்து உறை கூத்தன்‌ அல்லால்‌ நமக்கு 
ட... உற்றார்‌ யார்‌ உளரோ 2”. 


மாணிக்கவாசக அடிகள்‌ திருவாசகம்‌ இருப்புலம்பற்‌ பகுதியில்‌ 


“ உற்றாரை யான்‌ வேண்டேன்‌ ஊர்வேண்டேன்‌ 
பேர்‌ வேண்டேன்‌ 
கற்றாரை யான்வேண்டேன்‌ கற்பனவுமினியமையும்‌ 
குற்றாலத்து அமர்ந்துறையும்‌ கூத்தா உன்குரை கழற்கே 
கற்றாலின்‌ மனம்போலக்‌ கசிந்துருக வேண்டுவனே. ** 
என்று அருளு£ன்றார்‌. 
பின்‌ வருவது பட்டினத்துப்‌ பிள்ளையார்‌ திருவாக்கு :-- 


* காலன்‌ வருமுன்னே கண்‌ பஞ்சடை முன்னே 
பாலுண்‌ கடைவாய்ப்‌ படுமுன்னே--மேல்‌ விழுந்தே 
உற்றார்‌ அழுமுன்னே ஊரார்‌ சுடுமுன்னே 
குற்றாலத்தானையே கூறு.” 


செப்பறை--௮ ழூயகூத்தர்‌ 


செப்புத்‌ தகட்டினால்‌ முகடு வேயப்பெற்ற அறை செப்பறை 
(செம்பு அறை). அழலை கூத்தர்‌ எழுந்தருளி யிருக்கும்‌ மண்டபம்‌ 
செப்பறை. மணப்படை வீட்டுக்கு எதிரே தண்‌ பொருநறைக்‌ 
கரையில்‌ இக்கோலில்‌ இருக்றேது. ஆற்றங்கரை  . வழியாக 
வந்தால்‌ இவ்விடம்‌ திருநெல்வேலியிலிருந்து வடக்கே 
நான்கு மைல்‌; இராசவல்லிபுரம்‌ வந்து சாலை வழியாக வந்தால்‌ 
ஏழு மைல்‌; இராசவல்லிபுரத்திலிருந்து தெற்கே இது ஒரு மைல்‌. 
இராசவல்லிபுரம்‌ திருநெல்வேலியிலிருந்து வடக்கே ஆறு மைல்‌, 
செப்பறையிலிருக்கும்‌ சிவலிங்கம்‌ நெல்லையப்பர்‌ ; அம்மை காந்தி 
மதி. கொல்லம்‌ ஆண்டு 896-ல்‌ வெள்ளத்தால்‌ பழையகோவில்‌ 
அழிந்து விட்டது; அப்போது தளவாய்‌ அழகப்ப லி 
இப்புதுக்‌ கோவிலைக்‌ கட்டினார்‌. பு ப்ப பத்தர்‌ 


கூத்தர்‌ கோலில்கள்‌ 173 
லந்து திருக்கூத்தர்கள்‌ 
திருநெல்வேலி வட்டம்‌ செப்பறையிலிருக்கும்‌ அழகிய திருக்‌ 
கூத்தர்‌ திருமேனியை ஆக்கினான்‌ ஒரு சிற்பக்‌ கலைஞன்‌ ; அவனுடைய 
ஊர்‌ கருவேலங்குளம்‌ என்பது. அவனே இன்று சிதம்பரத்திலும்‌, 
செப்பறையிலும்‌, கரிசூழ்ந்த மங்கலத்திலும்‌, கட்டாரி மங்கலத்திலும்‌, 
கருவேலங்‌ குளத்திலும்‌ உள்ள அமயெ திருக்கூத்தர்‌ இருமேனிகளை 
அமைத்தான்‌. இன்றும்‌ இவை ஐந்தும்‌ ஒரே அச்சாக இருப்பதை 
யாவரும்‌ கண்டு கவித்துத்‌ இருவருள்‌ பெறுதல்‌ கூடும்‌. இவை 
ஐந்தில்‌ சிதம்பரம்‌ தவிர எனைய நான்கும்‌ நெல்லைமா வட்டத்தைச்‌ 
சேர்ந்தன. செப்பறை திருநெல்வேலி வட்டத்தைச்‌ சேர்ந்தது. 
இங்கும்‌ சிதம்பரத்திற்போல ஆனித்‌ திருமஞ்சன விழாவும்‌, 
மார்கழித்‌ சிக திருவிழாவும்‌ சிறப்பாக நடைபெறு 
கின்றன. 


கரிசூழ்ந்தமங்கலம்‌--கனகசபாபதி 


அம்பாசமுத்திரம்‌ வட்டம்‌ சேரன்மாதேலிப்‌ புகைவண்டி, 
நிலையத்திலிருந்து நேர்‌ கிழக்கே இரண்டரை மைல்‌ தூரத்தில்‌ 
பத்தமடை இருக்கறது. பத்தமடையில்‌ மிக்க புகழ்‌ பெற்ற 
உமையம்மையோடு கூடிய வில்வ வனநாதப்‌ பெருமான்‌ &ஹழோ 
ரத்தில்‌ கன்னடியன்‌ காற்கரையில்‌ எழுந்தருஸியிருக்கன்றார்‌. 
இந்தத்‌ இருக்கோவிலிலிருந்து சிறிது கிழக்கே சரிவாக வடக்கே 
ஒரு மைல்‌ தொலைவில்‌ இருக்கிறது தண்பொருநைத்‌ தென்‌ 
கரையில்‌ கரிசூழ்ந்த மங்கலம்‌. இங்கிருக்கும்‌ கணகசபாபதிப்‌ 
பெருமானைக்‌ காணக்‌ கண்‌ கோடி வேண்டும்‌ ; அவ்வளவு 


இருவழகுத்‌ திருமேனி. 


கட்டாரிமங்கலம்‌-—அழகயெகூத்தர்‌ 

இருச்செந்தூர்‌ வட்டத்தைச்‌ சேர்ந்தது கட்டாரி மங்கலம்‌, 
செப்பறைப்‌ பெருமானைப்‌ போலவே இவரும்‌ அழகிய கூத்தர்‌, 
இவ்வூர்‌ அழகிய கூத்தரை ஆக்கயவுடன்‌ சல பொறாமையாளர்‌ 
இிற்பியின்‌ வலக்கை நுனியை வெட்டி. விட்டார்கள்‌. 


ஆண்டவனுடைய ஐந்தொழிலையும்‌ உணர்த்துவது திருக்‌ 
கூத்து. 


14 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 
“ தோற்றம்‌ துடியதனில்‌ ; தோயும்‌ இதி அமைப்பில்‌ ;$ 
சாற்றியிடும்‌ அங்கியிலே சங்காரம்‌--ஊற்றமாய்‌ 
ஊான்று மலர்ப்பதத்தே உற்றதிரோதம்‌ முத்தி 
நான்ற மலர்ப்பதத்தே நாடு.” (உண்மை விளக்கம்‌), 
துடி-உடுக்கு--உலகைப்படைத்தலையும்‌, அமைத்த கையில்‌ காத்‌ 
தலையும்‌, தீயினில்‌ அழித்தலையும்‌, ஊன்றிய திருவடியில்‌ மறைத்‌ 
தலையும்‌, தூக்கிய இருவடியில்‌ அருளுதலையும்‌ காண்க. 


கருவேலங்குளம்‌--இருக்கூத்தர்‌ 


நான்குநேரி வட்டத்தைச்‌ சேர்ந்த இவ்வூர்‌ களக்காட்டுக்கு வடக்கே 
ஒன்றரை மைல்‌ தொலைவில்‌ இருக்கிறது. இருக்கூத்தர்‌ சுந்தர 
பாண்டீசர்‌ இருக்கோலிலிலே இருக்கிறார்‌. வலக்கைமிற்‌ சிறிது 
ஊனம்‌ பெற்ற சிற்பத்‌ தலைவன்‌ அக்கையில்‌ ஒர்‌ அகப்பையைக்‌ 
. கட்டிக்‌ கொண்டு இக்‌ கூத்தர்‌ திருமேனியை வார்த்தான்‌. மிக 
மிகப்‌ பேரழகுடன்‌ கூத்தர்‌ இருமேனி அமைந்தது. சிற்பியின்‌ 
குறைந்த கையும்‌ கூடிற்று, அவன்‌ மட்டில்‌ அடங்காத மூழ்ச்சி 
கொண்டு கூத்தனுருடைய வலக்‌ கன்னத்தைக்‌ கள்ளி முத்த 
மிட்டு, ஆடிப்பாடினான்‌. அந்த அடையாளத்தை நாம்‌ இன்றும்‌ 
கூத்தனார்‌ வலது கன்னத்திற்‌ காணலாம்‌. 


இனி, பெருமாள்‌ கோவில்களைக்‌ கண்டு வணங்குவோம்‌. 


௫. பெருமாள்‌ கோவில்கள்‌ 


பெருமாள்‌ என்ற சொல்‌ பெருமை மிக்கவன்‌ என்று பொருள்‌ 
படும்‌ ; எல்லாப்‌ பெருமையும்‌ தருபவன்‌ என்றும்‌ அகும்‌. 
திருமால்‌ என்பதும்‌ பெருமாள்‌. மால்‌] பெருமை, மயக்கம்‌; பார்த்‌ 
தவர்‌ யாவரும்‌ மயங்கும்‌ பேரமுகுத்‌ திருமேனி உடையவன்‌ திருமால்‌, 


* இருவுக்கும்‌ திருவாகிய செல்வா ! 
தெய்வத்துக்கு அரசே ! செய்யகண்ணா ! 
உருவச்‌ செஞ்சுடர்‌ அழி வல்லானே ! 
உலகு உண்ட ஒருவா | இருமார்பா ! ' 
ஒருவற்கு ஆற்றி உய்யும்‌ வகை இன்றால்‌ 
உடன்‌ நின்று ஐவர்‌ என்‌ உள்புகுந்து ஒழியாது 
அருவித்‌ தின்றிட அஞ்சிநின்‌ அடைந்தேன்‌ 
அழுந்தூர்‌ மேல்திசை நின்ற அம்மானே | ” 
நாலாயிர திவ்லியப்பிரபந்தம்‌. 


திருமால்‌ பத்துப்‌ பிறப்புக்கள்‌ உலகம்‌ உய்ய எடுத்திருக்கிறான்‌. 
அவை (1) மச்சம்‌, (2) கூர்மம்‌, (8) வராகம்‌, (4) நரசிங்கம்‌, 
(5) வாமனன்‌, (6) பரசுராமன்‌, (7) இராமன்‌, (8) பலபத்திரன்‌, 
(9) கண்ணன்‌, (10) கற்கி, 

(1) நான்கு வேதங்களையும்‌ திருடிக்கொண்டு ' கடலில்‌ 
ஒளித்திருந்த சோழுகாசுரனைக்‌ கொல்லத்‌ திருமால்‌ மச்சாவதாரம்‌ 
எடுத்தான்‌. மச்சம்‌--மீன்‌, அவதாரம்‌--பிறப்பு. 

(2) திருப்பாற்கடலைக்‌ கடையும்‌ மத்தாக இருந்த மந்தர மலை 
யைத்‌ தாங்கும்‌ பொருட்டு எடுக்கப்பட்டது கூர்மாவதாரம்‌, கூர்மம்‌ 
ஆமை, 

(3) பூமியைப்‌ பாயாகச்‌ சுருட்டிய க கணு று 

அதனைப்‌ பழையபடி விரிக்க பய்யன்‌ ணும்‌ பகல்‌ வராகம்‌... 
பன்றி. 

(கி பிரகலாதனுக்கு இரங்கி அவன்‌ காட்டிய ண தோன்றி 
அவன்‌ தந்தை இரணியனைக்‌ கொல்ல எடுத்தது நரசிங்காவ தாரம்‌, 
நரசிங்கம்‌--சிங்க முகம்‌ கொண்ட நரன்‌; நரன்‌-மனிதன்‌. இந்‌ 
நான்கு பிறப்புக்கும்‌ தாய்‌ தந்தையர்‌ இல்லை. 


176 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


(5) காப. முனிவனுக்கும்‌, திதிக்கும்‌ மகனா மாபலி என்ற 
மன்னனை அடக்க எடுத்தது வாமனாவதாரம்‌. வாமனன்‌--குள்ளன்‌. 
குள்ள வடிவோடு வந்து மாபலி மன்னனிடம்‌ மூன்றடி மண்‌ 
இரந்து பெற்று, வளர்ந்து இருவிக்ரெமனாூ ஒரடியால்‌ 8ம்‌ எழு 
உலகங்களையும்‌ ஒரடியால்‌ மேல்‌ ஏழு உலகங்களையும்‌ அளந்து மற்றும்‌ 
ஓரடியால்‌ மாபலி முடிமிசை வைத்து அவனைப்‌ பாதலத்துக்கு 
அமிழ்த்தின தோற்றம்‌ இது. 

(6) சமதக்கினி மூனிவனுக்கும்‌, இரேணுகைக்கும்‌ மகனாஃப்‌ 
பரசுராமன்‌ என்ற பெயர்‌ தாங்கி அரசர்‌ கருவறுத்த பிறப்பு இது. 
பரசு-கோடரி. பரசுராமனுடைய வன்மையை இராமன்‌ கவர்ந்தான்‌, 


(7) தசரதன்‌, கோசலை ஆயெ இருவருக்கும்‌ மகனா இரர 
வணனைக்‌ கொன்றான்‌ இராமன்‌. 


(8) -வசுதேவனுக்கும்‌ உரோணிக்கும்‌ மகனாகப்‌ பிறந்து 


பிரலம்பன்‌ முதலிய அசுரரை அழிக்க எடூத்தது பலபத்திர 
அவதாரம்‌. பலபத்திரன்‌--பலராமன்‌ ; கண்ணனுக்கு அண்ணன்‌ 
பலராமன்‌. 


(9) வசுதேவனுக்கும்‌ தேவகிக்கும்‌ மகனாகப்‌ பாரதப்‌ போர்‌ 
கண்டு பூபாரம்‌ நீர்க்க எடுத்தது கண்ணன்‌ பிறப்பு. 


(10) திருமாலின்‌ கடைப்‌ பிறப்பு கற்‌ அவதாரம்‌, கற்க 
குதிரை. கலியுக முடிவில்‌ அறங்கள்‌ மாறிக்டெக்க அவைகளை நிலை 
நாட்டுவதற்காகச்‌ சம்பளக்‌ இராமத்தில்‌ ஓர்‌ அநீதணனுக்கு 
மகனாூக்‌ குதிரை முகத்துடன்‌ திருமால்‌ தோன்றப்போவதாக அல்‌ 
கள்‌ கூறும்‌. பின்‌ வந்த ஆறும்‌ தாய்‌ தந்தையரையுடைய பிறப்‌ 
புக்கள்‌. 


திருமால்‌ உலகமாகிய திரு வைகுந்தத்தில்‌ திருவாயில்‌ காவலராஇிய 
இருவர்‌ துர்வாச முனிவர்‌ சாபத்தால்‌ மண்ணிற்‌ பிறந்தனர்‌. 
அவர்கள்‌ மூன்று பிறவிகளில்‌ திரும்பத்‌ திருவாயில்‌ காவலராகும்‌ 
அருளைத்‌ திருமாலிடம்‌ பெற்றனர்‌. அவர்கள்‌ இருவருடைய முதற்‌ 
பிறப்பு இரணியாக்கன்‌, இரணியன்‌. இரணியாக்கனுக்காக ஆமை 
யாகவும்‌, இரணியனுக்காக நரடிங்கமாகவும்‌ - திருமால்‌ தோன்றி 
னன்‌. இரண்டாவது பிறப்பு இராவணன்‌, கும்பகர்ணன்‌ ; இவர்களை 
ஆட்கொள்ள எடுத்தது இராமாவதாரம்‌, மூன்றாவது பிறப்பு 
சிசுபாலன்‌, தந்தவக்ென்‌; இவர்களை ஆட்கொள்ள எடுத்தது கண்ணாவ 


பெருமாள்‌ “கோவில்கள்‌ . 177 
தீர்ரம்‌. இம்மூன்று பிறப்புக்களின்பின்‌ இவர்கள்‌ . மறுபடி 
திருவைகுந்தம்‌ சென்று திருவாமிற்‌ காவலை எற்று விளங்கு 
கின்றனர்‌. 

திருமாலின்‌' திருமகனே நான்முகன்‌. திருமால்‌ மோகினியாக 
அம்மோடினிக்கும்‌ சிவபெருமானுக்கும்‌ பிறந்த பிள்ளையே ஐயனார்‌. 
ஜயனாருக்கு அரிகரபுத்திரன்‌ என்ற பெயர்‌ உண்டு. சிவபெருமானுக்கு 
அரி ஒரு சத்‌இயாகவும்‌ அந்தச்‌ சத்திக்கு ஒரு பாகம்‌ சிவபெருமான்‌ 
அருளினன்‌. அந்தத்‌ திழுவுருவமே சங்கரநாராயணத்‌ திருவடிவம்‌ 
என்று நூல்கள்‌ கூறுவன. பார்வதி தேலிக்குத்‌ திருமால்‌ தமைய 
னாகக்‌ கருதப்படுறான்‌. அதனால்‌ சிவபெருமான்‌ பார்வதியைத்‌ 
திருமணம்‌ செய்தபோது பக்கத்தில்‌ நின்று தாரைவார்த்துக்கொடுத்‌ 
தான்‌ திருமால்‌ ஆதிய பெருமாள்‌. இருமால்‌ இருவைகுந்த த்தில்‌ எழுந்‌ 
தருளியிருப்பதுபோலவே திருப்பாற்கடலில்‌ ஆ.இசேடனாகிய பாயலின்‌ 
மேற்‌ பள்ளிக்கொண்டிருக்றோன்‌ பூதேவி, சீதேலியருடன்‌. 


பெருமான்‌ கோவில்கள்‌ 

கணக்கில்‌ வந்துள்ள பெருமாள்‌ கோவில்கள்‌ திருநெல்வேலி 
மாவட்டத்தில்‌ ஒரு நூற்றைம்பத்தொன்பது உள. அவை தம்‌ 
முள்‌ ஆண்டுக்கு ரூபா மூவாயிரத்தின்‌ மேல்‌ வருவாய்‌ வருவன 
பதினெட்டுத்தான்‌. அவைகளை நாம்‌ சென்று பணிவோம்‌. அவை 
வருமாறு :-- ட்‌ 

(1) அம்பாசமுத்திர வட்டம்‌.--1. அம்பை--இருட்டிணசாமி, 
9. சாட்டுப்‌ பத்து-சுந்தரராசர்‌, 8. லீரவனல்லூர்‌-சுந்தரராசர்‌; 

(2) திருநெல்வேலி வட்டம்‌._—4. இருட்டினாபுரம்‌-வேங்கடாசல 
பதி, 5. மேல வீரராகவபுரம்‌- வரதராசர்‌, 6.  பாளையங்கோட்டை- 
அழயெமன்னார்‌, 7. பாளையங்கோட்டை-இராமசாமி, 8. திருவண்ணாத 
புரம்‌-வேங்கடாசலபதி ; 

(3) வைகுண்ட வட்டம்‌.--9. பெருங்குளம்‌-மாயச்‌ கூத்தர்‌, 
10. சிவைகுண்டம்‌--கள்ளப்பிரான்‌, 11. தூத்துக்குடி-வைகுண்டபதி; 

(4) திருச்செந்தூர்‌ வட்டம்‌-12. ஆழ்வார்‌ திருநகரி ஆதி 
நாத ஆழ்வார்‌, 15. ஆழ்வார்‌ திருநகரி-எம்பெருமானார்‌, 14. தென்‌ 
இருப்பேரை-மகர நெடுங்குழைக்காதர்‌; 

நெ.மா.--12 


47 நெல்ல மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு! 

(5) நான்குநேரி வட்டம்‌.--15. நான்குநேரி--வானமாமலைப்‌ 
பெருமாள்‌, 16. இருக்குறுங்குடி--அழூய நம்பிராயர்‌ ; 

(6) தென்காசி வட்டம்‌.--17. வீரகேரளன்புதூர்‌-நவநீத இருட்‌ 
டினர்‌; 

(7) சங்கரன்கோலில்‌ வட்டம்‌.--18, புளியங்குடி--டலட்சுமி 
நரசிங்கப்‌ பெருமாள்‌. 


இந்தப்‌ பதினெட்டுக்‌ கோலில்களுடன்‌ வேறு சில முதன்மை 
யான கோவில்களையும்‌ சென்று வழிபடுவோம்‌. 


முதற்கண்‌ அம்பாசமுத்திரம்‌ வட்டத்திற்‌ புகுவேசம்‌. 
(௧) அம்பாசமுத்திர வட்டம்‌ 


அம்பாசமுத்துரம்‌--கருட்டிணசாமி 

இத்தலைப்பில்‌ அடங்யெ கோவில்கள்‌ (1) இழக்கே உள்ள வேணு 
கோபால இருட்டினன்‌ கோவில்‌, (2) தெற்கே உள்ள புருடோத்தமப்‌ 
பெருமாள்‌ கோவில்‌, (8) ஊருக்கு வடக்கே ஒரு மைல்‌ தொலைவி 
லுள்ள கோலிற்குளம்‌ தென்னழகர்‌ கோவில்‌, (4) ஊர்‌ நடுவே 
உள்ள இலட்சுமி நாராயணப்‌ பெருமாள்‌ கோலில்‌ என்பன. கோவி 
இக்கு உரிமையானது குளம்‌. அதை ஒட்டி அமைந்த ஊர்‌ கோவிற்‌ 
குளம்‌ என்று பெயர்‌ பெற்றது. கிருட்டிணன்‌ கோவிலைத்‌ தவிர 
ஏனைய மூன்று கோவில்களிலும்‌ கல்வெட்டுக்கள்‌ காணப்பெறுநின்றன்‌ . 
இலட்சுமிநாராயணர்‌ கோவிலிலுள்ள கல்வெட்டு அது சிவன்‌ கோவி 
எாமிருந்தபோது வெட்டப்பட்டது என்பது விளங்குின்றது. இக்‌ 
கோவிலின்‌ கருவறை மதிலின்‌ நாற்புரமும்‌ சிவலிங்க உருவமும்‌, 
பிள்ளையார்‌ உருவமும்‌ அமைந்திருப்பதும்‌ விமானத்தின்‌ தென்புறம்‌ 
தெற்கணாமூர்த்தியிருப்பதும்‌ இதனை வலியுறுத்தும்‌. 


““தென்னழகர்‌ கோலில்‌ மிகப்‌ பழமையானது ; புருடோத்தமர்‌ 
கோவிலும்‌ அதற்கடுத்தபடி பழமையானதுதான்‌. ' இருட்டிணன்‌ 
கோவில்‌ -இவைகளுக்குப்‌ பிற்பட்டது ; இதில்‌ வைகாசி மாதம்‌ பெரு 
விழா நடைபெறுகின்றது. தென்னழகர்‌ கோவிலில்‌ ஆடிப்பூர விழா 
வும்‌, புருடோத்‌ தமர்‌ கோவிலில்‌ சித்திரைப்‌ பூரணை விழாவும்‌ சிறப்‌ 
புடையன. கல்வெட்டுக்களினால்‌ இவ்வூருக்கு “ வேளா குறிச்சி” 
என்ற்‌ பெயர்‌ இருந்தத : தெரிய்வருறெது. “ இருச்சாலைத்‌ துறை, 
கருமாணிக்கத்‌ தேவர்‌ ” என்ற குறிப்பு ஆராயத்தக்கது. இருட்டிணன்‌ 


பெருமாள்‌ கோவில்கள்‌--அம்்‌ப 179 


கோவில்‌ இருக்கும்‌ இடம்‌ இன்று . சோலைப்புறம்‌ என்று வழங்கப்‌ 
பெறுறைது ; சாலைத்துறை என்பது சாலைப்புறம்‌ ஆக, பின்‌ சோலைப்‌ 
புறம்‌ ஆமிருக்கலாம்‌ என எண்ணவும்‌ இடமுண்டு. தென்னழகர்‌ 
கோலில்‌ கல்வெட்டுக்களில்‌ கோவில்‌ இருக்கும்‌ இடம்‌ * முள்ளிநாட்டுக்‌ 
குளம்‌? என்பது தெரிதிறது. பெருமாள்‌ பெயர்கள்‌ “சீபதி விண்ண 
கர்‌ எம்பெருமான்‌” , *இருப்பொதியில்‌ விண்ணகரத்‌ தேவர்‌", “சுந்தரத்‌ 
தோள்‌ எம்பெருமான்‌” என்று குறிக்கப்‌ பெற்றுள்ளன. 


மன்னார்கோவில்‌--இராசகோயாலர்‌, குலசேகர 
ஆழ்வார்‌ 

அம்பாசமுத்திரம்‌ இரமிலடியிலிருந்து சிறிது வடமேற்கே இரண்டு, 
மைல்‌ தொலைவில்‌ இருக்கறது 'மன்னார்கோவில்‌. ' இக்கோவிற்‌ பெரு 
மாள்‌ பெயர்‌£அழிய மன்னனார்‌ என்பது . இக்கோலிலிற்‌ காணப்‌ 
பெறும்‌ பல கல்வெட்டுக்களிலிருந்து தெரியவருகிறது. அழகிய மன்ன 
னார்‌ கோவிலை ஒட்டி எழுந்த ஊர்‌ அழல மன்னனார்‌ கோவில்‌ என்றே 
பெயர்‌ பெற்று நாளடைவில்‌ மன்னனார்கோலில்‌ ஆஃ, இப்போது 
மன்னார்கோலிலாக வழங்கப்‌ பெறுகிறது. சோழ அரசர்‌ இராசசிங்கத்‌' 
தேவரால்‌ கட்டப்பெற்று, இராசேந்திரச்‌ சோழன்‌ பெயரால்‌ கோவி 
லுக்கு. * இராசேந்திர விண்ணகர்‌” என்றும்‌, பெருமாளுக்கு * இரா. 
சேந்த விண்ணாகர்த்‌ தேவர்‌, * “விண்ணகரத்‌ தெம்பெருமான்‌” .என 
வும்‌ பெயர்கள்‌ அமைந்தன. இருந்தாலும்‌ ஊர்‌ இராசராச சதுர்‌ 
வேதிமங்கலத்தின்‌ ஒரு பகுதியானதே. கல்வெட்டொன்றில்‌ கைலாச, 
முடையார்‌ கோவில்‌ குறிக்கப்பெற்றுள்ளது. இவ்வூர்‌ * மானாபாண 
சதுர்வேதிமங்கலம்‌” என்ற பெயரையும்‌ உடையதாயிருந்தது. இராச 
கோபாலர்‌, கோபாலசாமி என்ற பெயர்கள்‌ பிற்காலத்தில்‌ . முனைத்‌. 
தன. அழிய மன்னார்கோலிலில்‌ தெற்கே பார்க்க ஒரு சிறிய. 
கோவில்‌ இருக்றெது. அதில்‌ குலசேகர ஆழ்வார்‌ இருக்கிறார்‌. கொல்‌ 
லம்‌ 729-ல்‌ சேந்தலங்காரதாசர்‌ என்பார்‌ ஆழ்வார்‌, பூசையை ஏற்றார்‌ 
என்ற செய்தி தெரியவருகிறது. அவர்‌ சேந்தலங்கார மாமுனி மடம்‌ 
என்பதைத்‌ தொடங்கினார்‌. குலசேகர்‌ ஆழ்வார்‌ பன்னிரண்டு ஆழ்‌ 
வார்களில்‌- ஓருவர்‌; கொல்லி நகரத்தில்‌ அவதரித்த மன்னர்‌ 
இவர்‌ பாடிய உள்ளம்‌ உருக்கும்‌ பாடல்கள்‌ நாலாயிரப்‌ பிரபந்தத்தில்‌ 
பெருமாள்‌ திருமொழி என வழங்கும்‌ 105 பாடல்கள்‌ இருக்கின்றன. 
இவர்‌ இத்திருக்கோலிலில்‌ வந்திருந்து அழகிய மன்னனார்‌ திருவடி. 
அடைந்தார்‌. அதனால்‌ இவருக்கு இங்கே தனிக்‌ கோவில்‌ ஏழ்‌ 
பட்டது, 

நெ.மா-13எ 


180 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


இவ்வூர்த்‌ தெப்பக்குளக்‌ கரையில்‌ ஒரு கல்வெட்டு இருக்றது ; 
அதில்‌ அழகிய மன்னனார்‌ தெப்பத்‌ திருவிழாவுக்குப்‌ போத்தி 
நாயக்கர்‌ என்பவர்‌ நிலங்‌ கொடுத்தமை குறிக்கப்‌ பெற்றுள்ளது. 
தெப்ப விழா நடைபெறும்‌ குளமே தெப்பக்குளமாம்‌. 


கொல்லம்‌ 688-ல்‌ . சிவலதேவ பாண்டியர்‌ வேளாகுறிச்சியில்‌ 
புது அரண்மனையில்‌ இருந்ததும்‌, அரசர்‌ கல்லிடைக்குறிச்சித்‌ தங்க 
லில்‌ தங்கியதும்‌, சோழகுல வல்லிபுரம்‌ என்ற களக்காட்டில்‌ அகரச்‌ 
சர்மை என்ற அரண்மனையில்‌ அரசர்‌ தங்கிமிருந்ததும்‌ ஆடிய 
செய்திகள்‌ இங்கே கல்வெட்டுக்களிற்‌ காணப்பெறுகின்றன. 


சாட்டூப்பத்து-—சுந்தரராசப்‌ பெருமாள்‌ 


பத்து என்பது வயல்‌, பற்று என்ற சொல்லே பத்து என மருவி 
நின்றது. வயலில்‌ விளையும்‌ உணவுப்‌ பொருளைப்‌ பற்றுக்‌ கோடாக 
உடையதே மனிதர்‌ வாழ்க்கை. அதனாலேயே பற்று எனப்‌ பெற்றது 
வயல்‌. சாட்டு என்பது பெரிய எனப்‌ பொருள்படும்‌. பெரும்‌ பற்று, 
பெரும்பத்து, சாட்டூப்‌ பத்து என ஆயினமை காண்க. பெரும்‌ 
பத்து என்றே ஒர்‌ ஊர்‌ இருக்கறது. சாட்டுதல்‌ பிறனிடம்‌ சார்த்து 
தல்‌ ; பிறனிடம்‌ சார்த்தப்பட்ட வயல்‌ எனவும்‌ பொருள்‌ கொள்ள 
லாம்‌. அவ்வயலை ஒட்டி. எழுந்த ஊர்‌ சாட்டுப்பத்து எனப்‌ பெயர்‌ 
பெற்றது. இவ்வூரில்‌ சுந்தரராசப்‌ பெருமாள்‌ கோலில்‌ இகழ்ன்‌ 
றது. சுந்தரராசர்‌ என்ற பெயர்தான்‌ அழிய மன்னனார்‌ என்பது. 


இதுவரை நாம்‌ பார்த்த ஊர்கள்‌ அம்பாசமுத்திரத்தை ஒட்டித்‌ 
தண்‌ பொருநையாற்றின்‌ வடகரையில்‌ (இடது கரையில்‌) உள்ளவை ; 
இனி, தென்கரையில்‌ (வலது கரையில்‌) உள்ளவற்றைக்‌ கவனிப்‌ 
போம்‌. ்‌ 


அத்தாளநல்லூர்‌--கசேந்திரவரதப்‌ பெருமான்‌ 


வீரவனல்லூர்‌ இரயிலடியிலிருந்து வட மேற்கே நான்கு மைல்‌ 
தூரத்தில்‌ இருக்கறது அத்தாளநல்லூர்‌. இதுவும்‌ இராசராச சதுர்வேதி 
மங்கலத்தின்‌ இழக்குப்‌ பகுதியே என்று கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 
தனிப்பட்ட அளவில்‌. இது. குலசேகர. சதுர்வேதி மங்கலம்‌ எனப்‌ 
பெறுகிறது. யானையரசு “ ஆதி முதலே ” என அழைப்ப, பெரு 
மான்‌ * என்ன ” என்று வந்து: அதனைக்‌ கடித்துத்‌ துன்புறுத்திய 
முதலையை அழித்து அந்த யானைக்கரசைப்‌ பாதுகாத்தருளிய இடம்‌ 


பெருமாள்‌ கோலில்கள்‌--௮ம்பை 181 


இத எனப்‌ புராணம்‌ கூறும்‌. கல்வெட்டு “ஆனை காத்தருள்‌ செய்த 
பிரான்‌ ?”, “ ஆனைக்கருள்‌ செய்த பிரான்‌ ” என்று கூறுகின்றது ; 
மேலும்‌ அது இந்த இடத்தை “ மெய்ம்மாம்‌ பூம்பொழில்‌ ” என்று 
குறிக்க்றது. 


இக்கதையை மனதிலே கொண்டு அத்தாளநல்லூர்‌ என்ற ஊர்ப்‌ 
பெயரை ஆராய்வார்‌ சிலர்‌ அத்தி ஆன்‌ நல்லூர்‌ எனப்‌ பிரித்து 
அத்தியை (யானையை) ஆளும்‌ நல்லூர்‌ என்று கூறுகின்றார்கள்‌. 
சிலர்‌, “ வழிப்போக்கருக்கு இரரப்‌ பட்டினியாக இராமல்‌ அத்தாளம்‌ 
அருளும்‌ நல்லூர்‌ * எனப்‌ புகழ்கன்றார்கள்‌. அத்தாளம்‌--இரவு 
உணவு, ஆனால்‌, கல்வெட்டினை ஆராயும்போது இவ்வூர்‌ “£ ஆத்தணி 
நல்லூர்‌ ” எனப்‌ பெயர்‌ பெறுவது காணலாம்‌. ஆற்றுக்கு அணித்‌ 
தாக (இட்ட) உள்ள ஊர்‌ ஆற்றணி நல்லூர்‌ ஆயிற்று. ,கசம்‌-யானை 
4 இந்திரன்‌--அரசன்‌--கசேந்திரன்‌, யானைக்கு அரசன்‌ ; கசம்‌ என்‌ 
பது கயம்‌. கையை உடைய மாவே கயம்‌ (கையம்‌). அதுவே 
கைம்மா. 


விரவனல்லூர்‌--சுந்தரராசப்‌ பெருமாள்‌ 


சுந்தரராசன்‌ என்ற சொல்‌ அழயெ மன்னன்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌. சுந்தரராசப்‌ பெருமாள்‌ திருவுருவம்‌ கண்ணைக்‌ கவரும்‌ அழ 
இனது. ்‌ 


்‌ வடக்குக்‌ காரைக்குறிச்ச--வரதராசப்‌ பெருமாள்‌ 


இப்பெருமாள்‌ கல்வெட்டில்‌, ' “சுந்தரபாண்டிய விண்ணகர்‌ ஆழ்‌ 
வார்‌ எனப்‌ பெறுகிறார்‌. விண்ணகர்‌ என்பது பெருமாள்‌ கோவி 
லைக்‌ குறிக்கும்‌ சொல்லாக வழங்கப்‌ பெற்றது. சுந்தரபாண்டியரால்‌ 
அமைந்தமையின்‌ இவ்வூர்ப்‌ பெருமாள்‌ : இப்பெயர்‌ பெற்றனர்‌ 
போலும்‌! இவருக்கு அருள்‌ அரசர்‌ எனப்‌ பொருள்படும்‌ வரதராசர்‌ 
என்ற பெயர்‌ இப்போது வழங்கி வருகிறது. 


கூனியூர்‌--வேங்கடாசலபதி 


இன்று பத்தமடை என்னப்‌ பெறும்‌ ஊர்‌ பத்தல்மடை என்று 
மூன்‌ வழங்கி வந்தமை கல்‌ வெட்டுக்‌ கூறும்‌. : பதீதல்‌ என்பது மாத்‌ 
தாலான நீர்‌, இறைக்கும்‌ கருவி. கூனை என்பதும்‌ நீர்‌ இறைக்கும்‌ 
கருவியே, பத்தல்‌ கொண்டு நீர்‌ இறைக்கும்‌- 'மடையருகே தோன்றிய 


182 நெல்லைமாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


ஊர்‌ பத்தல்‌ மடையானது போலக்‌ கூனை கொண்டு நீர்‌ இறைக்கும்‌ 
இடத்தில்‌ தோன்றிய ஊர்‌ கூனையூர்‌ ஆயிற்று. அது இன்று கூனியூர்‌ 
என மருவி வழங்‌ வரு£றது. அப்பக்கத்தில்‌, “ கூனியூருக்குப்‌ போக 
வேண்டுமானால்‌ இங்கிருந்தே கூனிக்‌ கொண்டா போக வேண்டும்‌ 2” 
என்ற பழமொழி வழங்குகின்றது. பத்தமடைக்கு மேற்கே 
இரண்டாவது மைலில்‌ இவ்வூர்‌ சேரன்மாதேவி இரயிலடி அருகே 
இருக்றேது. வேங்கடாசலபதிப்‌ பெருமாள்‌ மிக அழகிய காட்சியினர்‌. 
வேங்கட அசலம்‌ ௫ வேங்கடமலை. சலித்தல்‌ அல்லாதது அசலம்‌, 
பதி-தலைவர்‌. இருப்பதி வேங்கடாசலபதியை நினைந்து அமைந்த 
பெயர்‌ இது, 


சேரன்‌ மாதேவி -ஆதிநாராயணர்‌ என்ற இராமசாமி 


இராமசாமி கோலில்‌ ஊரின்‌ வடபகுதியில்‌ அழகான தோற்றத்‌ 
துடன்‌ காணப்படுறெது. 


கருப்பக்‌ ஈர்கத்தினுள்ளே ஆதிநாராயணப்‌ பெருமாள்‌ சீதேவி, 
பூதேவி முறையே * வலப்புற்த்தும்‌ இடப்புறத்தும்‌ ' இருக்க, பிருகு 
முனிவரும்‌ மார்க்கண்டேயரும்‌ தொழுதுகொண்டு நிற்க எழுந்தருளி 
யிருக்ன்றார்‌. இவர்‌ இருவுருவம்‌ படா சாதனம்‌ ; அதாவது லை 
உருவில்லை ; தண்ணீர்‌ படாத அமைப்பு, இவருக்கு முன்னால்‌. எழுத்‌ 
தருள்‌ திருவுருவில்‌ ஆதிநாராயணரும்‌ இதேலி, தேவியரும்‌, சக்‌ 
கரத்தாழ்வர்ரும்‌ இருக்கின்றார்கள்‌. இவருக்கு மேலே உள்ள்‌ விமா 
னம்‌ இரண்டடுக்கு மாடிகளையுடையது. அதற்கு எறிப்போகும்‌ வழி 
மாமண்டபத்தில்‌ உள்ளது. முதன்‌ மாடியில்‌ இருப்பவர்‌ வீற்றிருந்த 
பெருமாள்‌ ; சீதேலியும்‌, பூதேவியும்‌ அருகில்‌ இருகின்றனர்‌ ; பிருகு 
மார்க்கண்டேயர்‌ தொழுதுகொண்டு நிற்ன்றனர்‌. மாடியிலேயே 
இவரைச்‌ சூழ்ந்து வர உட்‌ சுற்று வெளிச்‌ சுற்றுக்கள்‌ இருக்கின்றன. 
இரண்டாவது மாடியில்‌  இருப்பாற்கடலிற்‌ பள்ளிகொண்ட பெரு 
மாள்‌ காட்சியருளுஜன்றார்‌ ; சீதேவி பூதேவி, பிருகு, மார்க்கண்டர்‌ 
அருகில்‌ உள்ளார்கள்‌. இவரைச்‌ சூழ ஒரே எற்றுத்தான்‌ உண்டு, 
இந்த விமானம்‌ மிகப்‌ பழையதேனும்‌ "கண்டு பாராட்டும்‌ அழகு 
வாய்ந்தது. இது போன்ற மூன்றடுக்கு விமானம்‌ மதுரைக்‌ கூடலழகர்‌ 
கோவிலிலும்‌, இருக்கோட்டியூரிலும்‌, உத்தரமேரூரிலும்‌ இருக்கிறது, 
இது அட்டாங்க விமானம்‌ என்ற பெயருடன்‌ மிகவு 


்‌ ம்‌. தெய்வத்‌ 
அன்மை வாய்ந்து கொண்டாடப்‌ பெறுறெது. ன்ன 


பெருமாள்‌ 'கோலில்கள்‌--அம்பை 183 


ஆதிநாராயணப்‌ பெருமாள்‌ கோவில்‌ பிற்காலத்தில்‌ இராமசாமி 
கோவிலாகப்‌ பெயர்‌ மாறிற்று. இங்கே சித்திரைப்‌ பெருவிழா சறப்‌ 
பாக நடைபெறும்‌. மார்கழி. மாதம்‌ மா வியதீபாதத்தன்று ஆற்றிற்‌ 
பெருங்கூட்டம்‌ கூடி முழுகும்‌. “ நிகரிலி சோழ சதுர்வேதிமங்கலம்‌, 
நிகரிலி சோழ விண்ணகர்‌ ஆழ்வார்‌ ” என்பது இக்கோவிற்‌ கல்‌ 
வெட்டு. நிகரிலி சோழரால்‌ ஆக்கப்‌ பெற்ற விண்ணகர்‌ என்பது 
கோவிலின்‌ பெயர்‌. 


ஆழ்வார்குறிச்ச-நாராயணசாமி 

ஆழ்வார்குறிச்சி ஆவுடையம்மன்‌ கோவிற்‌ கல்வெட்டினால்‌ இவ்‌ 
வூர்‌ “£ கொல்லம்‌ கொண்ட பாண்டிய சதுர்வேதி மங்கலம்‌ ” என்பது 
அறியலாம்‌. இப்‌ பெருமாள்‌ கோலில்‌ ஊர்‌ முகப்பில்‌ உள்ளது. 
இதற்குப்‌ பெரும்‌ பகுதி காணிக்கை வருவாயே. 


பாப்பான்குளம்‌--இராமசாமி 


பார்ப்பு இளம்‌ பறவைக்‌ குஞ்சுகளையும்‌, தவளை, ஆமை இவற்றின்‌ 
குஞ்சுகளையும்‌ உணர்த்தும்‌. பார்ப்பு . ஆர்‌ குளம்‌ என்பது பார்ப்பார்‌ 
குளம்‌, பார்ப்பான்‌ குளம்‌ ஆயிற்று ; (ஆர்‌--கூடி ஒலித்தல்‌.) பார்ப்‌ 
பார்‌ குடி என்பது போலப்‌ பார்ப்பனருடைய குளம்‌ பார்ப்பான்‌ குளம்‌ ; 
அது பாப்பான்‌ குளம்‌ ஆயிற்று என்றும்‌ சிலர்‌ கூறுவர்‌. இவ்‌ 
வூருக்கு ஆழ்வார்குறிச்சியிலிருந்தும்‌ போகலாம்‌ ; ஆம்பூரிலிருந்தும்‌ 
போகலாம்‌. இதன்‌ அருூல்‌ வராகநதி கருணையாற்றிற்‌ கலக்கிறது. 

“ இராசராச சதுர்வேதி. மங்கலத்தின்‌ வடமேற்கே வேளார்‌ 
குறிச்சியில்‌ பகவதி விண்ணகர்‌ ஆழ்வார்‌ ” எனக்‌ கல்வெட்டுக்‌ கூறு 
இன்றது. இவ்வூரிலுள்ள, சிவன்‌ கோவில்‌ ஆகிய சித்த ஞானேசர்‌ 
கோவில்‌ இருக்கும்‌ இடம்‌ முள்ளி நாடு, ஊர்‌ “ சேரனை வென்றான்‌ 
திருமடை விளாகம்‌ ” என்றும்‌, பெருமான்‌ பெயர்‌ “ கருத்தறிந்து 
முடித்த பாண்டீசுர நாயனார்‌ ” எனவும்‌ கல்வெட்டுக்‌ கூறுன்றது. 

புராண வரலாறு.-சம்பகன்‌ என்ற வேட்டுவர்‌ தலைவன்‌ ஞான 
பீடமாகிய சிவசயில மலையின்‌ அடிவாரத்திலே சிவபூசனை செய்து 
தவம்‌ செய்துகொண்டிருந்தான்‌. அந்நாளையில்‌ ஒரு நாள்‌ அயோத்தி 
மிலே ஒரு பார்ப்பனப்‌ பிள்ளை இறந்து விட்டது ; அதற்குக்‌ காரணம்‌ 
சம்பகன்‌ தவம்‌ செய்ததுதான்‌ என்று... கூறப்படுவதை "அறிந்த 


184 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 

இராமபிரான்‌ சம்பகனை வதைப்பதற்காகத்‌ தென்னாட்டுக்கு வந்தனன்‌ ; 
அப்போது இங்கே கருணையாற்றின்‌ நடுவிலுள்ள ஒரு பாறை மேல்‌ 
நின்றுகொண்டு சம்பகனைத்‌ தேடினான்‌. அப்போது மடவார்‌ வளா 
கத்திலே ஒரு சோதி தோன்றியது. உடனே இராமபிரான்‌ அதனிடம்‌ 
சென்று வணங்க அச்சோதி சம்பகன்‌ இருந்த இடத்தைக்‌ காட்டிய 
போது இராமன்‌ “ சோதியாக விளங்கும்‌ சிவலிங்கப்‌ பெருமானே ! 
நீர்‌ என்‌ கருத்தை அறிந்து அருளியபடி மினாலே இிருக்கருத்‌சசர்‌ நீர்‌” 
என்று போற்றியபடியால்‌ அச்‌ சிவபெருமான்‌ திருக்கருத்தீசர்‌ என்று 
பெயர்‌ பெற்றார்‌. 


ஆற்றின்‌ நடுவிலே இராமபிரான்‌ நின்ற பாறை இன்றும்‌ இரு 
வடியும்‌ சக்கரமும்‌ பொறிக்கப்பட்டுச்‌ சக்கரப்பாறை என்ற பெயருடன்‌ 
விளங்குகின்றது. ஆற்றின்‌ கரையிலே இராமபிரான்‌ வந்து நின்ற 
புளியமரத்தின்‌ அடியிலே உள்ள சிறு கோவிலே ஆதிக்கோவில்‌. 
அதன்‌ பின்‌ இப்போதுள்ள இராமசாமி கோலில்‌ பல மன்னர்‌ 
களாலே கட்டப்பெற்று விளங்குன்றது. 


2. இரூநெல்வேலி வட்டம்‌ 

மேலத்திருவேங்கடநாதபுரம்‌--வேங்கடாசலபஇ 
திருவேங்கடம்‌ என்பது திருப்பதி. இது தமிழ்நாட்டின்‌ வடக்‌ 
கெல்லை. அதனால்‌ இது வடவேங்கடம்‌ என்னப்‌ பெறும்‌. இருமால்‌ 
அடியார்கள்‌ தாங்கள்‌ இருக்கும்‌ ஊரிலுள்ள திருமாலைத்‌ இரு 
வேங்கடநாதன்‌, வேங்கடாசலபதி என்று அழைத்து வணங்குதன்‌ 
றார்கள்‌. வேங்கட-1-௮சலம்‌--வேங்கட மலை. திருவேங்கடநாதன்‌ 
இருக்கும்‌ ஊர்‌ திருவேங்கடநாதபுரம்‌ ஆயிற்று, இம்‌ மேலத்‌ திரு 
-வேங்கடநாதபுரம்‌ பேட்டைப்‌ புகை வண்டி நிலையத்திற்கு நேர்‌ 

தெற்கே ஒரு மைல்‌ தொலைவில்‌ ஆற்றங்கரையில்‌ இருக்றெது. 


திருநெல்வேலி, மேலவீரராகவபுரம்‌---வரதராசப்‌ 
பெருமாள்‌ 
குறுக்குத்துறைக்கும்‌, சிந்துபூந்துறைக்கும்‌ இடையில்‌ இருப்பது 
வீரராகவபுஈம்‌. மதுரை மன்னர்‌ இருட்டினப்ப நாயக்கர்‌ காலத்தில்‌ 
அவருடைய தளவாயாகத்‌ இருநெல்வேலியில்‌ விளங்கிய வீரராகவ 


- பெருமாள்‌-கோவில்கள்‌--நெல்லை 185 


முதலியார்‌ பெயரால்‌ இவ்விடம்‌ அமைந்துள்ளது. வரதம்‌-அருள்‌ 
அளித்தல்‌, வரதராசர்‌ அருள்‌ அரசர்‌. இவர்‌ இருக்கோவில்‌ மேல 
வீரராகவபுரத்தில்‌ இருக்கறது. - 


பாளையங்கோட்டை--௮அழூய மன்னார்‌ 
கோட்டை இருந்த அடையாளங்கள்‌ இன்றும்‌ காணப்படுகன்றன. 
நாயக்க மன்னர்‌ காலத்திலும்‌ ஆங்லைக்‌ கும்பினிக்காரர்‌ ஆட்சியிலும்‌ 
இக்கோட்டை பேருதவியாக இருந்திருக்கிறது. இவ்வூர்‌ நடுவில்‌ விளங்‌ 
குவதாகிய மன்னார்‌ கோவில்‌, கோபாலசாமி கோவில்‌ என்றே வழங்‌ 
கப்‌ பெறுகிறது. கோலில்‌ பழமையானது. அழூய மன்னார்‌ தரு 
வுரு கண்ணுக்கு ஏற்ற விருந்து. 


பாளையங்கோட்டை--இராமசாமி 

"திருநெல்வேலிப்‌ பாலமே இவ்வூருக்குப்‌ பெரிய புகை வண்டி 
நிலையம்‌. திருச்செந்தூர்‌ வழியில்‌ இவ்வராம்‌ ஒரு சிறிய புகை 
வண்டி நிலையமே. கோபாலசாமி கோவிலுக்குத்‌ தென்‌ மேற்கே 
சிறிது தூரத்தில்‌ முன்னால்‌ ஓர்‌ அழிய தெப்பக்குளத்துடன்‌ இராம 
சாமி கோலில்‌ விளங்குகின்றது. 

இராமபிரான்‌ இங்கே எழுந்தருளி வந்தமையை நினைத்து 
இத்‌ இருக்‌ கோவில்‌ எழுந்ததாகும்‌. 


திருவண்ணாதபுரம்‌—வேங்கடாசலபதி 

வடதிருவேங்கடநா தன்‌ பெயரால்‌ விளங்கும்‌ ம்‌ இக்கோவில்‌ பாளையங்‌ 
கோட்டைக்கு வடக்கே இரண்டு மைலுக்குள்‌ இருக்கிறது. திருவண்ணாத 
புரம்‌ என்பதில்‌ வண்‌ என்பது வளப்பத்தைக்‌ குறிக்கும்‌. திருவண்‌ 
புருடோத்தமம்‌ என்பது. காவிரியாற்றின்‌ வடகரையில்‌ உள்ளது. 
இருவண்வண்டூர்‌ மலை நாட்டில்‌ உள்ளது. திருவண்‌ என்பது இரு 
மகள்‌ ; திருமகள்நாதன்‌ இிருவண்நாதன்‌; அவன்‌ ஊர்‌ திரு 
வண்ணாதபுரம்‌ எனக்‌ கொள்ளுதலும்‌ பொருத்தமே. 


ஒவலப்பேரி- அழகர்‌ 

மதுரைக்கு வடக்கே ்‌ உள்ள திருமாலிருஞ்‌ சோலை என்னும்‌ 
அழகர்‌ கோவிலை நினைந்து ஆக்கப்‌ பெற்ற கோவில்‌ இது. அதனாலே 
கல்‌ வெட்டில்‌ பெயர்கள்‌ பின்வருமாறு ழ்‌ காண்ப்பெறுன்றன : 


186 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


“ இராசராச பாண்டிய நாட்டுப்பகுதியாய முடிகொண்ட சோழ 
வளநாட்டின்‌ பாகமான £ழ்வேம்ப நாட்டின்‌ திருநெல்வேலிக்‌ 
கருலுள்ள தென்‌ திருமாலிருஞ்சோலை ; தண்பொருந்த நாடு, 
ஆற்றின்‌ வடகரை, &ழ்க்கரைக்கூற்றம்‌, தென்‌ திருமாலிருஞ்‌ 
சோலை, நின்றருளின கருமாணிக்க ஆழ்வார்‌, கருமாணிக்கத்‌ 
தேவர்‌.” 


கருட்டினாபுரம்‌--வேங்கடாசலபஇ கோவில்‌ 


“வட, திருவேங்கட நாதன்‌ ” பெயராலாகயது இத்திருக்‌ 
கோலில்‌. இவ்வூர்‌ ழ்வேம்பு நாட்டுச்‌ வல்ல மங்கலத்தைச்‌ 
சேர்ந்தது என்று கல்‌ வெட்டுக்‌ கூறுஜறது, தெய்வச்சிலையார்‌ 
விறலி விடு தூதில்‌ மயிலேறும்‌ பெருமாள்‌ முதலியார்‌ 
ருட்டினாபுரத்தை அமைத்துக்‌ கோவில்‌, திருமதில்‌, கோபுரம்‌, 
தேர்‌ ஆக்கினார்‌ என்ற செய்தி காணப்பெறுறெது. கல்‌ வெட்டு 
ஒன்றில்‌ காணப்பெறும்‌ ** அரியநாயக முதலியார்‌ சோழ 
வந்தானில்‌ இருக்கும்‌ போது அரியநாயஃபுரம்‌ குடியேற்றிக்‌ 
கோலில்‌ திருப்பணிகள்‌ செய்தார்‌. அவருடைய மருகர்‌ தெய்வச்‌ 
சிலை முதலியார்‌ இருட்டினன்‌ கோவிலுக்கு முன்பாகக்‌ கற்‌ 
பணிகள்‌, தெப்பம்‌, புதுத்தேர்‌ செய்து தங்கியிருந்தார்‌. இவர்‌ 
தமது அரசர்‌ கிருட்டினப்பர்‌ பெயரை அவ்வூருக்கு வைத்தார்‌ ” 
என்பது உண்மை வரலாறு. இக்கோவிலிற்‌ காணப்பெறும்‌ சிற்பங்‌ 
களெல்லாம்‌ உலூலேயே ஒப்பற்றவைகளுள்‌ சேர்க்கப்‌ 
உயிர்‌ ஓவியங்கள்‌, 
சிற்பச்‌ சிறப்புக்கள்‌ 


பெறும்‌ 


அருமையான கருங்கல்‌ வேலைகள்‌, உருவங்கள்‌ , தாண்கள்‌..- 
இக்கோவிலிற்‌ காணப்பெறும்‌ சிற்பச்‌ சிறப்புக்களுக்கு ஒப்பாக உல 
லேயே வேறிடங்களில்‌ ஒன்றும்‌ இல்லை யென்று துணிந்து 
கூறலாம்‌. அவ்வளவு இயற்கை உண்மையும்‌, நுட்பமும்‌ 
பொருந்தின அவை. மேலும்‌ அவை யாவும்‌ இன்னிசை 
ஒலிக்கும்‌ கற்களிலே செய்யப்‌ பெற்றவை, அக்கற்கள்‌ ஊருக்குத்‌ 
தென்‌ மேற்கே இரண்டு கல்‌ தொலைவிலுள்ள பாறையிலிருந்து 
பெயர்த்தெடுக்கப்‌ பெற்றவை என்பது அவைகளின்‌ இசை 
ஒப்புமையாற்‌ புலீனாகிறது. அக்கற்கள்‌ எடுத்த பள்ளங்கள்‌ 
அங்கே இன்றும்‌ காணப்பெறுன்றன. இக்கோவிலின்‌ சிற்பச்‌ 
சிறப்புக்களெல்லாம்‌ இரண்டு . மண்டபங்களிலே அடங்கியுள்ளன. 


பெருமாள்‌ கோலில்கள்‌--நெல்லை 187 


அவைகளில்‌ ஒன்று அரச கோபுரத்தைத்‌ தாண்டியவுடனிருக்கும்‌ 
திருமண மண்டபம்‌ ; இரண்டால து நடுவாசலைத்‌ தாண்டியவுடனுள்ள 
அரங்க மண்டபம்‌. ஒவ்வொரு மண்டபத்தையும்‌ தனித்தனி 
எடுத்து விவரிப்போம்‌. 


இருமண மண்டபம்‌.--கோபுரத்தைத்‌ தாண்டிக்‌ கோலிலின்‌ 
வெளிச்சற்றினுள்ளே நுழைந்தவுடன்‌ வடபுறம்‌ இருப்பது இம்‌ 
மண்டபம்‌. இது வீரப்ப நாயக்கராலே கட்டப்‌ பெற்றபடியால்‌ 
வீரப்ப நாயக்கர்‌ மண்டபம்‌ என்று பெயர்‌ பெறுகிறது. இது 
இரண்டு வரிசையாக வரிசைக்கு ஒன்பது யாளித்‌ தூண்களால்‌ 
தாங்கப்‌ பெற்றுத்‌ தெற்கே பார்க்க இருக்கறது. முகப்பில்‌ 
இரண்டு யானைகள்‌, மேற்கே இருப்பது ஒருவனை மிதிப்பது 
போலவும்‌, க்கே இருப்பது பெண்ணொருத்தி அதன்‌ துதிக்கை 
யருகில்‌ நிற்பது போலவும்‌ அமைத்து வைக்கப்பெற்றிருக்கன்றன. 
இந்த யானைகளுக்கு . நடுவே மண்டபத்திற்கு எறும்‌ படிகள்‌ 
உள்ளன. இவைகளின்‌ இழக்கே மூன்றும்‌, மேற்கே மூன்றுமாக 
ஆறு தூண்கள்‌ உள்ளன. -- . இவைகளில்‌ அருமையான 
சிற்ப நுட்பக்களமைந்த சிலைகள்‌ காணப்படுன்றன. அச்சிலை 
கள்‌ யாவர்‌ உள்ளத்தையும்‌ கவரும்‌ அருமைப்பாடுடையவை. 
அவைகளை வரிசையாகக்‌ இழக்கலிருந்து விரித்துரைப்போம்‌. . 


முதல்‌ தூணில்‌ . தெய்வப்‌ பெண்ணொருத்தி நாட்டியமாடும்‌ 
கோலத்துடன்‌ நிற்கிறாள்‌ ; காதில்‌ ஒலையணிந்திருக்கிறாள்‌. இரண்‌ 
டாவது தூணில்‌ தெற்கே பார்க்க. . முதன்மையாக * இருப்பது 
குறத்தி யொருத்தியின்‌ சிலை; அவன்‌ அரசகுமாரன்‌ ஒருவனைத்‌ 
தோளில்‌ தூக்கிக்‌ கொண்டு ஒூேறாள்‌. தூணின்‌ : 8ழ்புறம்‌ அரசி 
அன்னத்தின்‌ மேல்‌ ஏறிக்‌ கையிற்‌ இலுகிலுப்பையை வைத்து 
அப்‌ பையனுக்குக்‌ காட்டி அவனது கவனத்தை இழுக்க முயல்‌ 
இறாள்‌ ; முடியவில்லை. குறத்தி ,: : பையனுடன்‌ இடிவிடகறாள்‌. 
தூணின்‌ வடபுறம்‌ அரசி குறத்தியிடம்‌ குறி கேட்பது போலவும்‌,. 
குறத்தி “உன்‌ தலைவிதி; உன்‌ மகன்‌ வாமாண்‌ ” என்று 
குறி சொல்வது_போலவும்‌ சிலைகள்‌ அமைந்திருக்ன்றன. தூணின்‌ 
மேற்குப்‌ பக்கம்‌ அரசன்‌ குதிரையின்‌ மேல்‌ ஏறி வேகமாக மகனைத்‌ 
தேடி வருவது போலவும்‌ இடையில்‌ வழிமறித்த வீரனொருவன்‌ 
மல்‌, குதிரை - - முன்னங்கால்களைப்‌ போட்டு நசுக்குவது: 


188 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


போலவும்‌, வீரன்‌ இரண்டு கைகளையும்‌ தரை மேல்‌ ஊன்றிக்‌ 
கொண்டு மூச்சடக்‌கத்‌ தாங்கி நிற்பது போலவும்‌ இது காணப்‌ 
படறது. 


மூன்றாவது ஞாணில்‌ முதன்மையான சிலை அருச்சுன 
னுடையது. அவன்‌ நீண்ட தாடியுடன்‌ கைலையில்‌ சிவ 
பெருமானை நோக்கித்‌ தவம்‌ புரிந்து பாசுபதம்‌ பெற்று 
கையில்‌ அதனைத்தாற்‌. இடது கையில்‌ காண்டீபம்‌ 
வில்லுடன்‌ நிற்கின்றான்‌. முகத்தில்‌ வீரம்‌ விளங்குகின்றது. 
நகங்கள்‌ வளர்ந்து தெளிவாக உள்ளன. அருச்சனன்‌ தவக்‌ 
கோலத்துடன்‌ இருந்தாலும்‌ சிற்றின்பத்திலும்‌ எளியன்‌ என்பதை 
உணர்த்துதற்குப்‌ போலும்‌ சில உருவங்கள்‌ 


வலது 
என்னும்‌ 


அத்தூணிலே 
செதுக்கப்‌ பட்டுள்ளன. முனிவன்‌ ஒருவன்‌ அழகிய பெண்‌ 
ஒருத்தியின்‌ முடிமில்‌ ஒரு கையும்‌ மார்பில்‌ ஒரு கையுமாக 


நிற்க, அப்பெண்‌ அவன்‌ தாடியைப்‌ பிடித்து இழுக்கிறாள்‌. 
கையில்‌ வாளும்‌ முறுக்ய மீசையுமுடைய அரச குமாரனை 
ஒருத்தி தூக்‌ ஒடுறாள்‌. இமெவி யொருத்தி கையில்‌ வாளுடன்‌ 
வீரன்‌ ஒருவனைக்‌ ழே தன்னி மிதித்து நிற்க அவன்‌ இடக்‌ 
கையால்‌ அவளைச்‌ சுட்டிக்‌ காட்டுன்றான்‌. 

நான்காவது தூணில்‌ முதன்மையான உருவம்‌ 
ணுடையது. மணி மண்டபத்தில்‌ நுழையும்போது வலது 
புறம்‌ பாசுபதம்‌ தாங்யே அருச்சுனனும்‌ இடது புறம்‌ நாகக்‌ 
கணை தாங்கிய கருணனும்‌ இருக்கும்படி சிலைகளை அமைத்திருப்பது 
மிக மிகப்‌ பொருத்தமல்லவா ? கருணன்‌ முகத்தில்‌ அருள்‌ ஒழுகு 
ன்றது. இத்‌ தூணில்‌ குரங்காட்டி தோளில்‌ குரங்குடன்‌ விளையாடு 
கிறான்‌. குரங்காட்டி போன்ற தாய்‌ தந்தை தெரியாத கருணன்‌ 
விளையாட்டுப்‌ புத்தியுடையவன்‌, துரியோதனனுடைய மனைவியுடன்‌ 
தாயம்‌ ஆடியவன்‌ என்பதை அறிவுறுத தப்போலும்‌. மற்றொரு புறம்‌ 
கையிற்‌ சளியுடன்‌ பெண்ணொருத்தி காணப்படுகிறாள்‌. இது கடைசிக்‌ 
காலத்தில்‌ அவன்‌ முன்‌ தோன்றியு குந்திமாதேலியை ௨. 
தவோ? 


கருண 


ணர்த்‌ 


ஐந்தாவது தூணில்‌ முதன்மையான உருவம்‌ குறவனுடையது, 
இரண்டாவதில்‌ அரசகுமாரனைக்‌ குறத்‌இ தூக்க ஒடுவது போலக்‌ காட்டிய 
சிற்பி இத்தூணில்‌ குறவஜனொருவன்‌ அரசகுமாரியைத்‌ தூக்கி ஒடுவது 


பெருமாள்‌ கோவில்கள்‌--நெல்லை 189 


போலக்‌ காட்டுன்றான்‌. அவன்‌ வலது கையில்‌ வாளுடன்‌, தலையிலி 
ருக்கும்‌ உயிர்ச்‌ சுமையைத்‌ தாங்கமாட்டாமலும்‌ ஏதோ ஒரு கொடிய 
வலியைப்‌ பொறுக்கமாட்டாமலும்‌ துடி துடித்து வீரனாகையால்‌ சுமை 
யைத்‌ தூக்கக்கொண்டே கழுத்தின்‌ நரம்புகள்‌ தெரிய வளைத்திருப்பது 
போலக்‌ காணப்படுறொன்‌. அவனுடைய இடது புறம்‌ லிலாலிலே குத்து 
விழுந்து விலா எலும்புகள்‌ கணுக்கணுவாகத்‌ தெரிய நெளிக்கின்றான்‌. 
புண்ணிலிருந்து இரத்தம்‌ பீறிட்டுத்‌ தொப்புள்‌ வரை ஓடி வந்திருக்‌ 
இறது. இங்கனம்‌ உயிரோலியம்‌ சிலையிலே வகுத்த இச்சிற்பியின்‌ 
திறமைக்கு ஈடும்‌ எடுப்பும்‌ இம்‌ "மண்ணுலகில்‌ இல்லவே இல்லை. 
இவ்வுயிர்ச்சிலையை நேரிற்‌ கண்டு மகிழ்ந்தாற்றுன்‌ இதன்‌ அருமை 
பெருமையெல்லாம்‌ தெளிவாக விளங்குவனவாகும்‌. இரத்த அடையா 
ளம்‌ காணும்‌ அருமையைப்‌ பாராட்டாதார்‌ யார்‌ 2 இரத்தக்கறை 
போன்ற நிறம்‌ அமைந்த இக்கல்லைக்‌ கண்ட சிற்பி உள்ளத்திலே இக்‌ 
கையை வகுத்துக்கொண்டு இச்சிலையை செதுக்கயிருக்கிறான்‌. என்னே 
இச்‌ சிற்பியின்‌ நுண்ணறிவும்‌ நுண்கலை வன்மையும்‌! அரசகுமாரி 
மூக மூடாக்குடன்‌ ஒரு கையில்‌ வேடன்‌ குடும்பியைப்‌ பிடித்து இழுக்‌ 
ஜொள்‌. அவள்‌ வருந்திய முகத்தில்‌ மூிற்ச்சிக்குறி துள்ளுறெது. 
அவன்‌ தன்னைத்‌ தூக்கயோடியது கண்டு அழுது புலம்பிய அவளுக்கு 
அரச குமரனும்‌ மந்திரி குமரனும்‌ குதிரையேறித்‌ துரத்தித்‌ துணை 
வருவது கண்டு சிறிது ஆறுதலடைந்தவள்‌ அரசகுமரன்‌ ஈட்டியால்‌ 
வேடனுடைய இடது விலாவில்‌ குத்‌, திய உடனே வேடன்‌ துள்ளிக்‌ 
குதிக்க அவன்‌ குடும்பியிற்‌ கைபோட்டுப்‌ பிடித்து அப்பெண்‌ அகமும்‌ 
முகமும்‌ மலர்சன்றாள்‌. அசசகுமரன்‌ வேடனுடைய இடது புறம்‌ 
குதிரைமேல்‌ இடது கையினால்‌ கடிவாளத்தை இழுத்துப்‌ பிடித்து 
வலது கையிலே ஈட்டியை ஓங்க நிற்கிறான்‌ ; : வலது புறம்‌ , அதாவது 
மேற்குப்‌ பக்கம்‌ மந்திரி மகன்‌ குதிரை மேல்‌ இருப்புக்கவசம்‌ அணிந்து 
பற்களைக்‌ கடித்துச்‌ ஜனெத்துடன்‌ வலக்கையில்‌ வாளேந்திப்‌ பாய்கறான்‌* 
இவர்களுக்கு முன்னால்‌ அரசனைச்‌ சேர்ந்த மல்லன்‌ ஒருவனும்‌ வேடனைச்‌ 
சேர்ந்த மல்லன்‌ ஒருவனுமாகக்‌ குத்துச்சண்டை தொடங்க, ஒருவன்‌ 
இடக்காலை ஊன்றி வலக்காலை மற்றவன்‌ காலிடையிலே கொடுத்திருப்‌ 
பதும்‌, மற்றவன்‌ அவன்‌ குடும்பியை வலக்கையால்‌ பிடித்து வளைத்து 
இடக்கையால்‌ எதிரியின்‌ ஒரு கையைப்‌ பற்றிக்கொண்டிருப்பதும்‌ இங்‌ 
நனமாக அவர்கள்‌ ஒருவரைஒருவர்‌ வெல்லமாட்டாது சரிசண்டைமிடூவது 
ருங்காட்‌ி, இங்ஙனமாக வேடனிடமிருந்து அரசிளங்‌ 


மிக்க நுட்பமான ௮ 
வெற்றியை விளக்கச்‌ சிற்பி தூணின்‌ 


குமரன்‌ அரசகுமாரியை மீட்ட 


190 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


வடபுறம்‌ தென்னை மரம்‌ ஒன்றைச்‌ செதுக்க அதில்‌ ஒரு வீரன்‌ ஏறிக்‌ 
குலை பறித்து வலது கையில்‌ வாளும்‌ இடது கையில்‌ தென்னங்குலையு 
மாக இருப்பது போலச்‌ சித்திரித்திருப்பது அறிவுக்‌ கொரு பெரு 
விருந்து. 


ஆறாவது தூணாயை மேற்குச்‌ கடைசித்‌ தூணில்‌ முதன்மையான 
உருவம்‌ ஒரு நடனப்‌ பெண்ணுடையது. அவள்‌ வலக்கையிற்‌ பூச்‌ 
செண்டும்‌ இடது உள்ளங்கையில்‌ மாதுளம்‌ பழமும்‌ கொண்டு அப்பழம்‌ 
ழே விழாதபடி ஆடன்றாள்‌. அவள்‌ காலடிக்‌ ழே வீரனொருவன்‌ 
ஒரு கையில்‌ வாளும்‌ மற்றொரு கையிற்‌ கேடயமும்‌ தாங்கி நிற்னைறான்‌. 
கீழ்புறம்‌ பாம்பாட்டிக்‌ குறவண்‌ காணப்படுகிறான்‌. மேல்‌ புறம்‌ அமைந்‌ 
இருப்பது இவைகளுக்கெல்லாம்‌ கண்‌ இருட்டிக்‌ கழிப்பாகச்‌ செதுக்யெது 
போல உள்ளது. ஒருவன்‌ ஒருத்தியின்‌ வலது தொடையில்‌ இடது 
கையை வைத்துக்‌ காம விகார முகத்துடன்‌ நிற்பதும்‌ அவள்‌ தன்‌ 
வலது கையால்‌ அவன்‌ குடும்பியைப்‌ பிடித்து இழுப்பதும்‌ கண்டு 
மூழும்‌ இயல்பின. 


அரங்க மண்டமம்‌.--இதுவே மாமண்டபம்‌. இது ஆடரங்கமாகவும்‌ 
பாடரங்கமாகவும்‌ பயன்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. தென்புறம்‌ எழு 
தூண்களும்‌ வட புறம்‌ எழு தூண்களுமாகப்‌ பதினான்கு அணி 
ஒட்டுக்கால்‌ தூண்களினாலே இம்மண்டபம்‌ அமைந்து விளங்குகின்றது. 
முதல்‌, மூன்று, ஐந்து, வழு ஆகிய நான்கு தூண்களிலும்‌ பெரிய. 
யாளிகள்‌ அமைந்தன. இரண்டு, நான்கு, ஆறு ஆஃதிய மூன்று 
தூண்களிலும்‌ ஒப்பற்ற திருவுருவங்கள்‌ காணப்‌ பெறுின்றன. இவை 
களில்‌ மிக மிகச்‌ சிறந்தது தென்புறம்‌ இரண்டாவதாக உள்ள வீர 
பத்திரர்‌ இருவுருவமே. 

வீரபத்திரர்‌ பார்வை நடுத்‌ திருவாயிலைப்‌ பார்க்க மிக்க வீரத்தோடு 
பகைவர்களை வென்று அறை கூலி நிற்கும்‌ தன்மையில்‌ உள்ளது. 
கோபத்தில்‌ லீரப்பல்‌ வெளியே வந்திருக்கிறது. - நீண்ட மீசைகளும்‌, 
கன்னம்‌ வரை இறக்கிய கேராவும்‌, நீண்டமுடி முடிச்சும்‌, இரட்டை 
நாடியும்‌, அதற்கேற்ற துடியான முகமும்‌, லிரிந்த மூக்கும்‌, சுருங்கே 
கன்னமும்‌, வலக்கையில்‌ ஈட்டியும்‌, இடக்கையில்‌ நீண்ட சதுரக்‌ 
கேடயமும்‌, தூக்கிய கால்வரை தொங்கும்‌ தலை மாலையும்‌ காண்போர்‌ 
உள்ளத்தே அச்சமும்‌ அன்பும்‌ ஒருங்கே தோன்றும்படி செய்வன. 
தூக்யே வலது கால்‌ குழைந்து உருண்டு நரம்புகளும்‌' நகங்களும்‌ 
இயற்கையான : முறையில்‌' தெளிவாகத்‌ இகழச்‌ றிது. : - வளைந்து 


பெருமாள்‌ கோலில்கள்‌--நெல்லை 101 


காணும்‌ அடியுடன்‌ இருப்பது கலைஞர்‌ கண்ணைக்‌ கவர்வது. வலது 
இடுப்பில்‌, மடிப்பும்‌ தொப்புளும்‌ காட்டப்பெற்றுள்ள அருமை பார்த்து 
மும்‌ தன்மையது. இத்திருவுருவம்‌ சரியாது நிற்றற்கு ஏணாக 
அமைந்திறாப்பன ஊன்றிய ஈட்டியின்‌ நுனியும்‌ தூக்கிய காலின்‌ முட்டு 
மேயாம்‌. வலதுகாற்‌ கட்டை விரல்‌ நகம்‌ சிறிது சிதைக்கப்பட்டிருக்‌ 
றது. அதற்குப்‌ பின்‌ வரும்‌ காரணம்‌ கூறப்படுறெது. 


முன்‌ காலத்தில்‌ வீரபத்திரர்‌ இரவெல்லாம்‌ கோவிலினுள்ளே 
காவல்‌ புரிந்து வந்தார்‌. உட்‌ பூட்டுக்களின்‌ திறவுகோல்களையெல்லாம்‌ 
அவரிடம்‌ ஒப்புவித்து நடுவாயிற்‌ கதவையும்‌ பூட்டி அதன்‌ திறவுகோலை 
தட்டை வழியாக உள்ளே போட்டு விட்டு வருவது பூசாரியின்‌ வழக்கம்‌. 
ஒரு நாள்‌ பூசாரி தன்‌ குழந்தை உள்ளே தூங்கிமிருந்ததை மறந்து 
காப்பிட்டுச்‌ சென்றார்‌. பின்‌ வந்து கதவைத்‌ திறக்க முயல; முடியாது 
லீரபத்திரரிடம்‌ தன்‌ குழந்தையைக்‌ கொடுக்கும்படி மன்றாடி வேண்டி 
னார்‌ ; அவர்‌, “விடியட்டும்‌ உன்‌ குழந்தை முழுநலத்துடனேயே இருக்‌ 
இறான்‌ ” என்று எவ்வளவோ சொல்லியும்‌ பூசாரி கேட்காமையினால்‌ 
குழந்தையைக்‌ கொன்று வெளியில்‌ எறிந்து விட்டார்‌; அதனால்‌ அப்‌ 
பூசாரி வெகுண்டு மறுநாள்‌ வீரபத்திரர்‌ வேகத்தைக்‌ குறைக்க .இச்‌ 
இலையில்‌ இச்சிறு ஊறு விளைத்தார்‌. அது முதல்‌ இச்‌ சிலையின்‌ 
வேகம்‌ குறைந்து லிட்டதாம்‌. 


வீரபத்‌ இரருடைய வேலைக்காரன்‌ தூணின்‌ £ழ்ப்புறம்‌ நிற்கிறான்‌. 
மேல்புறம்‌ படைத்‌ தலைவன்‌ காணப்பெறுகிறான்‌ ; படைத்‌ தலைவன்‌ 
உருவம்‌: மிக அருமையானது. அவன்‌ வலது மீசையை முறுக்கும்‌ 
இடது கையும்‌, இறக்கிய கேராவும்‌, முடித்த , பெரிய கொண்டையும்‌, 
வலக்கையில்‌ வாளுடன்‌ வலது புறம்‌ சிறிது கரிந்து நிற்றலால்‌ இடது 
புறம்‌ விலா எலும்புகள்‌ ஆறு எண்ணும்‌ தன்மையில்‌ தெளிவாக ' 
வ௫ர்ந்து காணும்‌ காட்சியும்‌ துண்கலையின்‌ நுட்பமே. 


வீரபத்திரருக்கு நேர்‌ எதிரே வடபுறம்‌ இருப்பது இடக்கையிற்‌ 
கொம்பும்‌, வலக்கையிற்‌ கத்தியும்‌ கொண்டு மீசையுடனும்‌ கொண்டை 
யுடனும்‌ உள்ள ஆதித்‌ திராவிடன்‌ உருவம்‌; அத்தூணின்‌ £ழ்ப்புறம்‌ 
முடித்த கொண்டையுடனும்‌ வலக்கையிற்‌.களியுடனும்‌ அவன்‌ மனைவி 
காணப்படோறோன்‌. இப்பெண்ணின்‌ மூக்கல்‌ இடது பக்கம்‌ மூக்குத்தி 
அணிய ஒட்டையிட்டிருப்பது பாராட்டிற்குரியது. இவ்வடக்கு "வரிசையில்‌ 
பெண்ணுருவங்களே முதன்மையாக அமைந்துள. அவைகளின்‌ மூக்கு 


105 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வர்லாறு 

களிலும்‌, இடது புறம்‌ ஒட்டையிட்டிருப்பதும்‌ காண்றோம்‌. வடக்கு 
வரிசையில்‌ நடுநாயகமாக இருப்பது இரதியின்‌ திருவுருவம்‌. அவள்‌ 
இடக்கையிற்‌ கண்ணாடியும்‌ வலக்கையிற்‌ பூச்செண்டும்கொண்டு அன்ன 
த்தின்‌ மேல்‌ இருக்கிறாள்‌. கூணின்‌-£ழ்புறம்‌ சேடி நடனமாடுநறாோள்‌; 
இரதியின்‌ கழுத்தில்‌ சுத்துருவில்பிணைத்த மூன்று உருவமாம்‌ தாலி 
தொங்குகிறது. அவள்‌ கணவன்‌ சிவபெருமானுடைய நெற்றிக்கண்‌ 
ணின்‌ தீயிஞல்‌ எரிந்து அழிந்து போனாலும்‌ அவளுடைய வேண்டு 
தலுக்கிரங்கய சிவபெருமான்‌ அவளுக்கு மட்டும்‌ தோன்றுவான்‌, 
கணவனாயிருப்பான்‌ என்று வரந்தந்தபடியால்‌ தாலியுடன்‌ காணப்படு 
கிறாள்‌. அங்கமில்லாதவனா விட்டாலும்‌ மன்மதன்‌ அவ்வரத்தின்‌ 
பயனாக அவள்‌ கண்ணுக்கு மட்டும்‌ தோன்றுவானன்றோ ! அதனால்‌ 
மன்மதனுருவம்‌ அவளுக்கெதிரே தெற்கு வரிசையில்‌ நடுநாயகமாக 
அமைக்கப்பெற்றுள்ளது. 


கணுக்கள்‌ தோன்றும்படி வகுக்கப்பெற்றுள்ள கரும்பு வில்‌ இடது 
கையிலும்‌, பூ அம்பு வலது கையிலுமாக வலது புறம்‌ தோழி குடை 
பிடிக்க இடது புறம்‌ இரதி வலக்கையில்‌ தாமரைப்‌ - பூச்செண்டுடன்‌ 
அவனைக்‌ கண்டு மூழ்ந்து நிற்கப்‌ பேரழகுடன்‌ விளங்கும்‌ மன்மத 
னுடைய திருவுருவம்‌ பார்க்கப்‌ பார்க்கத்‌ இகட்டாப்‌ பெருமையுடையது. 
தென்புறம்‌ மேற்கோரம்‌ நிற்கும்‌ உருவம்‌ வீமனுடையது. வீமனைப்‌_ 
புருடா மிருகம்‌ பின்‌ தொடர்ந்து வந்து இடக்கையால்‌ அவன்‌ இடுப்‌ 
பைப்‌ பிடித்துக்கொண்டு ஒங்க மடிந்திருக்கும்‌ வலக்கையுடன்‌ காணப்‌ 
படறது. வீமன்‌ தடியுடன்‌ இடது கால்‌ தன்‌ நாட்டிலும்‌ வலது கால்‌ 
பின்‌ தங்கப்‌ புருடா மிருகத்தின்‌ காட்டெல்லையிலுமாக ஓடிவரும்‌ 
கோலத்தில்‌ அச்சம்‌ விளங்கும்‌ முகத்துடன்‌ இருக்கிறான்‌. £ழ்புறம்‌ 
தூணின்‌ மேலே பெண்‌ ஒருத்தி பால்‌ கறந்து கண்ணத்திற்‌ கொடுக்‌ 
இறாள்‌. “இராச சூய யாக சமயத்தில்‌ இங்கனமாக வீமனைப்‌ பின்‌ 
தொடர்ந்து பிடித்துக்கொண்ட புருடா மிருகம்‌ (இடுப்புக்கு மேல்‌ 
மனித உரு, இடுப்புக்குக்‌ 8ழ்‌ வாலுடன்‌ விலங்கு) வீமனைத்‌ தனக்கு 
உணவாகக்‌ கொடுக்கவேண்டுமென்று கேட்க, வீமனுடைய தமையனான 
தருமன்‌ அது பிடிக்கும்போது ஒரு காலே தன்‌ நாட்டில்‌ இருந்தபடி 
யால்‌ பாதியுடல்‌ அம்மிருகத்துக்கு உரியது என்று தீர்ப்புக்‌ கூறின 
போது அவனது நேர்மை கண்டு இரங்கி மகிழ்ந்து வேண்டிய துணை 
புரிந்தது அம்மிருகம்‌ ” என்பது கேள்வி வரலாறு. பாரதத்தில்‌ 
இவ்வரலாறு காணப்பெறவில்லை. இவ்வரலாற்றுக்கேற்பத்‌ தரும 
புத்திரன்‌ திருவுரு மடித்த வல்ல வாட்டுடன்‌ இரட்டை நாடியும்‌ 


பெருமாள்‌ கோவில்கள்‌--நெல்லை 195 


பொறுமை ததும்பும்‌ திரிபுண்டரமணிந்த அழிய முகமும்‌, நீண்ட 
கைகளும்‌, இடக்கையில்‌ இலங்கும்‌ மோதிரமும்‌ கொண்டு அத்‌ தூணின்‌ 
மேல்புறம்‌ காணப்பெறுகன்றது. 


வீமனுக்கெதிரே வடபுறம்‌ மேலோரம்‌ இருப்பது சுத்துருவும்‌ தாலி 
யும்‌ அணிந்து சிங்களப்‌ பெண்ணொருத்தியின்‌ அருமையான கலை. 
குளிக்கப்போகும்‌ போது அப்பெண்‌ தவம்‌ செய்திருந்த பேரழகுடைய 
முனிவர்‌ ஒருவனைக்‌ கண்டு காதல்‌ கொள்கிறாள்‌. அதனையறிந்த 
முனிவர்‌ இடக்கையிற்‌ களியும்‌ வலக்கையில்‌ தடியும்‌ கொண்டு மேலெல்‌ 
லாம்‌ சொறி படர்ந்த அருவருக்கத்தக்க உருவுடன்‌ அவள்‌ முன்‌ 
தோன்றுகிறார்‌. இவ்விகார உரு தூணின்‌ மேல்புறம்‌ உள்ளது. இதனைப்‌ 
பல குறிகளால்‌ அறித்த அப்பெண்‌ “நீர்‌ தாம்‌ அவர்‌” என்று ஆட்‌ 
காட்டி விரலால்‌ காட்டுவது போல இருப்பது பாராட்டிற்குமியது. தூணின்‌ 
£ழ்‌ புறம்‌ வாத்தியத்தோடு ஒரு பெண்‌ நிற்கிறாள்‌. திருமண மண்டபத்‌ 
இன்‌ மேற்கோரம்‌ காமக்‌ கிறுக்கன்‌ கோலமும்‌, அரங்க மண்டபத்தின்‌ 
மேற்கோரம்‌ காமம்‌ கடிந்த முனிவன்‌ கோலமும்‌ அமைத்திருப்பது 
போற்றற்குரியது. 


வடபுறம்‌ இழக்கிலிருந்து இரண்டாவது காணிலுள்ள யாளியின்‌ 
உன்ணோய்‌ வளதுளப்புடன்‌ ஆக்கப்பெற்றிருக்றெது. தென்புறம்‌ மேற்குக்‌ 
கடைசித்‌ தூணின்‌ உச்சியில்‌ மேல்புறம்‌ வடக்கிலிருந்து பார்த்தால்‌ 
கொம்பானையாகவும்‌ தெற்கிலிருந்து பார்த்தால்‌ கோவிற்காளையாகவும்‌ 
தோன்றுமாறு ஓர்‌ உரு இருக்கறது. இதில்‌ யானைக்கண்ணே காளை 
யின்‌ கொம்பு, யானை மண்டையே மாட்டின்‌ வாய்‌, யானை உதடுதான்‌ 
மாட்டுக்காது, துதிக்கை நுனி இமில்‌ ஆக உள்ளன. இவ்வரிய 
உருவின்‌ &ழ்‌ “புள்ளின்‌ வாய்‌ கீண்டானை” என்ற. இருவிளையாடலை 
விளக்கும்‌ உருவம்‌ அமைந்துள்ளது. இவை போலும்‌ அரிய காட்சிகளை 
யாளித்‌ தூண்களில்‌ கண்டு பாராட்டிக்‌ கண்‌ படைத்த பயனைப்‌ பெறலாம்‌! 


இருவிழா.--புரட்டா?ி மதம்‌ திருவோணத்தில்‌ .. கொடியேறிப்‌ 
பதினொரு நாள்‌ திருவிழா நடைபெறும்‌. பத்தாம்‌ நாள்‌ திருத்தேர்‌. 
நவராத்திரி முதலிய மாத விழாக்களெல்லாம்‌ ஒழுங்காக நடை, 
பெருகின்றன. 
நெ.மான13 


194 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலா நு 
௩. சீவைகுண்டம்‌, ௪. திருச்செந்தூர்‌ வட்டங்கள்‌ 


இவ்விரண்டு வட்டங்களிலும்‌ உள்ள பெருமாள்‌ இருக்கோவில்களை 
ஆராயும்‌ போது வைகுண்டத்தில்‌ மூன்றும்‌ இருச்செந்தூரில்‌ 
மூன்றும்‌ ஆக ஆறு கோவில்களே ஆண்டுக்கு ரூபா மூவாயிரத்தின்‌ 
மேல்‌ வருவாய்‌ வருவன. அவை தம்முள்‌ வைகுண்ட வட்டத்தில்‌ 
ஷூத்துக்குடி வைகுண்டபதி கோவில்‌ திருச்செந்தூர்‌ வட்டத்தில்‌ ஆழ்‌ 
வார்‌ திருநகரி எம்பெருமானார்‌ கோவில்‌ ஆகிய இரண்டு திருக்கோவில்‌ 
களைத்‌ தலிர ஏனைய நான்கும்‌ நவ திருப்பதிகளுள்‌ (நவ-ஒன்பது) அடங்‌ 
கும்‌. அவை நான்காவன வைகுண்டம்‌, பெருங்குளம்‌, ஆழ்வார்‌ 
இருநகரி ஆதிநாதர்‌, தென்‌ திருப்பேரைக்‌ கோவில்கள்‌ ; ஏனைய ஐந்து “ 
(1) நத்தம்‌ என்னும்‌ வரகுண மங்கை, (2) திருப்புளிங்குடி, (3) இரட்‌ 
டைத்‌ திருப்பதி என்னும்‌ துலைவில்லி மங்கலத்தில்‌ தேவர்பிரான்‌ 
கோவிலும்‌, (4) அரவிந்த லோசனர்‌ கோவிலும்‌ ஆகச்‌ சிவைகுண்டம்‌ 
வட்டத்தில்‌ நான்கு கோவில்களும்‌, திருச்செந்தூர்‌ வட்டத்தில்‌ (5) 
திருக்கோளூர்‌ வைத்த மாநிதிப்‌ பெருமான்‌ கோலிலும்‌ ஆகும்‌, 
ஆதலின்‌ இவ்வைந்து கோவில்களிலும்‌ சென்று வழிபடுவது 
இன்றியமையாததாூன்றது. இத்‌ தொகுப்பிற்‌ சேராத இரண்டு 
இருக்கோவில்களையும்‌ ஈற்றிற்‌ காணுவோம்‌. 


ஒன்பது திருப்பதிகள்‌. 

வைகுண்டம்‌ கள்ளப்பிரான்‌ 

ஏறத்தாழ நூற்றுப்பத்தடி உயரமுள்ள பெரிய கோபுரத்துடன்‌ 
கள்ளப்பிரான்‌ திருக்கோயில்‌ இிகழ்ன்றது. 
தங்க முடியோடு கூடிய பேரமனேதாயே இந்திர விமானத்தின்‌ 
கீழே பாற்பாண்டியன்‌ என்று புகழப்‌ பெறும்‌ வைகுந்தநாதன்‌ நின்ற 
திருக்கோலத்தில்‌ எழுந்தருளி இருக்கிறார்‌. இவருடைய திருமேனி 
சாளக்கிராமத்தால்‌ ஆனது. இவருக்கு நடோறும்‌ காலையில்‌ பால்‌ 
'இிருமஞ்சனம்‌' நடைபெறுவதனாலேயே பெருமாள்‌ பாற்பாண்டியன்‌ 
என்று சிறப்புப்பெயர்‌ பெற்றார்‌. “ வைகுந்தத்துள்‌ நின்று” என்பது 
தம்மாழ்வார்‌ திருவாக்கு. ்‌ 

சோமுகாசுரன்‌ என்பவன்‌ நான்முகனிடத்‌ திலிருந்து நான்கு 
-மறைகளையும்‌ பிடுங்கிச்‌ சென்று விட்டான்‌. அதனை மீண்டும்‌ பெ றும்‌ 
பொருட்டு நான்முகன்‌ இங்கே வந்து தவம்‌ புரிந்து நின்றான்‌ ; 


கள்ளப்பிரான்‌ திருக்கோயில்‌, சீவைகுண்டம்‌. 


பெருமாள்‌ கோலில்கள்‌--€வைகுண்டம்‌ 198 


அவனுடைய தவத்திற்கு இரங்யே வைகுந்தநாதன்‌. தனியே 
கருடன்‌ மீதேறி வந்து நான்முகனுக்குக்‌ காட்சியருளிச்‌ சோமுக 
னிடம்‌ மறைகளைப்‌ பெற்றுத்‌ தந்தான்‌. நான்முகனைக்‌ காக்க வந்த 
விரைவில்‌ வைகுந்த நாதன்‌ தேவியரை விடுத்துத்‌ தன்னந்தனியே 
வந்தருளியதுதான்‌ கருவறையில்‌ வைகுந்த நாதனுடன்‌ சீதேவி 
பூதேவிகளில்‌ ஒருவரேனும்‌ இல்லாமல்‌ தன்னந்தனியே இருப்ப 
தற்குக்காரணம்‌. 
அந்நிலையில்‌ நான்முகன்‌ பூசித்த பெருமான்‌ மண்ணுக்குள்‌ 
மறைந்திருந்தான்‌ ; அவனுடைய உச்சி மேலே ஒரு துவாரம்‌ மேலே 
தரை மட்டம்‌ வரை இருந்தது. அத்துவாரத்தில்‌ நாடோறும்‌ பசுக்கள்‌ 
பால்‌ சுரந்து திருப்பாற்கடல்‌ நாதனை முமுக்காட்டி வந்தன. ஒரு 
நாள்‌ பசுக்கள்‌ பால்‌ சுரப்பதைச்‌ கண்ட மேய்ப்பாளன்‌ ஊராருக்கும்‌ 
அரசனுக்கும்‌ அந்‌ நிகழ்ச்சியை அறிவித்தான்‌. உனே மன்னவன்‌ 
அங்கே வந்து பார்த்துத்‌ துவாரத்தைக்‌ சரிக்‌ €ழே இருக்கும்‌ 
பெருமானைக்‌ கண்டு திருக்கோவில்‌ எடுத்து நாடோறும்‌ பால்‌ முழுக்‌ 
காட்டும்‌ தட்டம்‌ செய்து உய்ந்தான்‌. இவ்‌ வரலாற்றினாலேதான்‌ 
வைகுந்தநாதன்‌ இன்றும்‌ பாற்பாண்டியன்‌ என்று புகழப்பெறு 
இன்றான்‌. இவ்வூர்‌ இருவைகுந்தம்‌ என்றே இவ்வியப்பிரபந்தத்திற்‌ 
கூறப்பெற்றுள்ளது. 
நவறை நெடுந்தூரம்‌ உள்ளே தள்ளியிருக்கிறது ; இருந்தாலும்‌ 
ஒவ்வொராண்டிலும்‌ இத்திரை மாதம்‌ ஆறாம்‌ நாளும்‌, ஐப்பசி 
மாதம்‌ ஆறாம்‌ நாளும்‌ இளஞ்சூரியனுடைய பேரொளி வைகுந்த 
நாதனுடைய இரு முகத்தில்‌ வீசித்‌ இிகழ்ன்றது. இதனைப்‌ 
போலவே சங்கர நயினார்‌ கோவில்‌ போன்ற சில கோலில்களிலே 
. யும்‌ ஆண்டுக்கு இரண்டு முறை சூரியனுடைய ஒளி காலையில்‌ ௧௬ 
வறையில்‌ நுழைந்து பெருமான்‌ மீது படுன்றது. அக்காலம்‌ 
சூரியபூசை என்று இறப்புப்பூசனை பெருமானுக்கு நடைபெறும்‌. இங்‌ 
ஙனமாயே இருக்கோலில்‌ அமைப்பது அருமையினும்‌ அருமையே. 
கள்ளப்பிரான்‌ :--அடியார்‌ உள்ளங்கவர்‌ கள்ளப்பிரானுக்கு அப்‌ 
பெயர்‌ வந்தமைக்கு ஒரு புராணக்கதையும்‌ கூறப்‌ பெறுகிறது. அது 
வருமாறு: ட்‌ 
இருவைகுந்தத்தை அடுத்துள்ள காட்டில்‌ காலதூடகன்‌ என்ற 
கள்வர்தலைவன்‌ .இருந்தான்‌. அவன்‌ சோமசன்மன்‌ என்ற முனி . 
வனுடைய மகன்‌ ; இரக்கமுடையவன்‌ ; பேரழகு படைத்தவன்‌. 


நெ,மர,--19௭ 


196 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


முன்னை வினைப்பயனாகத்‌ திரும்‌ தொழிலை மேற்கொண்டு பல 
வீரர்களைத்‌ துணையாகக்‌ கூட்டிக்‌ கொண்டு வாழ்த்து வந்தான்‌. 
அவனுக்கு நல்லினைத்‌ தொடர்பு இருந்தமையால்‌ நலலவர்கள்‌ 
வீட்டிற்‌ சென்று இருடுவஇல்லை. அறம்‌ செய்யாத இயவரிடமே 
சென்று இருடிவந்தான்‌. அவன்‌ திருடப்‌ போகும்‌ போதெல்லாம்‌ 
இருவைகுந்தப்‌ பெருமான்‌ நீரு ன்பு தோழர்களோடு வந்து நின்று 
கீழே பல முறை விழுந்து பணிந்து கைகூப்பி, “பெருமானே, உமது 
திருவருளால்‌ அடியேனுக்குத்‌ திருட்டுத்‌ தொழில்‌ வாய்த்தது. 
அடியேனுக்குக்‌ படைக்கும்‌ கொள்ளைப்‌ பொருள்களிற்‌ பாதியை 
உமக்கே தந்து விடுவேன்‌ ; மீதிப்‌ பாதியையும்‌ எங்கள்‌ வமிற்றுக்குத்‌ 
தருவது போக மீதியுள்ள பொருள்களையெல்லாம்‌ எமை மக்களுக்குத்‌ 
தந்து அறஞ்‌ செய்வேன்‌. தொல்லையில்லாது இருட்டிக்‌ கிடைக்கும்படி 
அருள்புரியும்‌ ” என்று வேண்டிக்‌ ஈண்ணீர்ததும்ப விடை பெற்றுச்‌ 
செல்லுவான்‌. இயோர்‌ பலர்‌ அவனால்‌ அன்புறுத்தப்பட்டுப்‌ பொருள்‌ 
இழந்தனர்‌. அவருள்ளும்‌ நல்லன செய்வோம்‌ என்று இருந்தியவர்‌ 
களுக்கு அவர்களுடைய பொருளை அவர்களிடமே காலதூடகன்‌ 
திரும்பத்‌ தந்து வந்தான்‌. வழை மக்கள்‌ யாவரும்‌ அவனைத்‌ தெய்வத்‌ 
திருவருளால்‌ தோன்றிய வள்ளலாகவே வாழ்த்தி வாழ்வு பெற்று 
வரு்தூார்றள்‌. 


அவ்வூர்‌ அமீன்‌ நாடோறும்‌ இரு:டச்‌ செய்தியைக்‌ மெட்‌ 
திருடனைத்‌ தெடுவாளுயிஞன்‌. அரசனுக்குத்‌ டைய 
நல்ல செயல்களும்‌ தெரிவிக்சப்பெற்றன. திருடனைத்தேடிக்காணு 


வது அரசனுடைய கடமையல்லவா? திருவைகுந்தநாதன்‌ தரு 
வருள்‌ முன்நின்று பாது காத்து வந்தமையினால்‌ காலதூடகனை 
எவராலும்‌ கண்டு பிடிக்க முடியலில்லை, இருவைகுந்த நாதனுக்‌ 
குத்‌ திருட்டுப்‌ பொருவில்‌ செம்பாகம்‌ இடைத்து வந்தது. 


காலதூடகன்‌ ஒருநாள்‌ அரண்மனையிலேயே சென்று இிருடத்‌ 
துணிந்தான்‌. *“அரசன்‌ எமை மக்களைப்‌ பல வகையிலும்‌ 
காக்கும்‌ கடமையுடையவன்‌ படித்து வல்ல புலவனாக இருந்தாலும்‌ 
அரசன்‌ அறம்‌ பல புரியான்‌. அவனுடைய பெரும்‌ பொருளைக்‌ 
கவர்ந்து ஆண்டவனுக்குப்‌ பாதியைப்‌ பர்த்து கொடுத்துப்‌ பாதியை 
ஏழைகளுக்கு உதவுவோம்‌” என்று ஆராய்ந்து முடிவு செய்கு 
காலதூடகன்‌ அரண்மனையினுள்ளே சென்று திருடினான்‌. இரு 
வைகுந்த நாதன்‌ திருவருளால்‌ அன்று காவலர்‌ விழித்துக்கொண்டு 


அதரித்துல்‌ 


பெருமாள்‌ கோவில்கள்‌--சீவைகுண்டம்‌ 197 


இருடர்களைத்‌ துரத்திப்‌ பிடித்து விட்டார்கள்‌. ஆனால்‌ காலதூடகன்‌ 
தப்பி ஓடி. வந்து இருவைகுந்தநாதன்‌ திருவடிகளிலே அடைக்கலம்‌ 
புகுந்து மெய்ம்‌ மறந்து இடந்தான்‌. 


காவலர்‌, அகப்பட்ட இருடர்களைத்‌ துன்புறுத்தினார்கள்‌. துன்பம்‌ 
பொறுக்க முடியாமல்‌ திருடர்கள்‌ தம்‌ தலைவனைக்‌ காட்டிக்‌ கொடுக்க 
இசைந்தார்கள்‌. காவலர்‌ கள்வர்களை நடத்திக்கொண்டு வந்தார்‌ 
கள்‌. அப்போது அடியார்களைக்‌ காப்பதில்‌ ஒப்புயர்வற்ற ஆண்ட 
வன்‌ காலதூடகனாகத்‌ திருமேனி தாங்‌ அவர்கள்‌ முன்‌ பெரு 
மிதத்துடன்‌ நடந்து வந்தான்‌ ; திருட்டுத்‌ தோழர்கள்‌ அவனைக்‌ 
காவலருக்குக்‌ காட்டிக்‌ கொடுத்தார்கள்‌. காவலர்‌ ஆண்டவனை தெருள்‌ 
இனார்கள்‌. அப்போது பெருமான்‌, “ தாவலரே ! நான்தான்‌ கால்‌ 
தூடதகன்‌. உங்களுக்குத்‌ தொல்லை கொடுக்கக்‌ கூடாதென்று நானே 
உங்களைத்‌ தேடி. வலிய வந்து விட்டேன்‌. ஒருவரும்‌ என்னைத்‌ 
தொடாதர்கள்‌ ; வாருங்கள்‌ ; அரசர்பெருமானை அடைவோம்‌ ” 
என்று அன்புடன்‌ கூறி அவர்களுடன்‌ அரசனுடைய பேரவைக்‌ 


களத்தை அடைந்தனன்‌. 


அரசன்‌ கள்வர்‌ தலைவனாகிய காலதூடகன்‌ போலத்‌ திருமேனி 
தாங்கித்‌ தன்‌ முன்‌ வரும்‌ ஆண்டவனைக்‌ கண்ணாரக்‌ கண்டவுடன்‌ 
தன்னை அறியாயலே மெய்ம்‌ மறந்து அவனுடைய பேரழகில்‌ ஈடு 
பட்டு எழுந்து முன்‌ வந்து வரவேற்றான்‌. பின்‌ உலக அறிவு 
வந்து மயக்டே அவனை நோக்கி, அரசன்‌, “ நல்ல கட்டழகனாக 
இருகிறாய்‌, உனக்கு என்‌ இந்தத்‌ திருட்டுத்‌ தொழில்‌ ?” என்று. 
வினவினான்‌. - 


ஆண்டவன்‌ மிக்க அருள்‌ சுரந்து அரசனை நோக்‌, “ அன்பனே !. 
தருமம்‌ செய்யப்‌ பெறாத பொருள்‌ தீயால்‌ அழியும்‌, அரசர்‌ கைப்‌ 
பற்றுவர்‌, திருடர்‌ கவர்வர்‌. இதனை அறிவிக்கவே காலதூடகனைத்‌ 
தோற்றுலித்தோம்‌. உனக்கு நல்லறிவுச்‌ சுடர்‌ கொளுத்தவே கால 
தூடகனைப்போல உன்‌ முன்‌ வந்திறாக்கறோம்‌ ” என்று கூறிய 
ருளினான்‌. அரசனுடைய அறிவுக்கண்‌ திறந்தது; ழே விழுந்து 
பணிந்து எழுந்து நின்று கைகூப்பி அரசன்‌, “ கள்ளப்‌ பிரானே ! 
காக்குங்கடவுளே ! திருவருள்‌ வழியே நிற்பேன்‌ ” என்று கும்‌ 
பிட்டுக்‌ கூத்தாடிக்‌ கள்ளப்பிரான்‌ பேரழகில்‌ ஈடுபட்டுக்‌ கன்னத்தைத்‌ 
தொட்டுக்‌ கொஞ்சி நின்றான்‌. அரசனுடைய விரல்‌ பதிவினை இன்றும்‌ .. 


108 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


கள்ளப்பிரான்‌ கன்னத்திலே காணலாம்‌. இது சிற்பியின்‌ கொஞ்ச 
தலால்‌ விளைந்தது என்றும்‌ அறிஞர்‌ கூறுகின்றனர்‌. இதுவே திரு 
வைகுந்த நாதன்‌ கள்ளப்பிரான்‌ ஆன வரலாறு, காலதூடகன்‌ 
சேர்த்து வைத்திருந்த பெரும்‌ பொருளையும்‌ தன்‌ கைப்பொரு 
ளையும்‌ கொண்டு அரசன்‌ திறாவைகுந்தப்‌ பிரானாம்‌ கள்ளப்பிரா 
னுக்குத்‌ இருக்கோவில்‌ கட்டிப்‌ பெருவிழாக்களும்‌ நடத்தித்‌ திரு 
வருள்‌ பெற்றான்‌. 


அர்த்த மண்டபத்திலே தங்கச்‌ சப்பாத்திலே திருமகளும்‌ நில 
மகளும்‌ இருபுறமும்‌ இருக்கக்‌ கள்ளப்பிரான்‌ கையிற்‌ கதையுடன்‌ 
எழுந்தருளி நிற்ன்றார்‌, “காடுடைய சுடலைப்பொடி பூசி என்‌ 
உள்ளம்‌ கவர்‌ கள்வன்‌ ” என்றார்‌ சிவபெருமானைத்‌ திருஞான 
சம்பந்தர்‌. “ கரிய மேனி மிசை வெளிய நீறு சிறிதே யணிந்து கண்‌ 
குளிரக்காணும்‌ அடியார்களுடைய உள்ளத்தைக்‌ கவரும்‌ கள்வனே 
கள்ளப்பிரான்‌ ” என்று கூறுவது மிகையாகாது. விலை மதிக்க 
முடியாத தங்கக்‌ கவசத்துடன்‌ விளங்கும்‌ பெருமான்‌ திருமேனிப்‌ 
பேரழடல்‌ ஈடுபடாதார்‌ யாவர்‌ £ அவருடைய திருமேனியைச்‌ சமைத்த 
சிற்பி திருமேனி அழூனால்‌ நெஞ்சம்‌ கொள்ளை கொள்ளப்பட்டு 
மெய்ம்ம்றந்து பெருமானுடைய கன்னத்தினேக்‌ கையினால்‌ தொட்டுக்‌ 
கொஞ்சினான்‌ என்பது வரலாறு. இங்ஙனமே கருவேலங்‌ குளத்‌ 
திலே பொன்னம்பல . வாணனுடைய திருவுருவை தத சிற்‌ 
பியும்‌ செய்து மகிழ்ந்தான்‌ என்று மேலே கூறினோம்‌. சிற்பி 
கன்னத்தில்‌ தொட்ட இடம்‌ றிது பதிந்து திருவுருவின்‌ பேரம 
தனை மேலும்‌ வளர்த்துத்‌ திகழ்வது என்றும்‌ கண்கூடு நம்‌ 
கள்ளப்பிரான்‌ கன்னத்திலும்‌ கருவேலங்குளக்‌ கூத்தப்பிரான்‌ கன்‌ 
னத்திலும்‌ அப்‌ பதிவு இன்றும்‌ காணப்பெறுகின்றது. 


மாமண்டபத்தின்‌ மேற்கோரத்தில்‌ அர்த்த மண்டபத்‌ திருவாயில்‌ 
இருக்கிறது ; அதன்‌ வலது புறம்‌ சண்டனும்‌ இடது. புறம்‌ பிர 
சண்டனும்‌ ஆகிய வாயில்‌ காவலர்‌ நிற்கின்றனர்‌. இவர்களில்‌ சண்டன்‌ 
என்பவனே இரணியனாகவும்‌, இராவணனாகவும்‌, சிசுபாலனாகவும்‌ 
தோன்றினவன்‌ ; பிரசண்டனே இரணியாட்சனாகவும்‌, கும்பகர்ண 
னாகவும்‌, தந்தவக்கரனாகவும்‌ தோன்றி முறையே இரணியன்‌ தம்பி 
்‌ யாகவும்‌, இராவணன்‌ தம்பியாகவும்‌ சிசுபாலன்‌ திணைவனாகவும்‌ . 
இருந்து துணை புரிந்தவன்‌. இது தருவாச முனிவர்‌ சாபத்தால்‌ 
விளைந்த வினை. 


பெருமாள்‌ கோவில்கள்‌--சீவைகுண்டம்‌ 199 


மாமண்டபத்தின்‌ மேற்கோரத்‌ தில்‌ தென்‌ மேற்கே உள்ள வாயில்‌ 
வழியே திரு உள்‌ நாழிக்குச்‌ சென்று கருவறையினையும்‌ அர்த்த 
மண்டபத்தையும்‌ சற்றி வரலாம்‌. இரு உள்‌ நாழி என்பது உள்ளே 
உள்ள சற்றுத்தான்‌. இத்‌ திரு உள்‌ நாழி மண்டபத்தின்‌ சுவர்‌ 
களிலே நூற்றெட்டூத்‌ இருப்பதிகளைப்‌ பற்றிய சித்திரங்களும்‌ 
உயரே பாகவத விளக்கச்‌ சித்திரங்களும்‌ நல்ல நிறங்களிலே 
இட்டப்‌ பெற்றிருக்கன்றன. இவ்வுட்சுற்று வந்து வடமேற்குப்‌ 
பகுதியிலுள்ள வாயில்‌ வழியே பழையபடி மாமண்டபத்‌ 
இற்குள்‌ வந்தால்‌ சேனை முதல்வர்‌ இரு முன்பு சேரலாம்‌. அவரை 
அடுத்துக்‌ இழக்கே நான்கு அறைகள்‌ உள. வட இழக்ல்‌ தங்கத்‌ 
தோளுக்‌ இனியான்‌ அறையும்‌, தென்‌ மேற்கே பட்டு அறையும்‌ 
தென்‌ இழக்கே இரண்டு. கருவூல அறைகளும்‌ இருக்கின்றன. 


இம்‌ மண்டபம்‌ சிங்கம்‌ சுமந்த வாழைப்‌ பூப்‌ போதிகைகளையுடைய 
அழகான மண்டபம்‌. இதன்‌ வாயிற்‌ கதவில்‌ மணிகள்‌ பல தொங்க 
ஒலிக்ின்றன. அதனால்‌ அக்கதவு “ மணிவாயிற்‌ கதவு ” என்று 
பெயர்‌ பெறும்‌. அதனால்‌ இம்‌ மாமண்டபத்தை “ மணி வாமில்‌ 
மண்டபம்‌ ” என்றும்‌ அழைக்கன்றார்கள்‌. 


திருமொழி மண்டபத்‌ தின்‌ மேற்‌ கோரம்‌ திருக்கோலக்‌ குறடு 
இருக்கிறது. ' இது” பேரழனையும்‌ பெருஞ்‌ சிற்பச்‌ சிறப்பினையும்‌ 
உடையது ; வாழைப்‌ பூக்‌ கால்கள்‌ நான்கனால்‌ ஆகியது. ஒவ்‌ 
வொரு காலின்‌ சிறப்பையும்‌ கண்டு மிழ்வோம்‌. தென்‌ க்குக்‌ 
காலின்‌ உச்சியில்‌ தெற்கே கிளியின்‌ வால்‌ போன்ற திறனைப்‌ 
பிடித்துக்கொண்டு குரங்கு இருக்கறது. மேற்கிலும்‌, இழக்கிலும்‌ 
இளி பூவைக்‌ கொத்துகிறது. தென்‌ மேற்குத்‌ தூணின்‌ உச்சியில்‌ 
வடபுறம்‌, தாய்க்‌ இளி தன்‌ குஞ்சினுக்கு உணவூட்டுவதும்‌, மேற்கே 
இளியும்‌ குரங்கும்‌ இருப்பதும்‌, இழக்கிலும்‌, தெற்கிலும்‌, ஸி 
இருப்பதும்‌ கண்டு மகிழும்‌ பெருமையின. வடமேற்குக்‌ காலில்‌ தென்‌ 
புறம்‌ வாழைப்பூவை அணில்‌ உண்ணும்‌ காட்சியும்‌ வடபுறமும்‌ 
மேல்புறமும்‌ கிளி உண்ணும்‌ காட்சியும்‌, 8ழ்புறம்‌ வெறும்‌ பூ 
மட்டும்‌ இருப்பதும்‌ இம்‌ மண்டபத்தின்‌ சிறப்பை மேலும்‌ வளர்க்‌ 
இன்றன. வடழெக்குக்‌ காலின்‌ உச்சியில்‌ க்கே கிளியும்‌," குரங்கும்‌, 
தெற்கிலும்‌ மேற்லும்‌ களி பூவை உண்ணுவதும்‌, வடபுறம்‌ ளிமேல்‌ 
அணில்‌ இருப்பதும்‌ மிக்குயர்ந்த சிற்பச்‌ . சிறப்புக்கு. எடுத்துக்‌ 
காட்டாவன. 


209 நெல்லை [மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 

வடக்குச்‌ சுவரின்‌ நடுவே பரமபத வாயில்‌ இருக்கறது. இதன்‌ 
கீழ்புறம்‌ மண்டபத்தின்‌ மேல்‌ ஒரு கல்லினால்‌ பல உருவங்கள்‌ 
அமைக்கப்பெற்றுள்ளன. பூனை ஒன்று கோழியையும்‌, வெருகு 
அதன்‌ கணவனா&ய சேவலையும்‌ பற்றிக்கொள்ள அவைகளின்‌ அருகே 
மூழ்ந்து வந்த இரண்டு கோழிக்‌ குஞ்சுகள்‌ கலங்கித்‌ தவிக்கும்‌ 
நிலையில்‌ அமைந்துள்ளன. கூங்காட்டியொருவன்‌ குழல்‌ வாசித்துப்‌ 
பாம்பை ஆட்டுறான்‌ ; அவனுடைய குரக்கு அது கண்டு அஞ்சி 
நடுங்கி அவனுக்குப்‌ பின்னால்‌ நிற்ன்றது. நடுவில்‌ குரங்கு ஒன்று 
கிழக்கே பார்த்தும்‌, மற்றொன்று மேற்கே பார்த்தும்‌ இருக்க இவை 
களுக்கு மேலேமிருந்து ஒரு குரங்கு குதிக்றெது, இம்‌ மூன்று 
குரங்குகளுக்கும்‌ முகம்‌ ஒன்றேதான்‌. வடக்கே மணவாளமாமுனி 
மண்டபத்தின்‌ மேற்குச்‌ சுவரின்‌ வெளிப்புறம்‌ தெற்கோரம்‌ குறவனும்‌ 
குறத்தியும்‌ ஆடுவதும்‌ குறத்திமின்‌ சேலையைப்‌ பிடித்துக்‌ குறவன்‌ 
இழுப்பதும்‌ ஆகிய காட்சி கல்லினால்‌ காட்டப்‌ பெற்றிருப்பது மிக மிகப்‌ 
பாராட்டுதற்கு உரியது, 


திருவிழா நாயகர்‌ இலட்சுமி நரரிங்கர்‌. இதனையடுத்து நிலைக்‌ 
கண்ணாடி வடக்கே பார்க்க வைக்கப்பெற்றிருக்றெது. கண்ணாடிக்கு 
மேலே உயர அரச குமாரியை வேடன்‌ தூக்கிப்‌ போவதும்‌ அவனை 
விடாது முன்னும்‌ பின்னும்‌ காவலர்‌ வழி மறிப்பதும்‌ ஆதிய 
சிற்பச்‌ சிறப்பை நாம்‌ காணலாம்‌. எல்ல அ. ஆனு இ 

வடக்கு வாயிலாகய பரம பத வாயிலில்‌ மூன்று தட்டுக்களோடு 
கூடிய சிறு கோபுரம்‌ இருக்கறது. இங்கே நரசிங்க மூர்த்தி இரணி 
யனுடைய வயிற்றைக்‌ கிழிப்பது போலவும்‌, குடலை மாலை போடுவது 
போலவும்‌ ஆதிய பலப்பல சிற்பச்‌ இறப்புகளை நாம்‌ காணலாம்‌. 


இழக்கு வெளிச்‌ சுற்றில்‌ வடபுறம்‌ தெற்கே பார்க்க இருப்பது ' 
திருவேங்கடமுடையான்‌ மண்டபம்‌. இதிலுள்ள சிற்பச்‌ சிறப்புகள்‌ 
நேரிற்‌ கண்டு மும்‌ பெருமை படைத்தன. வரிசைக்கு இங்கப்‌ 
போதிகையோடு கூடிய ஒன்பது யாளித்‌ தூண்கள்‌ இருக்கின்றன. 
யானை மேல்‌ யாளியும்‌, யானையின்‌ மேல்‌ சிங்கமும்‌, அதன்மேல்‌ 
யாளியும்‌ உள்ள தூண்கள்‌ அவை. மேல்புறம்‌ தெற்இருந்து 
மூன்றாவது தூணில்‌ யாளியின்‌ வாயில்‌ அனுமார்‌ நிற்றொர்‌. 

இருபுறமும்‌ மூன்று வரிசையுடைய பெரிய மண்டபம்‌ இது 
ஒவ்வொரு தூணிலும்‌ அனுமார்‌ பலப்பல உருவத்தில்‌ உள்ளதோடு 
ஆழ்வாராதியர்‌ திருவுருவங்களும்‌ உள்ளன. சிங்கப்போ இகை 


பெருமாள்‌ கோலில்கள்‌-சீவைகுண்டம்‌ 201 


வரிசையில்‌ மேலே வரிசையாக _நூற்றெட்டுத்‌ திறாப்பதிச்‌ சித்திரங்கள்‌ 
கல்லினால்‌ அமைந்து திகழ்கின்றன. மண்டபத்தின்‌ உள்ளே தெற்கே 
பார்க்கத்‌ இருவேங்கடம்‌ உடையான்‌ எழுந்தருளியிருக்சின்றான்‌. 
அக்கோவிலின்‌ முகப்பில்‌ உயர மேற்கோரம்‌ எம்மிடர்‌ கடிவார்‌ விசயா 
சனர்‌ வரகுண மங்கையிலும்‌ நடுவே காசினி வேந்தர்‌ திருப்புவின்‌ 
குடியிலும்‌, கஹோரம்‌ இருவைகுந்தநாதன்‌ லைகுந்தத்திலும்‌, எழுந்‌ 
தருவியிருக்கும்‌ காட்சியினைக்‌ காணலாம்‌. 


மண்டபத்தின்‌ முகப்பில்‌ காண்களில்‌ தெற்கே பார்க்க ஒன்ப 
குடியில்‌ பெரிய திருவுருவங்கள்‌ இருக்கின்றன. மேற்குப்‌ பகுதியில்‌ 
ஒரு தூணில்‌ அகோர வீரபத்திரர்‌ திருவுருவம்‌ உள்ளது. அதன்‌ 
ஈழ்புறம்‌ முன்னடித்‌ தூணில்‌ இராமபிரான்‌ சீதாப்பிராட்டியாரோடு 
சுக்ரீவனுக்கு அருள்‌ பாலிக்கும்‌ காட்சியும்‌, சீழ்புறம்‌ இலட்சுமணப்‌ 
பெருமாள்‌ அனுமாருக்கும்‌ அங்கதனுக்கும்‌ அருள்புரி காட்சியும்‌ 
அமைந்து நிற்கும்‌ கோலம்‌ மிக. மிக வியக்கும்‌ தன்மையுடையன. 
இலட்சுமணப்‌ "பெருமாள்‌ இருக்கும்‌ தூணுக்கு அடுத்த இழக்குத்‌ 
தூணில்‌ வேடுவன்‌ சிலை அமைத்து திகழ்கின்றது. மண்டபத்தின்‌ 
குறட்டில்‌ நாற்புறமும்‌ விளிம்பில்‌ பாராட்டிற்குரிய கல்லுறாவங்கள்‌ 
கண்களுக்கு விருந்தாகச்‌ சமைந்துள்ளன. 


வெளிச்சுற்றைச்சூழ வானளாவிய பெரிய தஇிருமதில்கள்‌ 
இருக்கின்றன. மேற்குத்‌ திருமதிலை ஓட்டிப்‌ பொருநறைப்‌ பேராறு 
ஒடுவது. இருக்‌ கோவிலின்‌ தலைவாமிலிலே அற்றுப்பத்தடி உயர 
முள்ள ஒன்பது தட்டுக்களுடன்‌ கூடிய . பெரிய கோபுரம்‌ இகழ்‌ 
ன்றது. கோபுரத்தின்‌ உச்சியில்‌ ஒன்பது குடங்கள்‌ காணப்பெறு 
கின்றன. 


இற்பச்‌ சிறப்புகள்‌.--கள்ளப்பிரான்‌ திருவுருவும்‌ கண்ணைக்‌ கவரும்‌ 
பேரழகுடையது. பெரிய அரச கோபுரம்‌ ஒன்பது தட்டுக்களுடன்‌ 
இருக்கிறது. கருவறையின்‌ மேல்‌ உள்ள இந்திர விமானம்‌ தங்கக்‌ 
கலசத்தோடு பற்பல சித்‌ தங்களுடன்‌ விளங்குன்றது. இரு தாயார்‌ 
சன்னிதிகளிலும்‌ திருவேங்கடமுடையான்‌ சன்னிதிமிலும்‌ நல்ல 
“ விமானங்கள்‌ உள்ளன. நடுக்‌. குடைவருவாயிலிலும்‌, பரமப த வாயி 
லிலும்‌ சிறு கோபுரங்கள்‌ பலப்பல அரிய வேலைப்பாடுகளுடன்‌ வி எங்கு 
இன்றன. இந்திர விமானம்‌ நாற்பத்திரண்டடி உயரம்‌; பதினைந்தடிக்கு 
மேல்‌ உள்ள தட்டட்டியின்‌ மேல்‌ இருபத்து மூன்றடிச்‌ சவுக்கத்தில்‌. 


202 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


உள்ளது. கோலிலில்‌,உள்ள சிற்பச்‌ சறப்புக்களெல்லாம்‌ ஆங்காங்கே 
விவரித்து கூறியிருக்கறோம்‌. இருக்கோபுரத்திற்‌ பலப்பல அரிய சிற்பச்‌ 
இறப்புக்கள்‌ உள. - 

கோபுரத்தின்‌ தென்‌ பகுதியில்‌ ஒரு குதிரையும்‌, யானையும்‌ 
தெரிகன்றன, அவைகளைக்‌ கூர்ந்து நோக்கினால்‌ குதிலாயிலே ஜந்து 
பெண்களைப்‌ பார்க்கிறோம்‌ ; யானையில்‌ ஏழு பெண்களைப்‌ பார்க்‌ 
கிறோம்‌. ஐந்து பெண்கள்‌ சேர்ந்து குதிரை உருவில்‌ இருப்பதும்‌, 
அக்‌ குதிரை மேலே ஒரு மன்னன்‌ நிற்பதும்‌, எழு பெண்கள்‌ 
சேர்ந்து யானை உருவில்‌ இருப்பதும்‌, யானையின்‌ மேல்‌ ஒரு பெண்‌ 
அஞ்சாது நிற்பதும்‌ சிற்பக்‌ கலையின்‌ உச்சிமிற்‌ பழுத்த பழங்கள்‌, 
நம்‌ கள்ளப்பிரான்‌ கோவிலிற்‌ காணப்படும்‌ இற்பச்‌ சிறப்புக்களை 
எழுதினால்‌ அது ஒரு பெரிய நூலாக விரியும்‌, 


சித்திரை மாதம்‌ பெருந்‌ திருவிழா நடைபெறும்‌ ; இதில்‌ 
பத்தாம்‌ திருநாளன்று அசுபதி காலை ஆறு நாழிகை வரை 
இருத்தல்‌ வேண்டும்‌. 


உ. சீவைகுண்டம்‌,; நத்தம்‌--விசயாசனப்‌ 
பெருமாள்‌ 


சீவைகுண்ட ஊர்‌ பெருகி வளர்ந்தது ; வடபுறம்‌ வீடு கட்டுவதற்‌ 
கென ஒதுக்கிமிருந்த நத்தத்திலும்‌ வீடகளா அப்பகுதி நத்தம்‌ 
என்ற பெயரையும்‌ பெற்றது. இங்கே எழுந்தது ஒரு பெருமாள்‌ 
கோலில்‌. அதற்கு “ வரகுணமங்கை ” என்பது பெயராயிற்று, 
வரகுணவல்லித்‌ தாயாரோடூ இங்கே விசயாசனப்‌ பெருமாள்‌ எழுந்‌ 
தருளியிருக்கின்றார்‌. 


“ வரகுணமங்கை இருந்து ” என்பது நம்மாழ்வார்‌ திருவாக்கு 
இங்கே பெருமான்‌ இருந்த திருக்கோலம்‌ உடையவர்‌, இங்குள்ள 
விமானத்தின்‌ பெயர்‌ “ விசயகோடி விமானம்‌.” 


.இவ்வூரிலே உரோமச முனிவரும்‌ அக்கினி பகவானும்‌ மெய்‌ 
யன்போடு வழிபட்டு நின்றார்கள்‌. அவர்களுக்கு விசயாசனப்‌ பெரு 
மான்‌ காட்சி கொடுத்து அவர்கள்‌ வேண்டிய வரங்களை அருளினார்‌. 


பெருமாள்‌ கோலில்கள்‌-— வைகுண்டம்‌ 203 
௩, இருப்புவிங்குடி-காய்சின வேந்தப்‌ பெருமாள்‌ 


“ புளிங்குடிக்‌ கிடந்து ” என்பது நம்மாழ்வார்‌ . திருவாக்கு. 
இழக்கே திருமுகமாக ஆதிசேடன்மேல்‌ பள்ளி கொண்டருள்கின்றான்‌ 
பெருமான்‌. பெருமான்‌ எழுந்தருளியிருக்கும்‌ கருவறைமேல்‌ இருப்‌ 
பது வேதசார விமானம்‌. 

இருநகரிமினுள்ள புளிய மரத்தை எண்ணி இவ்வூருக்குத்‌ இராப்‌ 
புளிங்குடி, எனப்‌ பெயர்‌ அமைத்தனர்‌ போலும்‌ ! சங்கரநயினார்‌ 
கோவிலுக்கு மேற்கே இருப்பது புளியங்குடி ; அது புளியங்காட்டில்‌ 
எழுந்த ஊர்‌. அதுபோல இதுவும்‌ புளியங்காட்டிடைத்‌ தோன்றிய 
நகரமாக இருப்பினும்‌ அமையும்‌. 

க மாசினமாலி மாலிமான்‌ என்று அங்கு அவர்‌ படச்‌ கனன்று 
முன்நின்ற காய்சினவேந்தே ” என்ற திருப்பாசுரத்தால்‌ காய்சின 
வேந்தர்‌ என்ற பெயர்‌ இவ்வூர்ப்‌ பெருமானுக்கு வந்த காரணம்‌ 
விளங்குன்றது. இப்‌ பெருமான்‌ *பூமிபாலன்‌ ”” என்றும்‌ 
பெயர்‌ பெறுவான்‌. அதற்குக்‌ காரணம்‌ பின்வருவது :-- 

பெருமான்‌ கமலா தேவியுடன்‌ நீராடிக்கொண்டிருப்பதைக்கண்ட 
பூமாதேவி பொறாமையாற்‌ சினம்‌ கொண்டு பாதாளத்திற்‌ சென்றாள்‌. 
பூமி வரண்டது. அது கண்டு பெருமான்‌ பாதாளத்துக்குச்‌ சென்று 
பூதேவியை ஊடல்‌ இர்த்து அழைத்து வந்து கமலாதேவியுடன்‌ நட்புச்‌ 
செய்து வைத்தான்‌ ; அதனால்‌ பூமி செழித்தது. அதனால்‌ பெருமான்‌ 
பூமிபாலன்‌ என்று பெயர்‌ பெற்றான்‌. 


௪, ௫, இரட்டைத்‌ திருப்பதி-தேவர்‌ பிரான்‌ 
அரவிந்த லோசனர்‌ 

“ தண்பொருநல்‌ வடகரை வண்‌ துலை வில்லிமங்கலம்‌ ” என்று 
நம்மாழ்வார்‌ அருளிஞர்‌. “தண்‌ பொருநல்‌ ” என்பது தண்‌ 
பொருநை. தலை வில்லி மங்கலம்‌--இரட்டைத்‌ திருப்பதி. தேவர்‌ 
பிரான்‌ கோவிலும்‌, அரவிந்தலோசனர்‌ கோவிலும்‌ ஆகிய இரண்டு 
பெருமாள்‌ கோவில்கள்‌ இவ்வூரில்‌ அடுத்தடுத்து இருக்கின்றன. 
இரண்டு கோலில்களாடிய தஇருப்பதிகளை உடைமையினாலே இவ்வூர்‌ 
இரட்டைத்‌ திருப்பதி எனப்‌ பெயர்‌ பெற்றது. இது திருப்புளிங்‌ 
குடிக்குத்‌ தென்‌ கிழக்கே இருக்கிறது. இதற்கு மேற்கே இரண்டு 
மைலில்‌ காந்தீசுவரம்‌ இருக்கிறது. இது கேதார நிலையம்‌ என்றும்‌ 
பெயர்‌ பெறும்‌, ட்‌ 


204 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


இவ்விடத்தில்‌ சுப்பிரபர்‌ என்ற முனிவர்‌ ஒரு வேள்வி செய்தார்‌. 
பூமியை உழும்போது பே தராசம்‌ வில்லும்‌ படெந்தன. அவைகளை 


முனிவர்‌ எடுத்தார்‌. கராசு பெண்ணாகவும்‌ வில்‌ அணுகவும்‌ ஆயின. 


அப்போது ஆண்‌ மகன்‌ “நான்‌ ஒரு வித்நியாதான்‌ ; இவன்‌ என்‌ 
மனைவி. நான்‌ உடைமில்லாமல்‌ இவளுடன்‌. இருப்பதைக்‌ கண்ட 


குபோன்‌ சாபத்தால்‌ இந்‌ நிலை அடைந்தோம்‌. இப்போது உம்முடைய 
திருக்கரம்‌ பட்டதும்‌ பழைய உருப்பெற்றோம்‌ ” என்று கூறித்‌ 
தன்‌ மனைவியுடன்‌ மேலே பறந்து சென்றான்‌. இங்கனம்‌ தலையும்‌ 
வில்லும்‌ கிடந்த மங்கலமாயே இடம்‌ ஆனதால்‌ இவ்விடம்‌ துலைலில்லி 
மங்கலம்‌ என்று பெயர்‌ பெற்றது. முனிவர்‌ வேள்வி முற்றியபோது 
தேவர்கள்‌ யாவரும்‌ கூடிப்‌ பெருமானை வாழ்த்தினார்கள்‌ ; அதனால்‌ 
பெருமான்‌ தேவர்பிரான்‌ என்ற பெயரை அடைந்தனன்‌, 


அந்தச்‌ சப்பிப்‌ முனிவர்‌ தேவர்பிரான்‌ கோவிலுக்கு வட 
பக்கத்தில்‌ இருக்கும்‌ தாமரைக்‌ குளத்தில்‌ பூக்களை எடுத்துவந்து 
பூசை செய்துவந்தார்‌. ஒரு நாள்‌ தேவர்பிரான்‌ அவருடன்‌ குளத்துக்‌ 
கீரைக்குச்‌ சென்று “ இங்கே நான்‌ * அரலிந்தலோசனன்‌ £ என்ற 
பெயரோடு இருப்பேன்‌. பூசனை புரிவாயாக?” என்‌ அ அவருக்குக்‌ 
கட்டளையிட்டான்‌. முனிவர்‌ அங்ஙனமே பூசிக்க அவ்விடத்தில்‌ 
அரவிந்தலோசனர்‌ கோவில்‌ தோன்றியது, * 


௬. பெருங்குளம்‌--மாயக்கூத்தர்‌ 


பெரிய குளத்தை உடைமைமினுலே இவ்வூர்‌ பெருங்குளம்‌ 
என்று பெயர்‌ படைத்தது. குளந்தை என்பது மரூஉ. அதனால்‌ இது 
திருக்குளந்தை என்றும்‌ அழைக்கப்பெறும்‌. “ தென்‌ குளந்தை 
வண்‌ குடபால்‌ நின்ற மாயக்கூத்தனை ” என்பது ஆழ்வார்‌ திருவாக்கு, 
இது இரட்டைத்‌ திருப்பதிக்கு வடக்கே உள்ளது. 


பெருமான்‌ க்கே பார்க்க நின்ற திருக்கோலம்‌, அம்மை 
குளந்தை வல்லித்‌ தாயார்‌. ஆனந்த நிலைய விமானத்தின்‌ 8ழே 
பெருமான்‌ எழுந்தருளியிருக்ன்றான்‌. 


அவ்வூரில்‌ வேதசாரன்‌ என்ற அந்தணன்‌ குமுத 
மணந்து. கமலாவதி, என்ற பெண்ணைப்‌ பெற்றான்‌. கமலாவதி 
பெருமானை .நோக்கித்‌ தவம்‌ செய்தாள்‌ ; அவளுக்குக்‌ காட்சியருளி 
அவளை மார்போடு தழுவிக்கொண்டு பெருமான்‌ அவளைத்‌ திருமணம்‌ 


வல்லியை 


பெருமாள்‌ கோவில்கள்‌--திருச்செந்தூர்‌ 205 


புரிந்து கொண்டான்‌. குமுதவல்லியை ஓர்‌ அசுரன்‌ . தூக்கச்‌ சென்று 
இமையமலைக்‌ குகை ஒன்றிற்‌ சிறை வைத்தான்‌; பெருமான்‌ 
அசமசாரன்‌ என்ற அந்த அசுரனோடு போரிட்டு வென்று குமுத 
வல்லியை மீட்டுத்தந்தான்‌. அசுரன்‌ மாயப்‌ போர்‌ புரிந்தான்‌. 
அவனைக்‌ காலைப்பிடித்து அடித்துத்‌ தள்ளி அவனுடைய தலைமேல்‌ 
நின்று பெருமான்‌ ஆடினான்‌ ; அதனால்‌ பெருமான்‌ மாயக்‌ கூத்‌ 
தன்‌, சோர நாட்டியன்‌ என்ற பெயரை அடைந்தான்‌. 


இது வரை பொருநையாற்றின்‌ வடகரைப்‌ பதிகள்‌ வழிபடப்‌ 
பெற்றன ; அவை சிவைகுண்ட வட்டத்தின. இனி, தென்கரைப்‌ 
பதிகளைக்‌ காணுவோம்‌. அவை இருச்செந்தூர்‌ வட்டத்தின. 


எ. இருக்கோளூர்‌-வைத்த மாநிதிப்‌ பெருமான்‌ 


ஆழ்வார்‌ திருநகரிக்குத்‌ தென்றேக்கே ஒரு மைல்‌ தொலைவில்‌ 
இருக்கறது திருக்கோளூர்‌. அடியார்‌ ஆரவைத்த மாநிதியாவான்‌ 
பெருமான்‌. “வைத்த மாறிதியாம்‌ மது சூதன்‌ ” என்பதும்‌, 
“ கொடியார்‌ மாடக்‌ கோரூநரகத்தும்‌ புளிங்குடியும்‌ மடியாது 
இன்னே நீ துயில்‌ மேவி மூழ்ந்தது தான்‌ ” என்பதும்‌ நம்மாழ்‌ 
வார்‌ திருவாக்கு. இங்கே பெருமான்‌ சீதர விமானத்தின்‌ கீழே 
இழக்கே பார்க்கப்‌ பாம்‌ பணையில்‌ பள்லியமா்கின்றான்‌. ்‌ 


கோன்‌-கொள்கை, புறங்கூறல்‌. புறங்கூறிப்‌ பகை கொண்டிருந்த 
சேர சோழ பாண்டியர்‌ “ ஒன்று பட்டு வாழ்வதே சிறந்த கொள்கை ?” 
என்று வெபெருமான்‌ திருவருளால்‌ உணர்ந்து ஒன்று கூடிச்‌ சிவ 
பெருமானை வழிபட்ட இடம்‌ இது. அதனால்‌ இது கோள்‌ ஊர்‌ எனப்‌ 
பெயர்‌ பெற்றது. இவ்வூர்ச்‌ சிவலிங்கப்‌ பெருமான்‌ பெயர்‌ “சேர 
சோழ பாண்டீசர்‌ “என்று இருப்பது இந்த உண்மையை வலி 


யுறுத்தும்‌. 

ஒரு சமயம்‌ குபேரனுக்குப்‌ பார்வதி தேவியார்‌ சாபம்‌ வந்தது. 
அதனால்‌ அவனுடைய நிதிகள்‌ இங்கே: வந்து மறைந்து கிடந்தன. 
குபேரன்‌ தவம்‌ செய்து பெருமானுடைய திருவருளால்‌ அந்த நிதி 
களைப்‌ பெற்றான்‌. அதனால்‌ பெருமான்‌ வைத்த மாநிதி அருளிய 
பெருமான்‌ ஆமினான்‌. இங்ஙனம்‌ குபேரனுக்குப்‌ பெருமான்‌ அருவி 
யது ஒரு மாசி மாத வளர்‌ துவாதசியிலேயாம்‌. மதுர கவியாழ்வார்‌ 


பிறந்தருளிய திருப்பதி இது. 


306 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரைறு 


௮, தென்‌ இருப்பேரை-மகர நெடுங்குழைக்காதர்‌ 

பெரிய எயில்‌ பேரெயில்‌ ; எயில்‌-கோட்டை, பேரெயிலை உடைய 
ஊர்‌ பேரெயில்‌ ஊர்‌ ; அது பேரை. இங்கனம்‌ ஒரு பேரூர்‌ ரு 
வாரூருக்கு அருகே உள்ளது. இப்பெயரை உடையதாக வடக்கே 
சோழ நாட்டில்‌ திருப்பேர்‌ நகர்‌ என்ற திருமால்‌ திருப்பதியும்‌ 
உண்டு. அதனால்‌ தென்னாட்டுத்‌ திருப்பேரை தென்‌ இருப்‌ 
பேரை ஆயிற்று. “£ தென்திருப்‌ பேரெயில்‌ மாநகரே”” என்று 
நம்மாழ்வார்‌ அருள்‌ன்றமையால்‌ * இருப்பேரெமில்‌ மாநகர்‌ ?” 
தான்‌ திருப்பேரை என்னப்‌ பெற்றது. மகர நெடுங்குழைக்கா இனர்‌ 
என்பது பெருமானுடைய திருப்பெயர்‌. இங்கே பெருமான்‌ பத்திர 
லிமானத்தின்‌ 8ம்‌ கிழக்கே பார்க்க வீற்றிருந்‌ தருள்சன்றான்‌. நிகரில்‌ 
முல்‌ வண்ணன்‌ பெருமான்‌. அம்மை குழைக்காதவல்லி. 


ஒரு நாள்‌ பூமிதேவியைப்‌ பெருமான்‌ மடியில்‌ வைத்திருந்தான்‌. 
அப்போது துருவாச முனிவன்‌ அங்கே வந்தான்‌. அவனைக்‌ கண்டும்‌ 
பூமாதேவி மடியிலிருந்து ' இறங்கவில்லை ; அதனால்‌ முனிவன்‌ 
சபித்தான்‌. பூமாதேவி திருப்பேரை என்ற பெயருடன்‌ இங்கே 
வந்து பொருநையிற்‌ குளித்தாள்‌. அப்போது தண்ணீருக்குள்‌ மீன்‌ 
“போன்ற இரண்டு கறந்த குண்டலங்கள்‌ க்கக்‌ கண்டு அவைகளை 
விருப்புடன்‌ எடுத்துப்‌ பெருமான்‌  இருக்காதுகளில்‌ சாத்திச்‌ சாபம்‌ 
நீங்கனாள்‌. அது முதல்‌ பெருமான்‌ மகர நெடுங்குழைக்‌ காதின 
னாகக்‌ காட்சியருள்சின்றான்‌. 


ச, ஆழ்வார்தஇருநகரி--ஆதுநாதர்‌, ஆழ்வார்‌ 


பொருநையாற்றின்‌ தென்கரையில்‌ இருத்தலினாலே ஆழ்வார்‌ 
திருநகரி “தென்கரை” என்றும்‌ பெயர்‌ பெறும்‌. குருகு என்‌ 
பது குருக்கத்தி மரம்‌; அம்மரச்‌ சோலையை ஒட்டித்‌ தோன்றிய 
ஊராதலின்‌ இவ்வூர்‌ குருகூர்‌ என்றும்‌ பெயர்‌ பெற்றது. குருகு- 
பறவை ; குருகுகள்‌ கூடி ஒலிக்கும்‌ ஊர்‌ குருகூர்‌ என்றும்‌ சிலர்‌ 
கூறுவர்‌. குருகு-அன்னப்‌ பறவை ; குருகு வழிபட்ட ஊர்‌ குருகூர்‌. 

நம்மாழ்வார்‌ பிறந்தருளிய பின்‌ இவ்வூர்‌ “ திருநகரி” என 
அழைக்கப்‌ பெற்றது. பின்‌ இது ஆழ்வார்‌ பெயரையும்‌ சேர்த்து 
“ ஆழ்வார்‌ திருநகரி ” என அழைக்கப்‌ பெறுவதாயிற்று, வடக்கே 
திருமங்கை ஆழ்வார்‌ பிறந்த ஊர்‌ * திருவாலி திருநகரி ” என்று 


பெரு மாள்‌ கோவில்கள்‌ இருச்செ ந்தூர்‌ 207 


பெயர்‌ பெற்றுள்ளது. ஆதிநாதப்‌ பெருமானை அடைதற்‌ பொருட்டுத்‌ 
திருமகள்‌ இந்நகரியில்‌ வந்து தவங்ெந்தான்‌. அதனால்‌ திரா 
வழிபட்ட நகரி திறாறகரி ஆயிற்று ; அதனுடன்‌ ஆழ்வார்‌ பெயரும்‌ 
சேர ஆழ்வார்‌ திருநகரி ஆயிற்று என்பதும்‌ பொருந்தும்‌. 


ன புதுக்குடிக்குக்‌ கிழக்கே இரண்டு மைல்‌ தொலை 
வில்‌ உள்ளது திருநகரி. இது ஒரு புகை வண்டி. நிலையம்‌, இருநெல்‌ 
வேலியிலிருந்து திருச்செந்தூர்‌ போகும்‌ சாலை இவ்வூர்‌ நடுவே 
புகுந்து செல்கின்றது ; இருபுறமும்‌ பெரும்பாலும்‌ சிறு லீடகளே 
உள்ளன. இவ்வூர்‌ 'நட$ுவே ஆதிநாதர்‌ திருக்கோவில்‌ இருக்கறது ; 
இப்பெருமான்‌ “ பொலிந்து நின்ற ஆதிப்பிரான்‌ ” என்று 
நம்மாழ்வாரால்‌ புகழப்‌ பெறுகிறார்‌ ; பெருமான்‌ பெயருக்கேற்பத்‌ 
திறுநகரியும்‌ பொலிந்து நின்ற இருநகரியாதல்‌ வேண்டும்‌. 


“ ஆழ்வார்‌ திருநகரியைச்‌ சூழ உள்ள நாடு திரு வழுதி வளநாடு 
எனப்‌ பெயர்‌ பெறும்‌ ; இந்நாட்டில்‌ உள்ளனவே ஒன்பது திருப்பதி 
கள்‌. பொருநையாற்றை ஆழ்வார்‌ “ தண்பொருநல்‌ ” என்று 
பாடுகிறார்‌. இதன்‌ கரையிலேதான்‌ ஆதிநாதர்‌ கோலில்‌ இருந்தது. 
பெருமானுக்குத்‌ நிருத்தேரும்‌ அத்தேரோடும்‌ தெருக்களும்‌ அமைந்த 
போது ஆற்றை வடக்கே தள்ளிக்கொண்டு போய்‌ அலைக்கல்லும்‌ 
. படித்துறையும்‌ அமைக்கப்பட்டன. 


தாந்தன்‌ என்ற பறையன்‌ இவ்வூரில்‌ வந்து ஆதிநாதரைப்‌ 
பணிந்து பத்தி நிலையில்‌ தலை சிறந்து நின்றான்‌. அவனை இந்திர 
னும்‌ விண்ணவரும்‌ வெறுத்தனர்‌. அதனால்‌ தாத்தன்‌ வடகிழக்கே 
கூப்பிடு தூரத்தில்‌ ஆதிநாதரை எழுந்தருளச்‌ செய்து வழிபட்டான்‌; 
- தாந்தன்‌ வழிபட்ட இக்கோவில்‌ ஆற்றின்‌ வடகரையிலுள்ள அப்பன்‌ 
கோவில்‌. தாத்தனைத்‌ துரத்திய பாவத்தால்‌ கண்‌ குருடாமினர்‌ விண்‌ 
ணவர்‌. ஆதிநாதர்‌ அவர்களை நோக்க “ தாழ்ந்த பிறப்பினன்‌ 
எனத்‌ தாந்தனை இகழ்ந்து நோக்னீர்‌ ; அதனால்‌ கண்‌ இழந்தீர்‌. 
தாந்தனைப்‌ பணிந்து கண்ணைப்‌ பெறுவீராக ” என்று அருள்பாலித்‌ 
தார்‌. தாந்தன்‌ தன்னைப்‌ பணிந்து மன்னிப்புக்கேட்ட தேவர்களுல்‌ 
குக்‌ கண்‌ அருளுமாறு ஆதிநாதரை வேண்ட அவர்‌ அருள்பாலித்‌ 
தார்‌. தாந்தன்‌ வழிபட்ட ஊர்‌ “ தாந்தன்‌ ஊர்‌” எனப்பெயர்‌ 
- பெற்றது. தாந்தனுடைய திருவுருவம்‌ ஆதிநாதர்‌ கோவில்‌ அர்த்த 
மண்டபம்‌ முதற்படிக்கட்டில்‌ பொறிக்கப்பெற்றுள்ளது, 


508 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 

இரணியாக்கன்‌ (இரணியம்‌-தங்கம்‌ ; அக்கன்‌- கண்ணன்‌) பூமா 
தேவியைத்‌ கூக்கிக்‌ கொண்டு ஓடினான்‌; திருமால்‌ ஆதிவராகமாட 
அவனைக்கொன்று பூமாதேவியை மீட்டு இந்த இடத்தில்‌ எழுந்தருளி 
யிருக்கன்றான்‌. பெருமான்‌ நான்முகனுக்குக்‌ குருவாக இருந்து 
ஞானமொழி அருளினமையால்‌ இது குருவூர்‌ அதிக்‌ குருகூர்‌ என 
மருலிற்று என்பர்‌. 


காசிப முனிவனும்‌ அதிதியும்‌ விண்ணோரைப்‌ பெற்றவர்கள்‌. 
அவர்கள்‌ ஒரு சமயம்‌ இந்திரன்‌ மாவிகைக்கு வர, இந்திரன்‌ இந்தி 
ராணியுடன்‌ மதுபான வெறியால்‌ அவர்களை மதியாதிருந்தனன்‌ ; 
உடனே காசிபன்‌ சபித்தான்‌ ; இந்திரன்‌ இழவனாட உழன்று 
இங்கே வந்து திருமாலைப்‌ பணிந்து மூப்பு நீங்கப்பெற்றான்‌. 


சீதையைக்‌ கவர்ந்து சென்று இராவணன்‌ பத்து மாதம்‌ சிறை 
வைத்திருந்தான்‌. அது காரணமாக அவளைக்‌ காட்டுக்கனுப்பி 11111 
ஆண்டுகள்‌ இராமன்‌ நாடாண்டிருந்தான்‌. இராமன்‌ வைகுந்தத்‌ 
துக்கு எழுந்தருளுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்‌ எமன்‌ அவன்‌ 
முன்‌ வந்தான்‌ ; துர்வாச முனியும்‌ வந்தான்‌. இலக்குவன்‌ 
சாவுக்கு அஞ்சனவனாய்ச்‌ சரயு நதிக்கரையில்‌ உலவிக்‌ கொண்டு 
நின்றான்‌. இராமன்‌ அவனைக்‌ காணாமல்‌ குசலவருக்கு முடி சூட்டிச்‌ 
சரயு நதிக்கரைக்கு வந்தான்‌. அங்கே (இலக்குவனைக்‌ கண்டு கடுங்‌ 
கோபம்‌ கொண்டு “முன்‌ நம்‌ தந்தை தசரத மன்னரையும்‌ தரு 
மத்தையும்‌ இகழ்ந்தாய்‌. இப்போது மரம்‌ போல நிற்ன்றாய்‌ ; 
அதனால்‌ என்‌ மனத்தைப்‌ புளிக்க வைத்தாய்‌, ஆகையால்‌ குரு 
கூரில்‌ புளிய மரமாக நில்‌” எனச்‌ சபித்தான்‌ ; தொடர்ந்து 
இராமன்‌, “குற்றமற்ற நிறைசூலியாலய்‌ சதையைக்‌ காட்டுக்கனுப்‌ 
பியது அறக்கொடும்‌ பாவம்‌. அதனைத்‌ இர்க்க நான்‌ அக்குருகூரிற்‌ 
பிறந்து இருமணம்‌ புரியாது ஐம்புலன்களையும்வென்‌ று ஞான முத்‌ 
திரை தரித்துச்‌ சடகோபன்‌ என்ற பெயருடவ்‌ புனிய மரமாகி நிற்‌ 
கும்‌ உன்‌ அருகே இருப்பேன்‌ ” என்று கூறினான்‌. (சடம்‌-உடல்‌, 
கோபன்‌-வெறுத்தவன்‌) அங்ஙனமே ஆதிசேடனுடைய கூறாயெ இலக்‌ 
குவன்‌ ஆதிநாதர்‌ கோலில்‌ வடக்குச்‌ சுற்றில்‌ புளிய மரமா ஆயிரம்‌ 
தலைகளும்‌ ஆயிரம்‌ ளைகளாக விரிந்து பல பொந்துகளுடன்‌ நின்‌ 
றான்‌. அம்மரம்‌ திருப்புளி ஆழ்வார்‌, உறங்காப்புளி என்று பெயர்‌ 
பெற்றது. காட்டிலிருந்த பதினான்கு ஆண்டுகளும்‌ இலக்குவன்‌ உறங்‌ 
காது இராமனைக்‌ காத்தவன்‌ ; அதனால்‌ இப்புளி உறங்காப்புளி 


பெருமாள்‌ கோவில்கள்‌ திருச்செந்தூர்‌ 209 


எனப்‌ பெயர்‌ பெறுகிறது. இது இப்போது எழு பிரிவா !'விமானத்‌ 
இன்‌ மேல்‌ விரிந்துள்ளது. இது பழுப்பதில்லை ; பிஞ்சுகள்‌ உதிர்ந்து 
போகின்றன. 


வசுதேவன்‌ காரி மன்னனாதித்‌ தேவகியின்‌ தோற்றமாய்‌ ஆத்ம 
வதி (உடைய நங்கையை மணந்து குருகா வனத்தில்‌ தவம்‌ புரிந்‌ 
இருந்தான்‌. இருக்குறுங்குடிப்‌ பெருமான்‌ அவனுக்கு மகனாகப்‌ 
பிறந்தார்‌. அவரே ஆழ்வார்‌, சடகோபர்‌. சடம்‌-உடம்பு. உடம்புக்கு 
உரிய இச்சைகளைக்‌ கோபித்து வென்றமையால்‌ இவர்‌ “ சடகோபர்‌ ” 
எனப்‌ பெயர்‌ பெற்றார்‌. 


ஆதிநாதன்‌ கோலிந்த விமானத்தின்‌ 8ழ்‌ இழக்கே பார்க்க தின்ற 
இருக்கோலமாகக்‌ கருவறையில்‌ திருமகள்‌ மண்‌ மகளுடன்‌ காட்சி 
யருன்கன்றார்‌; திருமேனிகள்‌ சுதையால்‌ ஆனவை. இவர்களுக்கு 
முன்கட்டில்‌ எழுந்தருள்‌ திருமேனி “ பொலிந்து நின்ற பெரு 
மான்‌ ” நிற்னெறார்‌. பெருமானுக்கு வலது புறம்‌ ஆதிதாயகி 
கோவிலும்‌, இடது புறம்‌ குருகூர்‌ நாயக கோவிலும்‌ மேற்குச்‌ சுற்றில்‌ 
இருகன்றன. இக்கோவிலினருிலுள்ள சில புளிய மரங்களும்‌ 
பழுப்ப தில்லையாம்‌. 

ஆழ்வார்‌ பிறந்தவுடன்‌ பேசாமலும்‌ உடல்‌ அசையாமலும்‌ இருந்‌ 
தார்‌. ஒரு நாள்‌ பெற்றோர்‌ அவரை ஆதிநாதர்‌ திருமுன்‌ கொண்டு 
வந்து வழிபட அவர்‌ புளிய மரத்தடிமில்‌ தவழ்ந்து சென்று பதுமா 
சனத்தில்‌ இருந்து கொண்டார்‌. அங்கேயே அவர்‌ பதினாறாண்டுகள்‌ 
வரை தவம்‌ செய்திருந்தார்‌. அப்போது மதுரகவியாழ்வார்‌ வந்து 
அவரைக்‌ கும்பிட்டு அவர்‌ பெருமையை அறிந்து “ கண்ணி நுண்‌ 
சிறுத்தாம்பு ”- என்று தொடங்கப்‌ பதினொரு] பாடல்கள்‌ பாடிப்‌ 
புகழ்ந்தார்‌. . அவருடைய வேண்டுதலுக்கு இரங்கி ஆழ்வார்‌ பெரு 
மான்‌ மேல்‌ “இருவாய்‌ மொழி,” “திரு விருத்தம்‌,” “திரு 
வாரியம்‌,” “ பெரிய திருவந்தாதி” ஆய இவைகளைத்‌ திருவாய்‌ 
மலர்ந்தருளினார்‌. ஆழ்வாருடைய ஆயிரம்‌ பாடல்களும்‌ நாலாயிர 
இவ்வியப்‌ பிரபந்தத்தில்‌ இடம்‌ பெற்று மிளிர்கின்றன. ஆழ்வார்‌ 
முப்பத்து மூன்று திருப்பதிகளைப்‌ பற்றிப்‌ பாடியிருக்கிறார்‌ ; அந்த 
முப்பத்து மூன்று பெருமான்களின்‌ இிருவுருவங்கன்‌ திருப்புளியைச்‌ 
சுற்றிக்‌ கட்டியிருக்கும்‌ கற்‌ சுவர்களிற்‌ பொறிக்கப்பெற்று விளங்கு 
ன்றன. 

.. நெ.மா.ம்க்‌ 


210 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 

ஆழ்வார்‌ முப்பத்தைந்து வயதில்‌ பெருமான்‌ திருவடி நிழலை 
அடைந்தார்‌. அவருடைய திருமேனி புளிய மரத்தின்‌ அருகே அமைச்‌ 
கப்பெற்றது. அங்கு தெற்கே பார்க்க ஆழ்வார்‌ திருக்கோவில்‌ 
எழுந்தது. ஆழ்வாருக்குத்‌ இருத்தேர்த்திருவிமா வைகாசி விசாகத்‌ 
தில்‌ நடைபெறுறது. அவருக்கு மார்கழி மாதத்தில்‌ இருபது 
நாட்கள்‌ முன்‌ பத்து, பின்‌ பத்து அத்தியயனத்‌ திருவிழாவும்‌, 
மாசி மாதத்தில்‌ பன்னிரண்டு நாள்‌ பெரு விழாவும்‌ நடைபெறு 
கின்றன. ஆதி நாதருக்கு ஒரு பெரிய தேர்‌ இருக்கறது. பங்குனித்‌ 
திருவிழாவும்‌, சித்திரைத்‌ இருவிழாவும்‌ இரு ஆதி நாதருடையன. 
வைகாசித்‌ இருலிழாவில்‌ ஐந்தாம்‌ திருநாளன்று ஒன்பது திருப்பதி 
களிலுள்ள பெருமாள்களும்‌ இருநகரிக்கு எழுந்தருளி இரவில்‌ 
ஒன்பது கருடவாகனங்களில்‌ காட்யெருளுன்றார்கள்‌. 


இத்‌ இருக்கோலிலிலுள்ள சிற்பங்கள்‌ மிக அருமையானவை 
ஆழ்வாருடைய கோவிலும்‌ ஆதி நாதர்‌ (கோவிலும்‌ திருமாமணி 
மண்டபமும்‌ திருமஞ்சன மண்டபமும்‌ கண்ணாடி மண்டபமும்‌ 
மிக அழகானவை. மொட்டைக்‌ கோபுரமும்‌ அதன்‌. உருவங்களும்‌ 
அரிஃ: வேலைப்பாடுடையன. பெருமான்‌ திரு முன்பு மூன்‌ று மாடங்‌ 
களு_ன்‌ அழவே கோபுரம்‌ உள்ளது. அந்த மூன்று தட்டுக்களிலும்‌ 
உள்உ மரத்தூண்‌, யாளி, சாளரம்‌, சங்கப்‌ போதிகை, உத்தரம்‌, 
ச்‌ ட்டு விதானம்‌ இவையெல்லாம்‌ மிகமிக நுட்பமான வேலைத்‌ 
திறம்‌ அமைந்தவை. 


மிகவும்‌ அருமையான வேலைப்பாடைமைந்த கல்லினாலாகிய குழல்‌ 
(நாதசுரம்‌) ஒன்று இக்கோவிலில்‌ இருக்றெது. இக்கற்கருவி மாத்‌ 
தினால்‌ ஆனது போலவே தோன்றுன்றது. இதன்‌ நீளம்‌ ஓரடி ; 
இதன்‌ குறுக்களவு நுனியில்‌ கால்‌ அங்குலம்‌ ; கழே ஓரங்குலம்‌, 
அதன்‌ அடியிலே பித்தளைப்‌ பூண்‌ இருகிறது. இது முந்நூற்‌ 
றைம்பது ஆண்டுகளுக்கு முன்‌ கருட்டினப்ப நாயக்கரால்‌ கொடுக்கப்‌ 
பெற்று பரத நாட்டியம்‌ நடைபெறும்‌ காலங்களில்‌ ஊதப்பெற்று 
வந்தது, 


ஆழ்வார்‌ இவ்வூரைப்பற்றி, “குன்றம்‌ போல்‌ மணி மாடம்‌ நீடும்‌ 
திருக்குருகூர்‌, ” “ செறுவில்‌ செந்நெல்‌ கரும்போடோங்கும்‌ திருச்‌ 
குருகூர்‌ ” என்றெல்லாம்‌ புகழ்ந்து பாடுகிறார்‌. “செறிந்து செந்‌ 
நெல்‌ கவரி வீசும்‌ திருக்குருகூர்‌ ” என்று ஆழ்வார்‌ அருளியது 


பெருமாள்‌ கோலில்கள்‌--நான்குநேரி 211 


மிக்க சிறப்புடையதாய்ப்‌ புலவர்‌ நெஞ்சை அள்ளுவது. இது 
காறும்‌ ஒன்பது திருப்ப திகளையும்‌ வணங்கினோம்‌ ; இனி, மற்ற 
இரண்டு இருக்கோவில்களையும்‌ சென்று வணங்குவோம்‌. 


ஆழ்வார்‌ திருநகரி எம்பெரு மானார்‌ 
“ எம்‌ பெருமான்‌ ”” என்று திருமால்‌ அடியாராற்‌ போற்றப்பெறும்‌ 
இராமானுசர்‌ திருக்கோவிலே இது. மேலைத்‌ தெருவிற்கு மேற்கே 
உள்ள இது “ உடையவர்‌ கோவில்‌ ” என்றும்‌ பெயர்‌ பெறும்‌. 
இராமானுசர்‌ எழுந்தருளியிருக்கும்‌ இப்பகுதி * இராமானுசர்‌ சதுர்‌ 
வேதி மங்கலம்‌ ” என்று இக்கோவிலைக்‌ கட்டிய திருவாய்‌ மொழிப்‌ 
பிள்ளையால்‌ பெயரிடப்பெற்றது. 


தூத்துக்குடி--வைசூண்டபதுப்‌ பெருமாள்‌ 
இப்பெருமாள்‌ கோவில்‌ சங்கர ராமேசர்‌ கோவிலுக்குத்‌ தென்‌ 
பால்‌ இருகறைது. இப்‌ பெருமாள்‌ வேங்கடாசலபதி என்றும்‌ பெயர்‌ 
பெறுவார்‌. இக்கோவில்‌ இப்போது சிறப்படையத்‌ தொடங்கி யிருக்கிறது. 


௫. நான்குநேரி வட்டம்‌ . 
நான்குநேரி--வானமாமலைப்‌ பெருமாள்‌ 
திருநெல்வேலிக்குத்‌ * தெற்கே இருபதாவது மைலில்‌ இருக்கும்‌ 
இவ்வூர்‌ நான்குநேரி, நாங்கூநேரி, நாகன சேரி என்றெல்லாம்‌ 
வழங்கப்படேறது. இது நான்கன்‌ சேரி என்று பழைய காலப்‌ பதிவு 
களில்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளது. இவ்வூரின்‌ வடபுறம்‌ இருக்கும்‌ 
பெரியகுளம்‌ நாகன்‌ என்பவனால்‌ வெட்டப்பெற்றது. அதனால்‌ நாகன்‌ 
எரி என்று பெயர்‌ பெற்றது. இதற்குத்‌ தக்க சான்றாக இருப்பது 
அவ்வூரிலுள்ள திவலிங்கப்பெருமானுடைய திருப்பெயராகிய நாகன்‌ 
நாதர்‌ என்பதுவே. நாகனால்‌ பூசிக்கப்பெற்ற நாதர்‌ நாகன்‌ நாதர்‌; 
ஆதலின்‌ நாகன்‌ எரி என்பதுவே இதற்குச்‌ சரியான பெயர்‌. 
பெருமாள்‌ கோவிலும்‌ சிவன்‌ கோலிலும்‌ வானமாமலை மடாதிபதி 
ஆட்சியிலேயே உள்ளன. 
நாகனேரி வட்டத்திற்குத்‌ தலைமையிடமாக 1819 வரை இருந்தது 
களக்காடு. அடுத்த ஆண்டில்‌ கொடுங்காய்ச்சல்‌ அப்பக்க மக்களை 
அலைக்கழித்ததால்‌ களக்காடு தலைமை இழந்து நாகனேரி வட்டத்‌ 
நெ.ஃமா.-14௪ 


212 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 
தலை நகராயிற்று. 1889-ல்‌ நாகனேரி வட்டம்‌ இரண்டாகப்‌ பிரிக்‌ 
கப்‌ பெற்று, தென்‌ பகுதி வள்ளியூர்‌ வட்டம்‌ ஆயிற்று. ஆனால்‌ 


1860-ல்‌ வள்ளியூர்‌ வட்டம்‌ பழையபடி நாகனேரி வட்டத்துடன்‌ 
சேர்க்கப்பெற்றது. 


கல்வெட்டில்‌ நாகனேரி “ பச்சாற்றுப்‌ போக்கு வான நாடு சவர 
மங்கை சதுர்வேதி மங்கலம்‌ ” என்று கூறப்படுறெது. இவ்வூரி 
_ லிருக்கும்‌ வானமாமலை இயர்மடம்‌ கொல்லம்‌ 6022-ல்‌ (இ.பி. 1447) 
தோன்றியதாகச்‌ செப்புப்‌ பட்டயம்‌ கூறுகிறது. வானமாமலை என்‌ 


பதும்‌ சீவரமங்கை என்பதும்‌ தோத்தாத்திரி என்பதும்‌ இவ்வூரின்‌ 
வேறு பெயர்கள்‌, 


மேலைத்‌ தேர்த்‌ தெருவில்‌ கோவில்‌ வாசலில்‌ ஒரு பெரிய தேர்‌ 
நிற்கிறது. இது சித்திரைப்‌ பெருவிழாவில்‌ ஒடும்‌. பங்குனித்‌ திரு 
விழாவும்‌ இங்கு நடை பெறும்‌. அதில்‌ பங்குனி உத்தரத்தன்று 
தங்கத்‌ தேர்‌ ஒடும்‌. அதனைக்‌ கண்டு வணங்கப்‌ பெருந்திரள்‌ கூடும்‌. 
கோவிலின்‌ முன்புள்ள பந்தல்‌ மண்டபத்தின்‌. வட பகுதியில்தான்‌. 
திரும்டம்‌ இருக்கறது. பெரிய கோபுர வாயிலைத்‌ தாண்டிச்‌ சென்றால்‌ 
இருப்பது செவந்தி மண்டபம்‌. இது செவந்தியப்ப நாயக்கர்‌ என்ற 
நாயக்க மன்னராற்‌ கட்டப்பெற்றது. உள்ளே இருக்கும்‌ வீரப்ப 
நாயக்கர்‌ மண்டபம்‌ வீரப்பநாயக்கராற்‌ கட்டப்‌ பெற்றது. இதில்‌ ஒவ்‌ 
வொரு தூணிலும்‌ நான்கைந்து வடிவங்கள்‌ உள. ஒரு தூணில்‌ 
இராமபிரான்‌ அனுமானை அரவணைத்து நிற்கிறார்‌. மற்ஷொன்றில்‌ 
புருடா மிருகம்‌ வீம சேனனைத்‌ துரத்தி வருறெது. இவ்வுருவங்கள்‌ 
சிற்பச்‌ சிறப்பு மிகு உடையன. 


கருவறையில்‌ இருக்கிறார்‌ வானமாமலைப்‌ பெருமாள்‌ ; தேவி 
பூதேவி ஆகிய தேலிமார்‌ இருமருங்கும்‌ இருக்கின்றனர்‌, இந்தப்‌ 
பெருமானைத்‌ தோத்தாத்திரி நாதர்‌ என்று வட நாட்டினர்‌ புகழ்ந்து 
கும்பிடின்றனர்‌. நம்‌ தேசத்‌ தலைவர்‌ இராசேந்திரப்‌ பிரசாதருக்கு 
. இவரே குல தெய்வம்‌. இந்த மூலவருக்கு நாடோறும்‌ ஆறுபடி 

நல்லெண்ணெய்‌ சந்தன எண்ணெயுடன்‌ கலந்து திருமுழுக்கு 
நடைபெறுகிறது, சிறப்பு வழிபாடுகளில்‌ ஒரு கோட்டை (112 படி), 
அரைக்‌ கோட்டை (56 படி) எண்ணெய்க்‌ காப்பு முழுக்கு நடைபெறு 
ஹெது. இந்த எண்ணெய்‌ ஒரு ணெற்றிற்‌ சேமித்து வைக்கப்பெறுறது, 


நடுப்‌ பகலில்‌ இக்ணெற்றினுள்‌ சூரியனுடைய ஒளியும்‌ வெயிலும்‌ 


பெருமாள்‌ கோலில்சள்‌--நான்குநேரி 218 


பட்டுச்‌ சூரிய புடமிடப்பட்டு இந்த எண்ணெய்‌ அருமையான மருந்‌ 
நமது. இற்த எஸ்வெம்‌ குட்டம்‌ முதிய கொடு நோய்கயாத்‌ 
துர்க்கம்‌ அபநையாலா அலிழ்கும்‌. டுங்வலாம்‌ இரு முழுக்கு 
நடைபெறுவதனாலும்‌, வெள்ளிக்‌ கிழமை அதிலும்‌ கடைசி வெள்ளிக்‌ 
இமமை சிறப்பு நாளாகக்‌ கொண்டாடப்‌ பெறுவதனாலும்‌ இத்‌ 
இருக்கோலில்‌ பண்டை நாளில்‌ முருகன்‌ கோவிலாக இருந்திருக்‌ 
கலாம்‌ என்று சிலர்‌ கூறுகின்றனர்‌. 


அர்த்த மண்டபத்தில்‌ தெய்வ நாயகப்‌ பெருமான்‌ எழுந்தருள்‌ 
திருமேனியில்‌ சீவர மங்கைத்தாயார்‌, சீதேவி, பூதேலி, ஆண்டாள்‌ 
முதலியோர்‌ அரு£ீறாக்க எழுந்தருளியிருக்கின்றான்‌. 


இவ்வூர்க்‌ கோவில்‌ வானத்தை அளாவிய மாமலை போல்‌ உயர்ந்த 
கோபுரத்துடன்‌ இருப்பதால்‌ இவ்வூர்‌ வானமாமலை எனப்‌ பெயர்‌ 
பெற்றது. வானவன்‌ என்ற பாண்டியன்‌ மாமலை போலக்‌ கட்டிய 
மையால்‌ வானவன்‌ மாமலை என்று பெயர்‌ பெற்று வானமாமலை 
என மருவியது என்றும்‌ சிலர்‌ கூறுவர்‌. அடியார்கள்‌ கேட்ட 
வரமெல்லாம்‌ அருளும்‌ மங்கையாகத்‌ தாயார்‌ எழுந்தருளியிருப்பதால்‌ 
அம்மை பெயர்‌ சீவர மங்கை எனப்‌ பெற்றது. வானவப்‌ பாண்டி 
யருக்குப்‌ பின்னால்‌ செவந்தியப்ப நாயக்கர்‌, வீரப்ப நாயக்கர்‌ முதலிய 
நாயக்க மண்னர்கள்‌ இத்‌ திருக்‌ கோவிலை வளர்த்திராக்கின்றார்கள்‌. 

நம்மாழ்வார்‌ “நோற்ற நோன்பு ” என்று தொடங்கும்‌ பத்துத்‌ 
திருவாய்‌ மொழிப்‌ பாடல்களை வானமாமலைத்‌ தெய்வ நாயகப்‌ 
பெருமான்‌ மீது பாடியிருக்கிறார்‌. 

. * ஏனமாய்‌ நிலங்ண்ட என்‌ அப்பனே கண்ணா என்றும்‌ என்னை 


ஆளுடை 
வான நாயகனே மணி மாணிக்கச்‌ சுடரே 


தேனமாம்‌ பொழில்‌ தண்‌ சிரீவர மங்கலத்தவர்‌ கை தொழ 
உறை 
வானமா மலையே அடியேன்‌ தொழ வந்தராளே,” (6) 


“ ஆறெனக்கு 'நின்பதமே சாணாகத்தந்தொழிந்தாய்‌ உனக்கு ஓ. 
கைம்‌ 


மாறுநான்‌ ஓ ஒன்றிலேன்‌ என தாலியும்‌ உனதே 
சேறு கொள்‌ அரும்பும்‌ பெரும்‌ செந்நெலும்‌ மலிதண்‌ சிரீவா 
LON 76423 


“நாறு பூந்தண்‌ துழாய்‌ முடியாய்‌ தெய்வ நாயகனே, ” (10) i 


214 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


செண்பகராமனல்லூர்‌--செகநாதப்‌ பெருமாள்‌ 


செண்பக ராம பாண்டியன்‌ பெயரால்‌ ஆதிய நல்லூர்‌ இது; 
நான்கு நேரிக்குக்‌ மக்கே ஐந்தாவது மைலில்‌ இருக்றெது. வட 
நாட்டிலுள்ள செகநாதர்‌ பெயரைக்‌ கொண்டவர்‌ இங்குள்ள 
செகநாதப்‌ பெருமாள்‌. திருவாயில்‌ காவலர்‌ இருவருடைய சிலைகள்‌ 
கைகால்களிலுள்ள நரம்புகள்கூட நன்றாகத்‌ தெரியும்படி மிக 
அட்பமாக அமைக்கப்பட்ட கலேச்‌ செல்வம்‌ பொருந்தியன. இவ்வூரி 
லுள்ள சிவன்‌ கோவில்‌ அம்மை திருவுருவம்‌ காணப்பதினாயிரம்‌ 
கண்களும்‌ போதாதபடி பேரழகு நிரம்பியது. 


இங்கே செண்பக ராம பாண்டியர்‌ கோட்டையும்‌ அதனுள்‌ அரண்‌ ;, 
பானையும்‌ கட்டி அரசாண்டார்‌ ; அவைகளின்‌ அடையாளங்கள்‌ 
இன்றும்‌ காணக்கடக்கன்றன. 

விசய நாராயணம்‌ (வடக்கு)--அழூயமன்னார்‌ 

நம்பியாறு விசயன்‌ கால்வழி இவ்வூரைச்‌ சேர்றெது. நாகனேரி 
மிலிருந்து இழக்கே பன்னிரண்டாவது கல்லில்‌ இருகிறது இவ்வூர்‌. 
இவ்வூரைப்‌ பற்றிக்‌ கல்வெட்டு “£ இராசராச சோழ வள நாடு, உத்தம 
சோழ வளநாடு, நட்டாற்றுப்‌ போக்கு விசய நாராயணம்‌,” என்றும்‌ 
“ சயங்‌ கொண்ட சோழ சதுர்‌ வேதி மங்கலம்‌ ” எனவும்‌, “விசய 
நாராயண சதுர்‌ வேதி மங்கலம்‌ ” எனவும்‌ கூ ன்றது. மதுரோதய 
வள நாட்டுத்‌ திருப்புவனம்‌ பள்ளி கொண்டான்‌ உய்யவந்தான்‌ என்ற 
உத்தம சத்த பல்லவராயர்‌ இவ்ஜரிலுள்ள மனோமய ஈசுவர முடை 
யார்‌ கோலில்‌ என்ற கோவிலில்‌ கூத்தாடும்‌ தேவரை அமைத்த 
செய்தியும்‌ கல்‌ வெட்டிற்‌ காணப்‌ பெறுகிறது. “ மனோமயன்‌ எரி,” 
“ வாசுதேவப்‌ பெருங்கரை”, “வாசுதேவப்‌ பேராறு என்ற கால்வாய்‌ ” 
என்பதும்‌ கல்‌ வெட்டிற்‌ கண்டவை. 

விசயன்‌ பூசித்த நாராயணன்‌ கோலில்‌ “ விசய நாராயணம்‌ ” 
என்று பெயர்‌ பெற்றது ; அதனால்‌ அக்கோவிலையுடைய ஊரும்‌ 
விசய நாராயணபுரம்‌ என்று அழைக்கப்‌ பெற்றது, இவ்வூருக்கு 
வரும்கால்‌ விசயன்கால்‌. பெருமாள்‌ பல பெயர்களால்‌ அமைக்கப்‌ 
பெறுறொர்‌. அவை “ஆதி நாதர்‌, அழயே மன்னார்‌, பக்தப்‌ 
பிரியத்துக்‌ குலசேகர விண்ணகர்‌ ஆழ்வார்‌, யாதவ நாராயண விண்‌ 
ணகர்‌ எம்‌ பெருமான்‌ ” என்பன. இவ்வூர்‌ அரசருக்கு இருப்பிடமாக 
இருந்திருக்கறது. 


பெருமான்‌ கோவில்கள்‌--நான்குநேரி 215 


இக்‌ கோவிலிலுள்ள மூலவரே செப்புத்‌ திருமேனி உடையவர்‌. 
அது மிக மிக அழிய திருமேனி, 


திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர்‌ 

குறிஞ்சி நிலத்து ஊர்‌ குறிச்சி, குறும்‌ பொறை, னர்‌, சிறு 
குடி என்றெல்லாம்‌ அழைக்கப்பெறும்‌. சிறுகுடியே குறுங்குடி. 
அழ்யெ நம்பி அரசர்‌ என்பதே அழயெ தம்பிராயர்‌ என்று வழங்கு 
இன்றது. இதன்‌ அருகலேயுள்ள நம்பிமலையிலே தோன்றி நம்பி 
யாறு என்று பெயர்‌ பெற்று வருகின்ற ஆற்றங்கரைமேல்‌ இத்‌ 
இருக்கோலில்‌ இருக்கிறது. இங்கிருந்து நாகனேரி வடகிழக்கே ஆறு 
மைல்‌, எர்வாடி கிழக்கே இரண்டு மைல்‌, களக்காடு வடக்கே எட்டு 
மைல்‌. இவ்வூரில்‌ ஒரு பெரிய மடமும்‌ பெரிய சத்திரமும்‌ இருக்‌ 
கின்றன: திருமடத்தின்‌ தலைவர்‌ சீயர்‌ என்று அழைக்கப்‌ 
பெறுகிறார்‌. இவ்‌ வூர்க்‌ கல்வெட்டில்‌ “ நட்டாற்றுப்‌ போக்கு 
வைகுண்ட வளநாடு திறாக்குறுங்குடி, அழகிய நம்பி” என்ற 
குறிப்புக்‌ காணப்பெறுகின்றது. 

இவ்வூரில்‌ இருமால்‌ குறுகிய உருவினனாய்‌ வாமனனாகத்‌ தோன்றிய 
தால்‌ இவ்வூர்‌ குறுங்குடி எனப்‌ பெயர்‌ பெற்றது என்பாரும்‌ உளர்‌. 
இவ்வூர்த்‌ திருமடத்தின்‌ தலைவாமிலிலுள்ள இரதி மண்டபம்‌ அழகாய 
சிற்ப வடிவங்களை உடையது. இரதிதேவி, அருச்சுனன்‌, கர்ணன்‌ . 
முதலியவர்‌ இருவுருவங்கள்‌ பேரழகு படைத்தவை. 


திருக்கோவிலின்‌ முன்பு ஓர்‌ அழகான கோபுரம்‌ இருக்றெது, 
இதில்‌ மதிக்க முடியாத எண்ணற்ற சிற்பங்கள்‌ இருத்தலினாலே இது 
சிற்பக்‌ கோபுரம்‌ என்றே பெயர்‌ பெறுகிறது. கொடி மர மண்டபத்‌ 
இன்‌ வடபுறத்திலே மணவாளமாமுனி கோவில்‌ கொண்டிருக்கிறார்‌. 
இவர்‌ இருமுன்புள்ள தூண்களில்‌ நரசிங்கப்‌ பெருமான்‌, குறவன்‌ 
குறத்தி, அனுமான்‌ முதலியவர்களுடைய உருவங்கள்‌ ஆட்பமாகச்‌ 
செதுக்கப்‌ பெற்று விளங்குகின்றன. 


இதிலுள்ள கொடிமரம்‌ சிறிது வடக்கே ஒதுக்கியிருக்கறது. 
அதற்குக்‌ காரணம்‌ ** நம்பாடுவான்‌ என்ற பாணர்‌ குலத்‌ தலைவன்‌ 
இரு வீதியிலே நின்றுகொண்டு பெருமானை யாழை மீட்டி உள்ளம்‌ 
கசிந்தறாகப்‌ , பாடி இன்புற்றான்‌. அவனுக்குப்‌ பெருமானுடைய 
அழகிய திருமேனி தெரியாது கொடிமரம்‌ மறைத்தது. அதுகண்டு 
மேலும்‌ உள்ளம்‌ கசிந்து கசிந்து இரங்கி நின்றான்‌ அப்‌ பாணர்‌ 


216 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


தலைவன்‌. அவன்‌ அன்புக்‌ ரூரல்‌ பெருமானுக்குக்‌ கேட்டது. உடனே 
பெருமான்‌ அக்‌ கொடிமரத்தைச்‌ சற்று வடபுறம்‌ விலகியிருக்கும்‌ 


படி திருவருள்‌ பாஸித்தான்‌. உடனே கொடிமரம்‌ சற்று வில 


நின்றது. பாணன்‌ பெருமானைக்‌ கண்‌ குளிரக்கண்டு மெய்ம்மறந்து 
நின்றான்‌. அப்போது அழிய நம்பி அவனுக்கு “நம்மைப்‌ பாடுவான்‌, 
தம்பாடுவான்‌ என்ற சிறந்த பெயரை அருளினார்‌” என்பதுவே. 


இரண்டு நாச்சயார்களுடன்‌ அழதய நம்பிராயர்‌ கருவறையில்‌ 
பேருக்கேற்ற அழ திருவுருவத்துடன்‌ எழுந்தருளி மிருக்கன்றார்‌. 
அர்த்த மண்டபத்தில்‌ வைணவ நம்பி, இரு நாச்சியார்கள்‌, குறுங்குடி 
வல்லித்தாயார்‌ முதலியோர்‌ எழுந்தருள்‌ இருமேனியில்‌ காட்சி 
யருள்சின்றனர்‌. நம்பி மாணவராக இராமானுசரிடம்‌ 
மறை மொழி கேட்டார்‌ என்பதும்‌, இராமானுசர்‌ இட்ட பெயரே 
வைணவ நம்பி என்பதும்‌ புராண வரலாறு. வடக்குச்‌ சுற்றிற்‌ 
தெற்குப்‌ பக்கத்தில்‌ பக்க நின்றார்‌ கோவில்‌ இருக்றெது. அது 
பக்கத்தில்‌ நின்ற சிவ லிங்கப்‌ பெருமான்‌ கோவில்‌. இவரே மகேந்‌ 
திரமலை நாதர்‌. இவருடன்‌ கூத்துடைக்‌ கடவுள்‌, சிவகாமித்தாய்‌, 
முருகக்‌ கடவுள்‌, பிள்ளையார்‌ முதலிய எழுந்தருள்‌ திருமேனிகள்‌ 
செம்புருவில்‌ உள்ளன. அவ்விடத்தில்‌ வீற்றிருந்த நம்பியும்‌, பள்ளீ 
கொண்ட நம்பியும்‌ தனித்தனிக்‌ கோவில்களில்‌ இருக்கின்றனர்‌. 
5௩ இவர்களுக்கு அருகே மாபலியும்‌ பூமியுள்‌ அழுத்தப்பட்ட நிலையில்‌ 
தலைமட்டும்‌ வெளியே தெரியும்படி இருக்கின்றான்‌. 


்‌ அழுத்திய வாமனப்‌ பெருமான்‌ இவ்வூர்ச்‌ சத்திரத்தில்‌ கோவில்‌ 
கொண்டிருக்கின்றார்‌. 


மாபலியை 


இத்‌ இருக்‌ கோவிலில்‌ பக்க நின்றாரா சிவலிங்கப்‌ பெருமானுக்‌ 
குத்தான்‌ முதலிற்‌ பூசனை நடைபெறும்‌; அதன்பின்‌ அழயெ நம்பிரா 
யருக்கு வழிபாடு தொடங்கும்‌. அழயெ நம்பிராயர்‌ திருமுன்பு குல 
சேகரன்‌ மண்டபத்துக்கும்‌ அப்பால்‌ ஒரு பெரிய மணி தொங்கு 
ன்றது. அந்த மணியின்மேல்‌ ஒரு பாட்டிருக்றெது, 


* செய்துங்க நாட்டுச்‌ சிறை வாய்மன்‌ ஆதித்தன்‌ தென்வஞ்சயான்‌ 
வியலொன்று சிலகலையாளன்‌ கன்னி விசாகம்‌ வந்தோன்‌ 
நய மொன்று கொல்லம்‌ அறுநூற்று நாற்பத்து நாலில்‌ 


அன்பால்‌ 
அயனும்‌ பணிய மணியளித்தான்‌ நம்பிக்கு அன்பு கொண்டே, * 


பெருமாள்‌ கோவில்கள்‌--நான்குநேரி 917 


இதனால்‌ விசாகத்‌ இருநான்‌ என்ற மலையான மன்னவன்‌ கொல்லம்‌ 
644 (இ.பி, 1408)-ல்‌ இம்‌ மணியை இங்குக்‌ கொண்டுவந்து கட்டினான்‌ 
என்பது புலனாறெது. இவ்வூரில்‌ பெரிய. திருவிமா வைகாசி 
மாதம்‌ நடைபெறுறெது. த 


இவ்வூரிலிறாந்து ஐந்து மைல்‌ தொலைவில்‌ '“£ மலைமேல்‌ நம்பி ” 
கோலில்‌ இருக்ஜறது. இங்குள்ள திருமேனி பெரிய உருவுடன்‌ பேரழ 
கும்‌ படைத்தது. இந்தத்‌ திருக்குறுங்குடியில்‌ வள்ளி நாச்சியார்‌ 
தோன்றி இந்த நம்பி மன்னரால்‌ வளர்க்கப்‌ பெற்று வள்ளியூரில்‌ 
முருகப்‌ பெருமானைத்‌ திருமணம்‌ செய்துகொண்டார்‌ என இங்கே 
வழங்கும்‌ வரலாறு மிகவும்‌ பொருத்தமானது. இந்த ஊரில்‌ 
தான்‌ திருமங்கை மன்னன்‌ என்ற ஆழ்வார்‌ பெருமானைப்‌ பாடி 
மிருந்து இருநாட்டுக்கு எழுந்தருளினார்‌. வயல்வெளியில்‌ அவருக்குத்‌ 
தனிக்‌ கோவில்‌ உள்ளது. இந்தத்‌ திருமங்கையாழ்வாருடன்‌ தம்‌. 
மாழ்வார்‌, பெரியாழ்வார்‌, இருமழிசையாழ்வார்‌ என்ற ஆழ்வார்கள்‌ 
நம்பியை நம்பிப்‌ பாடிப்‌ பெரும்பேறு பெற்றவராவார்‌, 


“ நின்றிடும்‌ இசைக்கும்‌ நையும்‌ என்று அன்னையரும்‌ மூனிதிர்‌ 
குன்ற மாடத்‌ திருக்குறுங்குடி. நம்பியை நான்‌ கண்ட பின்‌ 
வென்றி வில்லும்‌ தண்டும்‌ வாளும்‌ சக்கரமும்‌ சங்கமும்‌ 
நின்று தோன்றிக்‌ கண்ணுள்‌ நீங்கா நெஞ்சுள்ளும்‌ 'நீங்காதவ. ? 

நம்மாழ்வார்‌ திருவாய்மொழி, 


“ செங்கண்‌ நெடிய கரிய மேனித்‌ தேவரொருவர்‌, இங்கே புகுந்து 


என்‌ 
அற்க மெலிய வளைகமல ஆது கொலே என்று சொன்ன 
பின்னை 
ஓங்கணை வில்லிதன்‌ ஆண்மை என்னோடு ஆடும்‌ அதனை அறிய 
மாட்டேன்‌ 
கொங்கணை தண்பணை சூழ்புறவில்‌ குறுங்குடிக்கே என்னை 
உய்த்திடுமின்‌.” 


திரு மங்கையாழ்வார்‌-— பெரியதிருமொழி, 


இனி, தென்காசி, சங்கர நயினார்‌ கோவில்‌ வட்டங்களுக்குச்‌ 
செல்லோம்‌. 


918 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 
௬. தென்காசி வட்டம்‌ 
வீரகேரளன்புதார்‌--நவநீத இருட்டினன்‌ 


வீர கோளன்‌ என்ற சேர மன்னனால்‌ புதிதாக அமைக்கப்பெற்ற 
ஊர்‌ இது. இது ஒரு குறு நில மன்னர்‌ தலை நகர்‌. நவநீதம்‌- 
புது வெண்ணெய்‌. வெண்ணெயில்‌ மிகப்‌ பற்றுடைய கண்ணன்‌ 
என்பது பெருமான்‌ திருப்பெயர்‌. புது வெண்ணெய்ச்‌ கண்ணன்‌ 
திருமேனி காண இனியது. 


இவ்வூர்‌ பாவூருக்குக்‌ க்கே ஆறு மைல்‌ தூரத்‌ இலுள்ள அத்தி 
யூற்றிலிருந்து வடக்கே நான்கு மைல்‌ தொலைவில்‌ சிற்‌ 
மாற்றங்‌ கரையில்‌ இருக்கறது. பாவூரிலிருந்து வடக்கே ஆறு கல்‌ 
தொலைவிலுள்ள வெள்ளக்காலிவிருந்து இழக்கே மூன்று மைல்‌: 
சென்றாலும்‌ வீரகேரளன்‌ புதூரைச்‌ சேரலாம்‌. 


இவ்வூரிலிருந்த மன்னர்கள்‌ தமிழ்ப்‌ புலவர்களாகவும்‌ திகழ்ந்‌ 
தனர்‌. காவடிச்‌ சிந்து பாடிய அண்ணாமலை ரெட்டியார்‌ முதலிய ' 
பெரும்‌ புலவர்கள்‌ இம்‌ மன்னர்கள்‌ ஆதரவில்‌ வாழ்ந்து பெரும்‌ 
புலமை பெற்றார்கள்‌. அப்‌ புலவர்கள்‌ பலர்‌ இப்‌ பெருமான்‌ மேல்‌ 
பாடிய வாகனக்‌ கவிகள்‌ பல ஒன்றாகச்‌ சேர்த்து ஒரு நூலாக 
வெளியிடப்பட்டுள்ளன. ்‌ 


எ. சங்கர நயினார்‌ கோவில்‌ வட்டம்‌ 
புளியங்குடி-- இலட்சுமி நரசிங்கப்‌ பெருமாள்‌ 

புளியங்குடி சங்கர நயினார்‌ கோவிலுக்கு மேற்கே பத்து மைல்‌ 
தூரத்தில்‌ இருக்கறது. இதிலுள்ள பாலசுப்பிரமணிய சாமி 
கோலிலுக்குத்‌ தெற்கே அண்மையில்‌ ஊருக்கு மேலோரத் தில்‌ 
இருவாவடுதுறை மடத்தின்‌ அருகே நரூிய்கப்‌ பெருமாள்‌ இலட்சுமி 
தேவியுடன்‌ எழுந்தருளியிருக்கன்றார்‌. இவர்‌ மிகவும்‌ அருள்‌ வள்ள 
லாகத்‌ திகழ்கின்றார்‌. 

இதுகாறும்‌ நெல்லை மாவட்டப்‌ பெருமாள்‌ கோலில்கள்‌ வழிபடப்‌ 
பெற்றன. இனி திருமுருகப்‌ பெருமான்‌ இருக்‌ கோவில்களைக்‌ கண்டு 
வழிபட்டுத்‌ திருவருள்‌ பெற்றுய்வோம்‌. 


௫. திருமுருகன்‌ திருக்கோவில்கள்‌. 
திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ திருமுருகப்‌ பெருமானுக்கு இருப்‌ 
பன எண்ணற்ற திருக்கோவில்கள்‌. ஒவ்வொரு சிவன்‌ கோவிலிலும்‌ 
இருக்‌ கோவிலினுள்‌ வட மேற்குப்‌ பகுதியில்‌ முருகப்‌ பெருமான்‌ 
வள்ளி, தேவயானையுடன்‌ எழுந்தருளியிருக்கின்றான்‌ ; சிறுபான்மை 
பெரிய கோவில்களில்‌ கோவில்‌ நுழைலில்‌ . வடபுறத்திலும்‌ 
இருக்கின்றான்‌. ்‌ 
கோலில்‌ ஆட்சித்‌ துறையினர்‌ கணக்கல்‌ வந்துள்ள முருகன்‌ 
தனிக்‌ கோவில்கள்‌ முப்பத்‌ தொன்று ; அவை தம்முள்‌ ஆண்டுக்கு 
ரூபா -மூவாயிரத்தின்‌ மேல்‌ வருவாய்பெறுவன பத்து, அவை 
யாவன :-- 
1. இருச்செந்தூர்‌ வட்டம்‌ :— திருச்செந்தூர்‌-சுப்பிரமணியர்‌, 
9. இருநெல்வேலி வட்டம்‌ :—.திருநெல்வேலி, குறுக்குத்துறை-- 
சுப்பிரமணியர்‌. 
3. சிந்துபூந்துறை-பாளையம்‌ சாலைக்‌ குமரர்‌. 
4. தென்காசி .வட்டம்‌ _இலஞ்சி-குமரர்‌. 
5. பண்புளி-இருமலைக்‌ குமாரசாமி. 
6. அம்பா சமுத்திரம்‌ வட்டம்‌ :--கல்லிடைல்‌ குறிச்‌சி-சுப்பிர 
மணியர்‌. 
ர. சங்கரநமினார்‌ கோவில்‌ வட்டம்‌ :--புளியங்குடி--பால சுப்பிர 
மணியர்‌. 
8. விசுவநாதப்பேரி-பால சுப்பிரமணியர்‌, 
9. நான்குநேரி வட்டம்‌ வள்ளியூர்‌-சுப்பிரமணியர்‌. 
10. கோவிற்பட்டி வட்டம்‌ :--கழுகுமலை-சுப்பிர மணியர்‌-என்பன. 


திருமுருகப்‌ பெருமானுடைய வரலாற்றை விவரமாகக்‌ 
கூறும்‌ கந்தபுராணம்‌. அதன்‌ ஆசிரியர்‌ காஞ்சிபுரம்‌ கச்சியப்ப 
சிவாச்சாரியார்‌. முதலில்‌ முருகப்‌ பெருமானுடைய வரலாற்றைச்‌ 
சுறாக்கமாக அறிந்துகொள்வது இன்றியமையாதது. அதனைக்‌ 
கந்தபூராணம்‌ கூறுமாறு காண்போம்‌. 


[0] 
ர] 
ao J 


நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 
கந்த புராணம்‌ 


நான்முகளுக்கு மகன்‌ காசிப முனிவன்‌ ; ௮ம்முனிவன்‌ மாயை 
என்பவளை மலிந்து பவ்யா, ஆயிரம்‌ தலையோடு கூடிய 
சிங்கமாமுகன்‌, நான்கு கொம்புடைய யானை முகனாம்‌ தாரகா 
சரன்‌ என்ற மூன்று ஆண்‌ மக்களையும்‌, அசமுட என்ற மகளையும்‌ 
மேலும்‌ எண்ணற்ற அசுரர்களையும்‌ பெற்றான்‌. சூரபன்மா தம்பி 
மாருடன்‌ சிவபெருமானை நோக்கத்‌ தவம்புரிந்தான்‌ ; நெடுங்காலம்‌ 
கடுந்தவம்‌ புரிந்தும்‌ பெருமான்‌ வாராமை கண்டு சூரபன்மா வேள்‌ , 
வித்தீயிடையிருந்த வச்சிர கம்பத்திற்‌ குதித்து உயிரை விட்டு எரிந்து 
போனான்‌. சிங்கமுகன்‌ அது கண்டு மேலும்‌ நெடு நாள்‌ தவம்‌ 
இடப்பப்‌ பெருமான்‌ வாராமை கண்டு வச்சிர கம்பத்தில்‌ தானும்‌ 
குதிக்கத்‌ துணிந்தெழுந்தான்‌. அப்போது சிவ பெருமான்‌ வந்து 
தோன்றிச்‌ கூரனையும்‌ எழுப்பிப்‌ பற்பல வரங்கள்‌ அருளினான்‌, 


“ ஆயிரத்தெட்டு அண்டங்களை நூற்றெட்டு யுகம்‌ ஆளுமா றும்‌ 
அந்த அண்டங்களிற்‌ சென்று வர இந்திரஞாலத்‌ தேரும்‌, 
சிங்க ஊர்தியும்‌, சக்கரமும்‌, பெருந்திறனும்‌, பாசுபத முதலிய 
தெய்வப்படைகளும்‌, எந்நாளும்‌ தொலைந்திடாமல்‌ எற்றமிகும்‌ வச்‌ 
சிரமாகிய மேனியும்‌ ” பெற்று நீடு வாழுமாறு வரங்களைச்‌ ஞூரனுக்‌ 
குப்‌ பெருமான்‌ அருளினன்‌. பின்‌ சிங்க முகனுக்கும்‌ தாருகனுக்கும்‌ 
தேவர்களால்‌ தொழமப்பட்டு நூற்றெட்டு யுகம்‌ சூரப்ன்மனு டன்‌ வாழும்‌ 
ஆயுளை நல்‌, ££ எமது சத்தி ஒன்றுதான்‌ உங்களை வெல்லும்‌ ” 
என்று கூறி மறைந்தருளினன்‌. முன்னர்‌ நான்முகன்‌ செய்த 
வேள்வியில்‌ வந்திருந்த அவன்‌ மகன்‌ தக்கன்‌ சிவபெருமானை 
இகழ்ந்தமை கண்ட நந்தியெம்பெருபான்‌ தக்கனை நோக்கி, “ இவ 
பெருமானை இகழ்ந்த வாயையுடைய உன்தலை அற்று வேடொரு 
தலையினை அடைவாய்‌. உன்னைச்‌ சேர்ந்த விண்ணவர்‌ அளப்பிலா 
யுகங்கள்‌ சூரன்‌ எனும்‌ அவுணனால்‌ துயரின்‌ மூழ்குவர்‌ ” என்‌ று 
சபித்தான்‌. 


தேவரேயாயினும்‌, அசுரரேயாயினும்‌, யாவரேயாமினும்‌ தவறு 
செய்வரேல்‌ ஆண்டவன்‌ சிவபெருமான்‌ தறுப்பது இண்ணம்‌. தேவர்‌ 
யாவரும்‌ ஏவல்‌ புரிய, ஞான்‌ நூற்றெட்டு யுகங்கள்‌ ஆயிரத்தெட்டு 
அண்டங்களையும்‌ அடக்கியாண்டனன்‌. இந்திரன்‌ தன்‌ மனைவியுடன்‌ 
சீர்காழிக்‌ காட்டில்‌ மூங்கலோக மறைந்து தங்கிச்‌ சிவபூசை செய்து 
வந்தான்‌. நூற்றெட்டு யுகங்களும்‌ கழிந்தன, விண்ணவர்‌ வெ 


திருமுருகன்‌ திருக்கோவில்கள்‌ 221 


பெருமானைப்‌ பணிய, பார்வதியுடன்‌ ஆறு முகங்களுடன்‌ எழுந்தருளி 
யிருந்த சிவபெருமானுடைய ஆறு நெற்றிக்‌ கண்களிலிருந்து ஆறு 
தீப்பொறிகள்‌ தோன்றின. அவைகளை அம£யும்‌ வருணனும்‌ சுமந்து 
சென்று கங்கையில்‌ விட அவை சரவணப்‌ பொய்கையிற்‌ சேர்ந்து 
ஆறு குழந்தைகள்‌ ஆயின. ஆறு கார்த்திகைப்‌ பெண்களும்‌ ஆளுக்‌ 
கொரு பிள்ளையாக அக்‌ குழந்தைகளை வளர்த்தனர்‌. சிவபெரு 
மான்‌ பார்வதியுடன்‌ அக்‌ குழந்தைகளைப்‌ பார்க்க வந்தனன்‌. பார்‌ 
வ்தி அக்‌ குழந்தைகளை ஒருசேரத்‌ தழுலின்ள்‌. உடனே ௮ல்‌ 
குழந்தைகள்‌ ஆறும்‌ ஆறு முகங்களும்‌ பன்னிரண்டு கைவளும்‌ 
ஒருடலும்‌ இரண்டு இருவடிகளுமாக ஆறுமுகக்‌ கடவுளாமின. 


அப்போது சிவபெருமான்‌ அப்‌ பிள்ளை ஒரு புறம்‌, பார்வதி ஒரு 
புற்மாக எழுந்தருளியிருந்தனன்‌. அம்மையால்‌ ஒரு சேரத்தமுவப்‌ 
பெற்று ஒருருவாட உயிர்களுக்குப்‌ பற்றுக்கோடாக விளங்குகின்றமை 
யால்‌ ஆறுமுகன்‌ கந்தன்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றான்‌. அவன்‌ சரவ 
வணப்‌ பொய்கையில்‌ தோன்றியமையால்‌ சரவணபவன்‌ என்றும்‌, 
கார்த்திகைப்‌ பெண்களால்‌ வளர்க்கப்‌ பெற்றமையால்‌ கர்ர்ததிகேயன்‌ 
எனவும்‌, கங்கையில்‌ தோன்றியமையால்‌ காங்கேயன்‌ என்றும்‌, 
வைகாசி லிசாகத்திற்‌ பிறந்தவன்‌ ஆதலால்‌ விசாகன்‌ என்றும்‌ பெயர்‌ 
உடையவனாயினான்‌. வேள்‌ என்பது விருப்பம்‌ ; யாவரும்‌. விரும்பு 
மாறு பேரழகுடையவன்‌ வேன்‌ ; அவன்‌ மன்மதன்‌ ; மன்மதன்‌ 
இருமாலுக்கு மகன்‌ ஆனதால்‌ கரிய நிறமுடைய வேள்‌ கருவேள்‌ ; 
ஆறுமுகன்‌ சிவபெருமானுக்குத்‌ திருமகன்‌ செவ்வேள்‌. மாறாத 
இளமையுடையவன்‌ முருகன்‌ ; முருகன்‌ தமிழ்நாட்டு மலைக்கடவுள்‌. 
சிவபெருமான்‌ பார்வதியிடம்‌ பின்‌ வருமாறு கூறுகிறான்‌ : (கந்த 
புரராணம்‌-—உற்பத்திக்‌ காண்டம்‌ திரு விளையாட்டுப்‌ படலம்‌ 18, 19.) 


ஈ நன்‌ முகம்‌ இரு மூன்று உண்டால்‌ நமக்கு ; அவைதாமே 
[கந்தன்‌ 
தன்முலமால உற்ற ; தாகப்‌ பிரம மாகி 
முன்மொழிகின்ற நந்தம்‌ மூலிரண்டு எழுத்தும்‌ ஒன்றாய்‌ 
உன்‌ மகன்‌ நாமத்து ராறு எழுத்தென உற்ற வன்றே, ” 


(முருகனுக்குரிய ஆழெமுத்து மந்திரம்‌ “ஓம்‌ சிவாய நம?” ;. 
“ தவராய நம” என்பது ஐந்தெழுத்து மந்திரம்‌.) 


நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வாலா 
| ௮ 


“ ஆதலின்‌ நமது சத்தி அறுமுகன்‌ ; அவனும்‌ யாமும்‌ 
பேதகம்‌ அன்றால்‌ ; நம்போல்‌ பிரிவிலன்‌ யாண்டும்‌ நின்றான்‌; 
ஏதமில்‌ குழவி போல்வான்‌, யாவையும்‌ உணர்ந்தான்‌, ரும்‌ 
போதமும்‌ அழிவில்‌ லீடும்‌ போற்றினர்க்கு அருளவல்லான்‌. ” 


முருகப்‌ பெருமான்‌ சூரனை வெல்லுமாறு புறப்பட்டான்‌. ப 'தினோரு 
உருத்திரர்களையும்‌ 1. தோமரம்‌, 2. கொடி, 3. வாள்‌, 4. வச்சிரா 
யுதம்‌, 5. அம்பு, 6. அங்குசம்‌, 7. மணி, 8, தாமரை மலர்‌, 
9. தண்டம்‌, 10. வில்‌, 11. மழு ஆதிய ஆயுதங்களாக்கித்‌ தந்து, 
சிவ பெருமான்‌ முருகப்‌ பிரானிடம்‌ சத்தி வேலையும்‌ தந்தருளினான்‌. 
தாயும்‌ தந்தையும்‌ முருகனை மார்புறத்‌ தழுவி உச்சி மோந்து வழி 
யனுப்பினார்கள்‌. 


வழியிடையே இருந்த மாயாபுரியில்‌ தாருகனையும்‌ாளஞ்ச 
மலையையும்‌ அழித்து மயன்செய்‌ தேவூரியில்‌ தேவானைவரும்‌ தொழ 
முருகப்பிரான்‌ எழுந்தருளியிருந்தனன்‌. காசி, திருப்பருப்பதம்‌, 
வேங்கடமலை, திருக்காளத்தி, இருவாலங்காடு, காஞ்சி, திருவண்‌ 
ணாமலை, திருவெண்ணெய்‌ நல்லூர்‌, இருமுது குன்றம்‌, தில்லை 
மூதூர்‌ . வணங்கி முருகன்‌ மண்ணியாற்றங்கரையினை அடைந்து 
அங்கே தங்கிச்‌ சிவபூசை புரிந்தான்‌ ; சிவ பெருமான்‌ அம்மையோடு 
தோன்றிப்‌ பாசுபதம்‌ தந்தருளினன்‌. சேய்‌--முருகன்‌ ; சேய்‌ ஆக்யே 
நல்லூர்‌ சேய்‌ நலூர்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது. அங்கிருந்து புறப்‌ 
பட்டுத்‌ திருவிடைமருதூர்‌, இருக்கருப்பறியலூர்‌, திருவாரூர்‌, 
இருச்செங்குன்றூர்‌ தாண்டிப்‌ பெருமான்‌ திருச்செந்திமா நகரஞ்‌ 
சேர்ந்தான்‌. அலைவாயருகே தனக்கொரு கோலில்‌ அமைத்துச்‌ 
சூரபன்மன்‌ முதலியோர்‌ வரலாறு விண்ணவர்‌ ஆசிரியர்‌ 
வியாழன்‌ கூறக்கேட்டு, வீரவாகு தேவரைத்‌ தாதனுப்பி இசையாத 
சூரனோடு போர்தொடுத்தான்‌. சிங்க முகன்‌ ££ அண்ணலே நமக்கு 
ஐயன்‌ அருளிய நூற்றெட்டு யுக ஆயுள்‌ கழிந்தது. அதற்கு அடை 
யாளம்‌ தாருகன்‌ அழிவு. அதனால்‌ பெருமான்‌ சத்தியே”முருகன்‌, 
ஆதலின்‌ தேவரை விடுத்து முருகனைப்‌ பணிதலே நலம்‌ ” என்று 
கூறினான்‌. சூரன்‌ கேட்கவில்லை. இங்க முகன்‌ போரிட்டு அழிந்தான்‌. 
சூரனோ அழியா உடல்‌ பெற்றவன்‌. முருகப்‌ பிரானோடு போரிட்டு 
உடைந்து தலை €ழாகக்‌ கடலிலே மாமாமாக நின்றான்‌ ; அதனை 
முருகன்‌ விட்ட வேல்‌ இருகூறாகப்‌ பிளந்தது. சூர பதுமன்‌ சூரனும்‌ 
பதுமனும்‌ ஆகியே இருவர்‌ சேர்ந்த உறாவம்‌ ; அதனால்‌ மாமரத்தில்‌ 


திருமுருகன்‌ திருக்‌ கோவில்கள்‌ 992 


ஒரு கூறாயே சூரன்‌ மயிலாகவும்‌, மற்றொரு கூறாயே பதுமன்‌ சேவ 
லாகவும்‌ நின்றனர்‌. திருமுருகப்‌ பெருமான்‌ மயிலை ஊர்தியாக 
வும்‌, சேவலைக்‌ கொடியாகவும்‌ கொண்டு திருவருள்‌ புரிந்தான்‌. 
வளர்பிறைத்‌ தலைநாளில்‌ தொடங்கிய போர்‌ ஆறு நாள்‌ நடந்தது ; 
ஆறாவது நாளில்‌ சூரன்‌ உருக்கொண்டு நின்ற மா பட்டது. மா-மாமரம்‌. 
மா பட்ட இடமே மாப்பாடு என்று பெயர்‌ பெற்றது ; அது இன்று 
மணப்பாடு என்று மருவி வழங்குகின்றது. 


இவ்வாறு சூரன்‌ பட்டது ஐப்பசி மாதம்‌ வளர்பிறை ஆறாம்‌ 
நாள்‌. திருக்குற்றாலக்‌ குறவஞ்சியில்‌ கலிப்‌ பெருமான்‌ திரிகூட 
ராசப்பக்‌ கவிராயர்‌ இந்நிகழ்ச்சி பற்றி நகைச்சுவை ததும்பப்‌ பின்‌ 
வருமாறு பாடுகன்றர்‌.. 


“ மீறும்‌ இலஞ்சிக்‌ குறத்தியைக்‌ கொண்ட செவ்‌ 
வேட்‌ குறவன்‌ முதல்‌ வேட்டைக்குப்‌ போன நாள்‌ 
ஆறு நாட்‌ கூடி ஒரு கொக்குப்பட்டது 
அகப்பட்ட கொக்கை அவித்து ஒரு சட்டியில்‌ 
சாறாக வைத்தபின்‌ வேதப்பிராமணர்‌ தாமும்‌ கொண்டார்‌ 
சைவர்‌ தாமும்‌ கொண்டார்‌ தவப்‌ 
பேறா முனி வரும்‌ எற்றுக்‌ கொண்டார்‌ இதை.” 


இலஞ்ச திருக்குற்றாலத்தின்‌ அருலுள்ள ஓர்‌ ஊர்‌; இலஞ்சிக்‌ 
குறத்‌.தி--இலஞ்சியில்‌ கோவில்‌ கொண்டிருக்கும்‌ வள்ளியம்மை, 
கொண்ட-மனைவியாகக்கொண்ட ; செவ்வேள்‌-குறவன்‌-முருகப்பெ ருமா 
ளாயே குறவன்‌. குறத்தியை மணந்தவன்‌ குறவன்‌. முருகன்‌ ஆடிய 
முதல்‌ வேட்டையில்‌ ஆறுநாட்‌ கூடி ஒரு கொக்குப்‌ பட்டது ; அதை ஒரு 
சட்டியில்‌ அலித்துச்‌ சாறாக வைத்தான்‌ ; அக்கொக்குச்‌ சாற்றைப்‌ பிரா 
ணர்‌ உண்டனர்‌ ; புலாலுணவே அறியாத சைவரும்‌ உண்டனர்‌ ; 
முனிவர்‌ தம்‌ தவப்‌ பயனாக ஏற்றுக்கொண்டனர்‌ என்பது நகைச்சுவை 
ததும்பும்‌ ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றதல்லவா ? . இது ஒரு 
சிலேடை--இரு பொருள்‌ தருவது. பாருங்கள்‌, மெய்ப்பொருளை 1 


வேட்டை--திருமணம்‌ ; ஆறு நாள்‌--சட்டி ; கொக்கு--மாமரம்‌ ; 
சாறு திருநாள்‌ ; சட்டிமில்‌ சாறு-சட்டித்‌ திருநாள்‌; முதல்‌ 
வேட்டை முதல்‌ திருமணம்‌ ; தேவயானை திருமணம்‌, ஐப்பசி 
வளர்‌ பிறைச்‌ சட்டியன்று சூரன்‌ மாமரமாக . நின்றதும்‌ ௮ தனை . 


224 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


முருகன்‌ வேலால்‌ இரு கூறாக்கி மமிலும்‌ சேவலுமாக ஆக்க மாயா 
வச்சிர உடம்பினன்‌ சூரபதுமனை ஆட்கொண்டதும்‌, அத்த நாளைப்‌ பிரா 
மணரும்‌ சைவரும்‌: முனிவரும்‌ திரு நாளாகக்‌ கொண்டாடுவதும்‌ 
இங்கே குறிக்கப்‌ பெற்றுள்ள நிகழ்ச்சி. 


மாப்பாடு என்ற மணப்பாடு என்ற ஊரில்‌ இன்னும்‌ மாமரம்‌ 
உண்டாவதில்லை ; சுற்று ஊர்களில்‌ உண்டானாலும்‌ சிறிது வளர்ந்த 
பின்‌ பட்டுப்‌ போகின்றது. 
சூரனை ஆட்கொண்ட மமிலோன்‌ தருச்செந்திலுக்கு வந்தான்‌. 
மாலயன்‌ முதலோர்‌ முருகனை வழிபட்டேத்தினர்‌. முருகப்‌ பெரு 
மான்‌ சிவபெருமானே நிறுவி வழிபட்டேத்தினான்‌. இது பற்றிய 
கந்த புராணச்‌ செய்யுட்கள்‌ மூன்று பின்வருவன : 
“ அப்பொழுது அவ்விடை அமரர்‌ கம்மியன்‌ 
கைப்படு செய்கையால்‌ கந்தவேள்‌ ஒரு 
செப்பரு நிகேதனம்‌ செய்வித்து ஈசனை 
வைப்புறு தாணுவில்‌ வருவித்தானரோ. 
(கம்மியன்‌--தச்சன்‌; நிகேதனம்‌--கோவில்‌.) 
* ஆமயம்‌ முதலிய ஐந்து கந்திகள்‌ 
மாமலர்‌ மஞ்சனம்‌ அமிர்தம்‌ வான்து£ல்‌ 
தூமணி விளக்கொடு தூபம்‌ கண்ணடி 
சாமரை ஆதிகள்‌ அமரர்‌ தந்திட - 
(கந்திகள்‌--மணப்பொருள்கள்‌.) 
'* முழுதொருங்‌ குணர்ந்திடு முருகன்‌ யாவரும்‌ 
்‌ தொழுதரும்‌ இறைவன்‌ நூல்‌ தொடர்பு நாடியே 
விழுமிய கண்ணுதல்‌ விமலன்‌ தாள்‌ மலர்‌ 
வழிபடல்‌ புரிந்தனன்‌ மனங்கொள் காதலால்‌, 
(நால்‌--ஆகமம்‌ ; கண்ணாுதல்‌--சிவபெருமான்‌.) 


(மீட்சப்‌ படலம்‌ 31, 32, 38.) 
இருச்செந்தார்‌-- சுப்பிரமணியர்‌ 


சூரபதுமனே வெல்லுவதற்காக முருகன்‌ படையுடன்‌ வந்து தங்கி 
மிருந்த தலைமையிடமே திழுச்செந்தூர்‌. இது ஒன்றுதான்‌ படை வீடு 
படை வீடு என்பது பாசறை, ஆயுதசாலை, அரசிருக்கை என்று பொருள்‌ 


இருமூருகன்‌ திருக்கோவில்கள்‌ 926 


படும்‌. ஆனால்‌ நக்கீரர்‌ அருளிய இருமூருகு ஆற்றுப்படையில்‌ இருப்‌ 
பரங்குன்றம்‌, திருச்சீரலைவாய்‌ (திருச்செந்தூர்‌), திருவாவினன்குடி 
(பழநிமலை), திருவேரகம்‌ (சாமி மலை), குன்றுகள்‌ தோறும்‌ ஆடல்‌; 
பழமுதிர்சோலை (அழகர்‌ கோவில்‌) என்ற ஆறும்‌ ஆற்றுப்படை 
வீடுகள்‌ ; ஆற்றுப்படுத்தப்பட்ட இடங்கள்‌ என்று. பொருள்படும்‌. 


இருச்செந்தூரிலுள்ள கோவிலில்‌ முருகப்‌ பெருமான்‌ சிவலிங்கம்‌ 
அமைத்து வழிபட்டனன்‌ ; சிறந்த சிவன்‌ கோவில்‌ இது; இது 
இப்போது முருகன்‌ கோவிலாக மாறிவிட்டது”; என்றாலும்‌ கருவறையி 
லுள்ள முருகப்‌ பெருமானுக்குப்‌ பக்கத்தில்‌ அந்தச்‌ சிவலிங்கம்‌ 
இன்றும்‌ பேணி வைக்கப்பெற்றிருப்பதோடு முருகனுக்கு வழிபாடு 
நடக்கும்‌ ஒவ்வொரு காலத்திலும்‌ இச்சிவலிங்க வழிபாடும்‌ நடக்கின்றது. 
சூரனைத்‌ தடிந்து தம்மைக்‌ காத்தருளிய முருகப்‌ பெருமானைத்‌ தேவர்‌ 
கள்‌ வழிபட்டமைக்கு அறிகுறியாக முதலில்‌ முருகப்பெருமானுக்கு 
வழிபாடு நடக்கின்றது ; உடனே பூசாரி முருகப்பெருமானுக்குப்‌ 
பின்னாலே போய்ச்‌ சிவலிங்கத்துக்கு வழிபாடு ஒவ்வொரு காலத்திலும்‌ 
செய்றார்‌. அதன்‌ கருத்து செந்திலாண்டவன்‌ சிவலிங்க வழிபாடு 
செய்ன்றமையைக்‌ காட்டுவதாம்‌. முன்புறம்‌ மயில்மண்டபத்தில்‌ 
மயில்களுடன்‌ நந்தியும்‌ இருப்பது காணலாம்‌. 


திருச்செந்தூரில்தான்‌ முதல்‌ முதல்‌ முருகப்‌ பெருமானுக்குத்‌ 
இருக்கோலில்‌ அமைத்தது. பின்னர்‌ திருப்பரங்குன்றம்‌, இருவே 
ரகம்‌ முதலிய பிற இட்ங்களிலெல்லாம்‌ இருக்கோலில்கள்‌ அமைந்து 
முருக வழிபாடு நடைபெறுகின்றது. யானைமுகப்பெருமான்தான்‌ சவ 
பெருமானுடைய மூத்த பிள்ளையார்‌ ; இளைய பிள்ளையார்‌ முருகப்‌ 
பிரான்‌. ஆனால்‌ இரு பிள்ளையார்களும்‌ சிவபெருமான்‌ எடுத்த 
வேறு இருமேனிகளே ஆதலின்‌ இவர்கள்‌ இருவரும்‌ சிவபெருமானின்‌ 
வேறல்லர்‌. 

“ நம்‌ செந்தின்‌ மேய வள்ளி மணாளர்க்குத்‌ தாதை கண்டாய்‌ ” 
என்று திருமறைக்காட்டுத்‌ தேவாரத்திற்‌ செந்திற்‌ பெருமானைப்‌ பாடி 
யிருக்ன்றார்‌ திருநாவுக்கரசு நாயனார்‌. 

- இருநெல்வேலியிலிருத்து தென்கிழக்காக முப்பத்துநான்கு 
மைல்‌ தூரத்தில்‌ கடற்கரையில்‌ இருக்கும்‌ நகரம்‌ இருச்செந்தூர்‌ ; 
புகை வண்டி வழியாக இது முப்பத்தெட்டு மைல்‌ தூரம்‌. 
இவ்வூர்‌ பண்டைக்‌ காலத்தில்‌ அலைவாய்ச்செந்தில்‌ என்று பெயர்‌ 

தெ. மா-15 


926 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலர்று 


பெற்றிருந்தது. இது கடற்கரை மேல்‌ அலைவாயில்‌ இருத்தலினாலே 
அலைவாய்‌, சர்‌ அலைவாய்‌, என்று பெயர்‌ இடப்பெற்றது. . முருகன்‌ 
சேந்த நிறம்‌ உடைமையால்‌ சேந்தன்‌ எனப்‌ பெ கிறான்‌. சிவந்த 
நிறமுடைய சேந்தனுக்கு இக்‌ கோவில்‌ இல்லாக இருத்தலினாலே 
இது சேந்தில்‌, செந்தில்‌ என்று பெயர்‌ பெறுவதாயிற்று. தேவாரக்‌ 
காலம்வரை இது அலைவாய்‌, செந்தில்‌ என்‌ அ வழங்கப்பெற்று, 
பின்‌ செந்தில்‌ ஊர்‌ என்றும்‌ பெயர்‌ பெற்றது. செந்தில்‌ ஊர்‌ 
செந்தூர்‌, இருச்செந்தூர்‌ ஆட அருணூரிநாதர்‌ காலத்தில்‌ திருச்‌ 
செந்தூர்‌ என்று திருப்புகழில்‌ வழங்கவும்‌ பெற்றது. சே-சிவந்த 
நிறம்‌ ; சேந்தன்‌, சேய்‌ என்பன இகன்‌ அடியாக வந்தனவே. 


பெருமானைச்‌ செந்திலாண்டவன்‌, முருகன்‌ என்ற பெயர்களால்‌ 
அடியார்கள்‌ வாய்‌ குளிரப்‌ புகழ்ந்து மூழ்னெறார்கள்‌. சுப்பிர 
மணியன்‌ என்ற பெயர்‌ பிற்காலத்தில்‌ வழங்கப்பெற்றுவருகிறது. 
ஆண்டவன்‌ முன்சென்று மனம்‌ உரு வாயார வாழ்த்துவார்‌ யாவரும்‌ 
“ முருகா, முருகா ” என்றே வாழ்த்து£ன்றனர்‌. இந்தக்‌ கலியுகத்‌ 
திலே கண்கண்ட தெய்வமாக இப்பெருமான்‌ இருத்தலினாலே 
“ கலியுகவரதன்‌ ” என்றும்‌ புகமப்பெறுன்றனன்‌. குன்றுதோறும்‌ 
திருவிளையாடல்‌ புரிபவன்‌ திருமுருகன்‌. இங்கும்‌ இக்‌ கோவில்‌ இருப்பது 
ஒரு மணற்‌ குன்றின்மேலேகான்‌. 


திருமுருகாற்‌ னுப்படையைப்‌ பாடியருளிய நக்கரதேவ! நாயனா 
ருடைய திருவுருவம்‌ இன்றைக்கு அறு நூறு ஆண்டுகளின்‌ முன்னர்‌ 
பராக்கிரம பாண்டியனால்‌ இக்‌ கோவிலில்‌ எழுந்தருளச்‌ செய்யப்‌ 
பெற்றது என்ற செய்தியைக்‌ கல்வெட்டுக்‌ கூ அகன்றது. கல்வெட்டுக்‌ 
கள்‌ சிலவற்றில்‌ “ சுப்பிரமணியப்‌ பிள்ளையார்‌,  சுப்பிரமணியப்‌ 
பட்டாரகர்‌ ” என்று பெருமான்‌ குறிப்பிடப்பெறுறான்‌. சங்க 
இலக்கியங்களில்‌ இத்‌ திருக்கோவில்‌ குறிப்பிடப்பெற்றிருப்ப கால்‌, 
இன்றைக்கு இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே இது புகழ்‌ 
பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. முருகப்‌ பெருமான்‌ செந்‌ திலாண்டவனாக 
எழுந்தருளி வந்து சூரனை வென்ற காலம்‌ கணக்குக்கு எட்டாதது 
என்ப. ்‌ 


கடலைப்‌: பார்க்கக்‌ கடற்கரையிலே கருவறையில்‌ கிழக்கே பார்க்க 
எழுந்தருளியிருக்ெறார்‌ சுப்பிரமணியப்‌ பெருமான்‌. இவருடைய 
இடது கைப்‌ புறமாகப்‌ “பஞ்ச முகச்‌ சிவலிங்கப்‌ பெருமான்‌ .” 


திருமுருகன்‌ திருக்கோவில்கள்‌ 927 
எழுந்தருளியிருக்ன்றார்‌. கருவறைக்கு அடுத்திருப்பது இரு இடை 
நாதி. இதிலே அருச்சகர்கள்‌ தாம்‌ இருப்பார்கள்‌. பெருமானுக்கு 
இரு காவலர்‌ வீரபாகு தேவர்‌, வீர மார்த்தாண்டர்‌ என்ற வீரர்‌. 
இவர்கள்‌ இருக்கும்‌ இடம்‌ மணி இருத்தலால்‌ மணியடி என்று 
பெயர்‌ பெறும்‌. இதற்கடுத்த மா மண்டபம்‌ மயில்‌ மண்டபம்‌ - என்று 
பெயருடையது. இதிலே இரண்டு மயில்கள்‌, இடையே நந்தியுடன்‌ 
அமைந்துள்ளன. இக்‌ கோவிலில்‌ அம்மையும்‌ அம்பலவாணரும்‌ 
வயிரவரும்‌ உள்ளனர்‌. 


இந்த மயில்‌ ' மண்டபத்துக்கு நடுவே வடபுறமாகத்‌ தெற்கே 
பார்க்க ஆறுமுக நயினார்‌ எழுந்தருளியிருக்கன்றார்‌ ; வலப்புறம்‌. 
வள்ளியம்மையும்‌ இடப்புறம்‌ தேவயானையம்மையும்‌ இருக்கின்றனர்‌. 
சிவன்‌ கோவில்களில்‌ கூத்தப்பிரான்‌ தெற்கே பார்க்க எழுந்தருளி 
யிருப்பது போல ஆறுமுக நமிஞர்‌ முருகன்‌ கோவில்களில்‌ இருக்‌ 
இன்றார்‌. சிவண்‌ கோவில்‌ திருநாட்களில்‌ ஏழாந்‌ திருநாளன்று 
கூத்தப்பிரானாகிய நடராசர்‌ சிவப்புச்‌ சாத்தி, வெள்ளை சாத்தி, பச்சை 
சாத்தி, மூன்று முறை அழித்தல்‌, மறைத்தல்‌, அருளலை உணர்த்தி 
எழுந்தருளிவருவதுபோல ஆறுமுக நமினார்‌ முருகப்பெருமான்‌ 
இருவிழாக்களில்‌ எழாந்‌ திருநாளன்று எழுந்தருளி வருவார்‌. 
கருவறையிலிருந்து அ இகாலை உருகு சட்டத்தில்‌ வருவது தோற்றத்‌ 
தையும்‌, காலையில்‌ அலங்காரத்துடன்‌ பவனி வருவது காத்தல்‌ 
தொழிலையும்‌ குறிக்கும்‌. திருச்செந்தூரில்‌ மாசிமாதததிலும்‌, ஆவணி 
மாதத்திலும்‌ ஆக இரண்‌டூ பெரு விழாக்கள்‌ நடைபெறுகின்றன. 
நடராசாவேதான்‌ ஆறுமுக நயினார்‌ என்பது திருமூலர்‌ திருமந்திரத்‌ 
தால்‌ புலனான்றது-— ்‌ 


ட ஆறுமுகத்தில்‌ அதுபதி நான்‌ என்றும்‌ 
கூறு சமையக்‌ குருபரன்‌ நான்‌ என்றும்‌ 
தேறினர்‌ தெற்குத்‌ திரு அம்பலத்துள்ளே 
வேறின்றி அண்ணல்‌ விளங்கி நின்றானே.” 
வைகாசி விசாகத்தன்று விசாகனை நாடெல்லாம்‌ கூடிவந்து கடலாடி. 
வழிபட்டு உய்யும்‌. சூரசம்மாரம்‌ நடந்த ஊர்‌ இது, ஆதலினால்‌ 
இங்கே கந்தர்சட்டித்‌ இருவிழாவே உயிர்‌ போன்றது ; உண்மையான 
முருகன்‌ அடியார்கள்‌ இங்குவந்து ப்ர பெருமான்‌ சூரனுக்கு 
அருள்வது கண்டு திருவருள்‌ பெறுவர்‌. 
நெ. மா.--15& 


228 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலர்று 


ஆறுமுக நயினார்‌ பொற்பணியமைந்த நாற்கால்‌ மணி மாடத்தில்‌ 
எழுந்தருளியிருக்கன்றார்‌. உள்‌ முதற்‌ சுற்றில்‌ தென்‌ மேற்குப்‌ 
பகுதியில்‌ வள்ளியம்மை திருக்கோலிலும்‌, வடமேற்குப்‌ பகுதியில்‌ 
தெய்வயானை திருக்கோவிலும்‌ இருக்கின்றன ; இது வள்ளியம்மை 
பிரகாரம்‌. இதற்கடுத்துள்ள இரண்டாம்‌ சுற்று பெருமாள்‌ கோலில்‌ 
பிரகாரம்‌. ஆறுமுக நயினாருக்கு எதிரேயுள்ள வெளி மண்டபம்‌ 
“ சண்முக விலாசம்‌ ” எனப்‌ பெறும்‌. இங்கேதான்‌ பலவகைப்பட்ட 
தீராத நோயாளிகள்‌ வந்திருந்து நோய்‌8ரப்‌ பெற்றுப்‌ பெருமா 
னுடைய திருவருளையும்‌ கொண்டு போடன்றார்கள்‌. . பெருமான்‌ திரு 
வருளைப்போல இங்கே எப்போதும்‌ கடற்‌ காற்று வீசிக்கொண்டே 
இருக்கும்‌. 

சண்முக விலாசத்துக்கு நேர்தெற்கே நாழிக்‌ இணறும்‌ கந்த 
புட்கரணியும்‌ இருக்ன்றன. இது இருபத்துநான்கடி ஆழமுடையது ; 
நடுவே . பதினான்கடிச்‌ சதுரமாக இருக்கும்‌ நீர்‌ நிலையே கந்தப்‌ 
பெருமான்‌ பெயரால்‌ அமைந்த கந்தபுட்கரணி. இதிலுள்ள நீர்‌ 
கந்தக மணமாக இருக்கறது. இதற்குக்‌ ழ்‌ பக்கம்‌ உள்ளது ஒரு 
இரணை ; அதில்‌ வடக்கோரத்தில்‌ இருக்கறது நாழிக்‌ இணெறு. இது 
நாழி உருவில்‌ நான்கைந்தடி ஆழம்‌ உள்ளது. இதில்‌ எத்தனை 
யாயிரம்‌ பேர்‌ மோந்து மோந்து குளித்தாலும்‌ தண்ணீர்‌ குறைவ 
தில்லை. இது முருகப்‌ பெருமான்‌ வேலாயுதத்தை ஊர்ன்றியமையால்‌ 
எழுந்த நல்ல தண்ணீர்‌ ஊற்று. கந்தபுட்கரணி, நாழிக்‌ கிணற்று 
நீரில்‌ குளித்துப்‌ பின்னரே கடலாடூவது விதி முறை. மக்கள்‌ 
நலத்தை முன்னிட்டு இந்நீர்‌ குழாய்‌ வழியே மேலே ஏற்றப்‌ 
பெற்று, குளிப்பதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. 

கொற்கைப்‌ பாண்டியர்கள்‌ ஆட்சியிலேயே இக்‌ கோவில்‌ இருந்து 
வந்திருக்கறது. அக்காலத்தில்‌ தண்பொருநைத்துறையிலிருந்து 
பட்டத்து யானைமேல்‌ திருமஞ்சனம்‌ முருகப்‌ பெருமானுக்கு 
நாடோறும்‌ வந்திருப்பது , தெரிறறது, இன்றும்‌ அப்படி த்துறை 
“ திருச்செந்தூர்த்‌ திருமஞ்சனப்படித்துறை ” என்று பெயர்‌ வழங்‌இ 
வருது. இன்றும்‌ விழாக்‌ கொடியேற்றுக்கு முந்திய நாள்‌ 
கொற்கை மண்‌ எடுத்துவரும்‌ பழக்கம்‌ இருந்துவருகிறது. 

இன்றைக்கு முந்தூற்றுப்‌ பதின்மூன்று ஆண்டுகளுக்கு மூன்‌ 
இ.பி. 1648-ல்‌ ஆறுமுக நயினார்‌ திருவுருவைத்‌ தங்கத்‌ திருவரு 
என்று மயங்கிச்‌ சில தச்சுக்‌ சொள்ளைக்காரர்‌ கப்பலில்‌ தூக்கச்‌ 


திருமுருகன்‌ திருக்கோவில்கள்‌ 229 
செல்வாராமினர்‌. ஆண்டவன்‌ அருளால்‌ அச்சிலையின்‌ கனம்‌ மிகுதி 
பாடிக்‌ கப்பலை ஆழ்த்திவிடம்‌ போன்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. அத்‌ 
துடன்‌ பெரும்‌ புயற்காற்று வீசிக்‌ கப்பலை அலைத்தது. அதனால்‌ 
கொள்ளைக்காரர்‌ மிகவும்‌ அஞ்சி ஆறுமுக நமினாரைக்‌ கடலிலேயே 
தள்ளிவிட்டுப்‌ போய்‌ விட்டனர்‌. அதே கொள்ளைக்காரர்‌ கற்சிலையா 
லாகிய மூலவரையும்‌ உடைத்து விட்டுப்‌ போயிருந்தனர்‌. இச்செய்தி 
களை அறிந்த அக்கால ஆட்சித்‌ தலைவர்‌ வடமலையப்ப பிள்ளையன்‌ 
- மூலவருக்கும்‌ ஆறுமுக நயினாருக்கும்‌ புதுத்‌ திருவுருவங்கள்‌ சமைக்கச்‌ 
செய்து அவற்றை மேளதாளத்துடன்‌ இருச்செந்தூருக்கு எழுந்‌ 
குருளப்‌ பண்ணிக்கொண்டு வரச்‌ செய்தார்‌. ஒரு நாள்‌ பாளையம்‌ 
சாலையில்‌ அவை தங்கன ; அந்த இடத்தில்‌ தோன்றிய திருக்‌ 
கோலிலே சாலைக்‌ குமரர்‌ கோவில்‌. மறுநாள்‌ புறப்பட்டுப்‌ பாளையங்‌ 
கோட்டைக்கு வர, ஆறுமுகநயினார்‌ கடலிலே இடைத்துலிட்ட செய்தி 
வந்து விட்டது. அந்த இடம்தான்‌ இப்போது “ முருகன்‌ குறிச்சி ” 
என்ற பெயருடன்‌ விளங்குகின்றது. ஆண்டவன்‌ கனலில்‌ அருளிய 
கட்டளைப்படி, பிள்ளையன்‌ கடலிலே சென்று எலுமிச்சம்பழம்‌ மிதந்த 
இடத்தில்‌ இறங்கித்‌ தாமே ஆறுமுகப்‌ பெருமானை எடுத்து வந்தனர்‌. 
ஆதலின்‌ அவர்‌ கட்டளைப்படி ஆறுமுகப்‌ பெருமானுடைய புதுத்‌ 
திருவுருவம்‌ பாளையங்‌ கோட்டைச்‌ சிவன்‌ கோலிலில்‌ வைக்கப்பெற்று 
இன்றும்‌ காட்சியருள்‌8ன்றது. மூலவர்‌ திருவுருவம்‌ மட்டம்‌ திருச 
செந்தூருக்குக்‌ கொண்டுபோகப்‌ பெற்றுக்‌ கொல்லம்‌ 829 (இ. பி, 
16583) தை மாதம்‌ 29-ம்‌ நாளன்று கடலிற்‌ படைத்த ஆறுமுக 
நயிஞருடன்‌ உரிய இடங்களில்‌ அமைக்கப்‌ பெற்றுக்‌ குடமுழுக்கு 
விழாவும்‌ நடைபெற்றது. இதனால்‌ ஆறுமுகநயினார்‌ கடலினுள்‌ ஐத்‌ 
தாண்டுகள்‌ இருந்தார்‌ என்பது புலனான்றது. அதற்குரிய தேய்வு 
கள்‌ அவர்‌ இருமேனியில்‌ இன்றும்‌ காணக்கடக்கின்றன. 


மேலக்கோபுரம்‌ நூற்றிருபத்தேழு அடி உயரமானது. இது சுமார்‌ 
நானூறு ஆண்டுகளுக்கு முன்‌ அடிகளார்‌ தேசிக மூர்த்தித்‌ தம்பி 
ரான்‌ என்ற பெரியாரால்‌ ஒன்பது தட்டுக்களுடன்‌ கட்டி அமைக்கப்‌ 


பெற்றது. பழைய பாறையைக்‌ குடைந்‌, அமைந்த இத்‌ திருக்‌ 


கோலில்‌ இப்போது அழகான உறுதியான கருங்கற்‌ பணியுடன்‌ திகழ்‌ 
இன்றது. இக்‌ கருங்கற்‌ பணியைத்‌ தொடங்கிய பெரியார்‌ மோனச்‌ 
சாமிகள்‌ ; பணி தொடகங்கய்து இ.பி. 1868-ல்‌; இப்பணியை 1989-ல்‌ 
முடித்த பெருமை ஆறுமுகச்‌ சாமிக்கு கரியது. . கோபுரம்‌ இதன்‌ 
பின்னர்‌ புதுப்பிக்கப்பட்டது. 


290 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலா று 


இங்கே கோவிலருகே தங்குவதற்கு மிக்க வசதியான பெரிய 
பெரிய கட்டிடங்களைக்‌ கோலிலார்‌ கட்டியிருக்கன்றனர்‌. அர?னெர்‌ 
வழிப்போக்கர்‌ விடுதியும்‌  கோவிலருகே இருக்கறது. பலப்பல 
மடங்களும்‌ மண்டபங்களும்‌ பல சாதிமினர்‌ தத்தமக்கெனக்‌ கட்டி 
யிருக்கன்றார்கள்‌. இக்கோலில்‌ ஆதரவில்‌ ஒர்‌ ஆகமப்‌ பாடசாலையும்‌ 
எழை விடுதியும்‌ நிறுவப்‌ பெற்றுள்ளன. இனி, திருநெல்வேலி 
வட்டத்திலுள்ள இரண்டு கோவில்களையும்‌ கும்பிடுவோம்‌. 


திருநெல்வேலி வட்டம்‌ 

குறுக்குத்துறை-—சுப்பிரமணியர்‌ 

சிந்துபூந்துறையிலிருந்துகான்‌ முன்னர்‌ நெல்லையப்பருக்கு 
நாடோறும்‌ இருமஞ்சன நீர்‌ கொண்டு போகப்‌ பெற்றது. இந்து 
பூநீதுறைக்குத்‌ தெற்கே ஒரு மைல்‌ தூரத்தில்‌ ஆற்றின்‌ தடவே 
நல்ல பாறை இருக்கிறது. அது மிகவும்‌ லிளைந்து திருவுருவங்கள்‌ 
சமைப்பதற்கு நல்ல தகுதியுடன்‌ இருந்து. வரு£றது. அதனால்‌ அது 
திருவுருமாமலை என்றும்‌ பெயர்‌ பெற்றுவிட்டது. 


இப்பாறையிலிருந்துதான்‌ திருச்செந்தூர்‌ மூலவர்‌ முருசப்பெரு 
மானுடைய திருவுருவம்‌ 1653-ல்‌ சமைக்கப்‌ பெற்றது. அதனை 
ஆக்கக்‌ கொண்டிருந்த சிற்பி அப்பாறையிலும்‌ முருகப்‌ பெருமான்‌ 
திருவுரு ஒன்று ஆக்கினான்‌. வடமலையப்ப பிள்ளையினுடைய தாயார்‌ 
அந்தத்‌ இருவுருவை நாடோறும்‌ பூசித்து வந்ததனால்‌ அப்பாறை 
ஆச்சிப்பாறை என்ற பெயரும்‌ பெற்றிருந்தது. பாறையில்‌ அமைந்த 
முருகப்பெருமானைத்‌ திருநெல்வேலியிலிருந்து நாடோறும்‌ பலர்‌ 
வந்து வழிபடத்‌ தொடங்கனர்‌. நாளடைவில்‌ அப்பெருமானுக்குத்‌ 
இருக்கோலிலும்‌ எழுந்தது. திருநெல்வேலியிவிருந்து ஆற்றுக்கு 
அது சிந்து பூந்துறையை விடக்‌ குறுயை வழியுடைமையால்‌ "குறுக்குத்‌ 
“துறை எனப்‌ பெயர்‌ பெற்றது. இத்திருக்‌ கோவிலில்‌ 
சித்திரை மாதத்திலும்‌ ஆவணியிலும்‌ பெருலிழாக்கள்‌ நடை 
இக்கோவில்‌ . திருவாவடுதுறை யாதன ஆட்சியில்‌ 

உள்ளது. இது . குறுக்குத்துறை ஆனபடியால்‌ - றிது 
றயிலிருந்து திருமஞ்சனம்‌ 
வருவது நின்று குறுக்குத்துறையிலிருந்து வரத்‌ தொடங்கி 
நடைபெற்று வருது. அதிலிருந்து ' குறுக்குத்‌ துறைக்கும்‌ 


திருமுருகன்‌ திருக்கோவில்கள்‌ 231 


நெல்லையப்பர்‌ கோவிலுக்கும்‌ ஆகக்‌ கற்படித்தளம்‌ மூன்றடி 
அகலத்தில்‌ அமைக்கப்‌ பெற்றது. (இக்‌ கற்படித்தளம்‌ நல்லதோர்‌ 
சாலை ஏற்பட்டபின்‌ அதன்கீழ்‌ அழுந்திப்‌ போய்விட்டது. 1923-ம்‌ 
ஆண்டில்‌ வெள்ளத்தில்‌ சாலைகள்‌ அடித்துக்கொண்டு போகப்‌ 
பட்டபோது இக்‌ கற்றளம்‌ யாவரும்‌ அறியச்‌ சிற்சில இடங்களில்‌ 
வெளிப்பட்டிருந்தது. இக்கோவிலுக்குச்‌ சிறிது வடக்கே இருப்பது 
திருச்செந்தூர்‌ செல்லும்‌ புகைவண்டிப்‌ பாலம்‌ ; தெற்கே 
அண்மையில்‌ புதிதாக அமைந்திருக்கிறது ஒரு வண்டிப்‌ பாலம்‌. 


சந்து பூந்துறை--பாளையம்சாலைக்‌ குமாரசாமி 


திருநெல்வேலியிலிறாந்து பாளையங்கோட்டைக்குப்‌ போகும்‌ 
சாலை , பாளையம்சாலை. இது சிந்து பூந்துறையில்‌ புகும்‌ இடத்தில்‌ 
குமரர்‌ கோலில்‌ தன்று அமைந்து பாளையம்‌ சாலைக்குமரர்‌ 
கோவில்‌ என்று அழைக்கப்‌ பெறுவதாயிற்று. இ.பி. 1655-ல்‌ 
இருச்செந்தூர்க்‌ கோவிலுக்கு அமைக்கப்‌ பெற்ற மூலவரும்‌ 
ஆறுமுக நயினாரும்‌ தங்ய இடம்‌ இது, அதனால்‌ இங்கே உள்ள 
மூலவர்‌ ஆறுமுகராகவே இருக்கன்றனர்‌. இக்கோலில்‌ நாளடைவில்‌ 
சிறிது பெரிதாகப்‌ பொருள்‌ தரத்திலும்‌ வளர்ந்து இன்று மிக்க 
சிறப்புடன்‌: விளங்குகின்றது. நாடோறும்‌ எண்ணற்ற மக்கள்‌ கூடி 
வழிபட்டுத்‌ இருவருள்‌ ' பெறுன்றனர்‌. இதற்கு எதிரிலே தரு 
சத்திரமும்‌ இருக்றெது. 

இனி, தென்காசி வட்டத்திற்‌ சென்று முருகப்‌ பெருமானை 
வழிபடுவோம்‌. 


தென்காசி வட்டம்‌ 


இலஞ்சி--குமரர்‌ 

தென்காசியிலிருந்து இலஞ்சி ஊர்‌ வழியாகவும்‌, குற்றாலம்‌ 
சாலையிலிருந்து விலக நேராகவும்‌ குமரர்‌ கோவிலுக்கு நல்ல 
சாலைகள்‌ வருன்றன. இலஞ்ச என்பது ' மழ மரம்‌. ம£ழின்‌ 
ஒழ்ப்‌ பெருமான்‌ தோன்றியதனாலே இவ்விடம்‌ இலஞ்சி எனப்‌ 
பெயர்‌ பெற்றது. இலஞ்சி என்பது ஏரி; ஏரிகள்‌ சூழ்ந்த இடம்‌ 
இலஞ்சி என்று கூறுதலும்‌ உண்டு. பார்வதி திருமணத்‌ தின்போ, ௮ 


282 நெல்லே மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 
வடநாடு தாழ்ந்து தென்னாடு உயர்ந்ததாகச்‌ சிவபெருமானால்‌ அத 
னைச்‌ சரிசெய்ய அனுப்பப்பெற்ற அகத்திய முனிவர்‌ இங்கே வந்து 
சிற்றாற்றின்‌ கரையில்‌ வெண்‌ மணலைச்‌ வெலிங்கமாகப்‌ பிடித்து 
வைத்துப்‌ பூசனை ஆற்றினார்‌ ; ,அவர்‌ முதல்‌ நாள்‌ மாலையிலும்‌ மறு 
நாட்‌ காலையிலும்‌ பூசை செய்த இரண்டு வெண்‌ மணற்‌ இவலிங்கங்‌ 
களையும்‌ ஒன்றாக்கனார்‌. அதனால்‌ “இரு வாலுக நாயகர்‌ * 
என்று சிவலிங்கப்‌ பெருமான்‌ பெயர்‌ பெற்றார்‌, வாலுகம்‌-வெண்‌, 
மணல்‌, 

இப்போதுள்ள திருக்கோவிலின்‌ வட பகுதியில்‌ இருவாலுக நாயகர்‌ 
இழக்கே பார்க்க எழுந்தருளியிருக்கின்றார்‌. அம்மை * இருவாலுகர்ச்‌ 
இனியாள்‌ ?? தென்‌ முகமாக அமர்ந்திருக்கன்றாள்‌. குமரப்‌ 
பெருமான்‌ கோவிலின்‌ தென்பகுதியில்‌ எழுந்தருளியிருக்கன்றான்‌. 
குமரன்‌ திரு முன்பு மயிலும்‌, இருவாலுக நாயகர்‌ இரு முன்பு நந்தி 
யும்‌ உள. இருவாலுக நாயகர்‌ குவளை சாத்தியே இருக்கின்றார்‌ ; 
இவருக்குத்‌ திரு முழுக்காட்டு உண்டு ; ஆனால்‌ எண்ணெய்‌ முழுக்‌ 
காட்டு மட்டும்‌ இல்லை. 


குமரப்‌ பெருமான்‌ ஒரு இரு முகத்துடனும்‌ வலது புறமுள்ள 
இரண்டு கைகளில்‌ வரதமும்‌ வேலும்‌, இடக்கைகளிரண்டில்‌ அபய 
மூம்‌ குக்குடமும்‌ பொருந்த இளமையுடன்‌ -எழுந்தருளியிருக்ஜன்றார்‌. 
குக்குடம்‌-சேவல்‌. முருகப்பெருமானுக்கு வேல்‌ ஞானசத்தி, வள்ளி 
யம்மை இச்சா சத்தி, தெய்வயானையம்மை ஒரியா சத்தி. முருக 
னுக்கு உள்ள பல மூர்த்தங்களுள்‌ குமார மேனியுடன்‌ இங்கே எழுந்‌ 
தருளியிருத்தலால்‌ பெருமான்‌ குமரர்‌ என்று பெயர்‌ பெற்றார்‌. 
குமரருடைய கோவில்‌ குமரர்‌ கோலில்‌. 

ஐப்பசி மாதம்‌ கந்தர்சட்டித்‌ இருவிழாவில்‌ குமரப்‌ பெருமான்‌ 
அயன்‌, அரி, அரன்‌, மகேசன்‌, சதாசிவன்‌ ஆதிய ஐந்து மூர்த இகளாக 
முறையே முதல்‌ ஐந்து நாட்களில்‌ காட்சியருஸி ஆறாம்‌ நாள்‌ தவ 
பெருமானாக நின்று சூரன்‌ வென்று மயிலும்‌ சேவலுமாக ஆக்கி 
யருள்சன்றான்‌. ர 


இலஞ்சிக்‌ குமரர்‌ கோலிலிலே எண்ன 


எற்ற இருமணங்கள்‌ அடிக்‌ 
கடி நடைபெறுகின்றன. யூ 


திருமுருகன்‌ திருக்கோவில்கள்‌ 283 
பண்புளி---இருமலைக்குமாரசாமி 


புளிய மரமே இங்கே தல மரம்‌. அதனால்‌ இது பண்‌ புளி என்ற 
பெயர்‌ பெற்றது. இது பண்புளிப்‌ பட்டணம்‌ என்றும்‌ பெயர்‌ பெறும்‌. 
இதற்கு வட மேற்கே இரண்டு மைல்‌ தொலைலில்‌ உள்ள சிறு 
மலையே இத்திருமலை. முந்நூறு அடி உயரமுள்ள  இத்திருமலை 
மேல்‌ குமரப்‌ பெருமான்‌ கோலில்‌ கொண்டு எழுந்தருளியிருக்கன்‌ 
றார்‌. இம்மலை மேல்‌ ஏற 546 படிகள்‌ அமைந்துள்ளன. மலை 
உச்சியில்‌ புனிய மரம்‌ ஒன்று தல மரமாக நிற்றேது; அதன்‌ அடி 
மில்‌ வேலும்‌ மயிலும்‌ கொண்ட கற்சிலை இருக்கிறது. இருச்செந்‌ 
தூரிற்‌ போல இங்கும்‌ கோவில்‌ முகப்பில்‌ “ சண்முக விலாசம்‌ ” 
என்ற மண்டபம்‌ இருக்கின்றது. இம்மலைக்குத்‌ தென்கிழக்கில்‌ அரை 
மைல்‌ தூரத்தில்‌ அனுமனாற்றின்‌ தென்‌ கரையில்‌ கோட்டைத்திரடு 
என்று வழங்கும்‌ இடத்தில்‌ பழைய கோட்டை ஒன்று இருந்தது, 
அதிலிருந்த குமரன்‌ இருவுருவமே பெருமான்‌ கட்டளைப்படி இங்கே 
கொண்டு வரப்பெற்றுள்ளது. இம்மலைக்‌ கோவில்‌ அண்மையிலே 
வளர்ச்சி பெற்றது. 


பண்புளி ஊரின்‌ வட$ழக்குப்‌ பகுதியில்‌ சிவன்‌ கோவில்‌ ஒன்று 
இருக்கறது ; ்‌ திரு நகரீசுரமுடையார்‌, அம்மை அறம்‌ வளர்த்த 
நாயக. இருமலைக்‌ :குமாரசாமிக்குத்‌ தைப்பூசத்‌ திருவிழாவும்‌ 
அதில்‌ ஒன்பதாம்‌ நாள்‌ இருத்தேரும்‌, கார்த்திகை மாதம்‌ கடைசித்‌ 
இங்களன்று தெப்ப விழாவும்‌ பண்புளியில்‌ நடைபெறுவன, கல்‌ 
வெட்டுக்களில்‌ “ தண்டைக்கு நல்லான்‌, திருமலைச்‌ செல்வன்‌, 
கலியுக மெய்யன்‌ ” என்று பெருமான்‌ கூறப்‌ பெறுகிறார்‌. ஊர்‌ 


“ வூடவாரி நாடு-காங்கேய குலகாலபுரம்‌ ” என்னப்‌ பெறுறைது. 
சிவபெருமான்‌ “ நகரீச்சரமுடைய தாயனார்‌ ” என்னப்‌ பெறு 
றார்‌. 

இங்கே இத்திருக்கோவிலிலிருந்து ஒரு “சித்த வைத்திய 


ஆராய்ச்சி மன்றம்‌ ” தொடங்கப்பெற்று மூன்றாண்டுகள்‌ ஆகின்றன. 
இம்மன்றம்‌ மிகவும்‌ சிறப்பாகப்‌ பயன்‌ : தருது. இராத: நோய்‌ 
களெல்லாம்‌ இம்மன்ற மருந்துகளினால்‌ இருமலைக்‌ கலியுக மெய்‌ 
யன்‌ திருவருளாற்‌ குணமாகின்றன. இனி, அம்பாசமுத்திர 
வட்டத்திற்‌ செல்வோம்‌. 


234 தெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


அம்பா சமுத்திர வட்டம்‌ 

கல்விடைக்குறிச்ச--குமரன்‌ 

கல்லிடைக்குறிச்சிமில்‌ சுப்பிரமணீயப்‌ பெருமான்‌ பெரிய சோவி 
லிலே எழுந்தருளியிருக்கின்றார்‌. ஆனால்‌ தலைவாசலுக்கு நேரே 
யிருப்பது மூத்தகுமாரன்‌ விநாயகர்‌ திருமுன்‌. சிறப்பு வழிபாடெல்லாம்‌ 
முருகனுக்கே நடைபெறும்‌. இதை ஒட்டிய தலைச்சேரியில்‌ திருவாவடு 
துறைத்‌ திருமடம்‌ ஒன்னு பெரியதாக இருக்கிறது. அண்மைக்காலம்‌ 
வரை ஆதீனத்தின்‌ சின்னப்‌ பட்டத்தின்‌ தலைமையிடமாக இருந்து 
வந்திருக்கிறது தலைச்சேரியிலுள்ள திருமடம்‌, 


இனி, சங்கரநயினார்‌ கோவில்‌ வட்டத் திற்‌ புகுவோம்‌, 


சங்கரநயினார்‌ கோவில்‌ வட்டம்‌ 
புளியங்குடி--பாலசுப்பிரமணியர்‌ 


சங்கரநயினார்‌ கோலிலுக்கு மேற்கே பத்தாவது மைலில்‌ மனைத 
புளியங்குடி நகர்‌. இதன்‌ வடமேற்கு மூலையில்‌ இத்‌ இருக்கோவில்‌ 
இருக்கறது. இளமுருகப்‌ பெருமான்‌ கண்‌ கவர்‌ வனப்பினர்‌. 


விசுவநாதப்பேரி--பாலசுப்பிரமணியர்‌ 


விசுவநாத நாயக்கர்‌ பேரால்‌ அமைந்த பேர்‌ -ஏரியே லிசுவநாதப்‌ 
பேரி, சிவகிரி மலை மேல்‌ இருக்கும்‌ பால சுப்பிரமணியர்‌, ஆறுமுக 
நயினார்‌, சொக்கலிங்கப்‌ பெருமான்‌, மீனாட்சியம்மை கோவில்கள்‌ 
விசுவநாதப்பேரி ஊர்‌ எல்லையுள்‌ இருகின்றன. ரூபாய்‌ முப்பதி 
னாயிரத்தின்‌ மேல்‌ வருவாய்‌ வரும்‌ கரூப்பாமி நாச்சியார்‌ கட்டளைகள்‌ 
இங்கே இருக்கின்றன. அவைகளின்‌ சார்பில்‌ ஓர்‌ உயர்நிலைப்‌ பள்ளிக்‌ 
கூடம்‌ சிவூரிமில்‌ நடைபெற்று வருகிறது. 

இனி, கோவிற்பட்டி வட்டத்திலுள்ள கழுகுமலைக்‌ கந்தநாதனை 
வழிபடுவோம்‌. 


கோவிற்பட்டி வட்டம்‌ 
கழுகுமலை சுப்பிரமணியர்‌ 
-இருக்கழுக்குன்றத்தில்‌ இன்றும்‌ உச்சி வேளையில்‌ கழுகுகள்‌ வந்து 
ப்பினை உண்ணுகின்றமை கண்கூடு. கழுகு வந்து வழிபட்ட 
ஊர்‌ கழுகுமலை, 


திருமுருகன்‌ திருக்கோவில்கள்‌ 235 


முந்நூறு அடி உயரமுள்ள இம்‌ மலை கழுகு போன்ற உருவம்‌ 
உடையது ; அதனால்‌ இது கழுகுமலை என்று பெயர்‌ பெற்றது என்பது 
அறிஞர்‌ கூற்று, இது ஒரு குகைக்‌ கோவில்‌. குகையிலேயே 
முருகப்‌ பெருமான்‌ பேரழகுத்‌ திருமேனியுடன்‌ காட்சியருள்கின்றார்‌. 
இங்கனமாகிய கோவில்களே 'திருச்செந்தூரும்‌ வள்ளிபூரும்‌- 
குகையை அப்படியே வைத்துக்‌ கொண்டு மேலே திருக்கோவில்‌ 
விரிவாகக்‌ கட்டப்‌ பெற்றுள்ளது. ஆறுமுகப்‌ பெருமான்‌ திருவுருவம்‌ 
பாறையிலேயே ஒரே வரிசையில்‌ ஆறுமுகங்களுடன்‌ செதுக்கப்பெற்றது; 
ஆறு கைகளே காணப்படுகின்றன... மற்றவை மறைந்துள்ளன; 
“ தழுகுமலைக்‌ கந்தநாதனைக்‌ காணாத கண்‌ என்ன கண்‌” என்று 
இப்பக்கத்தார்‌ அடிக்கடி சென்று கண்டு மகிழ்ந்து கருதிய. நல 
னெல்லாம்‌ பெற்றுக்‌ காணிக்கை செலுத்தி வருகின்றனர்‌. தைப்‌ 
பூசத்திலும்‌ பங்குனி உத்திரத்திலும்‌ இங்கே பெரு விமா நடை 
பெறும்‌; அதை ஓட்டிப்‌ பெரிய மாட்டுத்‌ தாவணியும்‌ இங்கே 
கூடும்‌, 

கழுகுமலை மேலே £ழ்புறம்‌ “ கல்வெட்டாங்‌ கோவில்‌ ” என 
ஒரு கோவில்‌ மிக மிக நுட்பமான வேலைப்பாட்டுடன்‌ . மலையிலேயே 
வெட்டப்பட்டு உலகப்‌ பெருஞ்‌ சிற்பிகள்‌ அனைவராலும்‌ ஒப்புயர்‌ 
வற்றது என்று புகழப்‌ பெற்று விளங்குகின்றது. மலை : மேலே 
செதுக்கப்பட்டுள்ள உருவங்களும்‌ கல்‌ வெட்டுக்களும்‌ இங்கே சமண 
முனிவர்‌ வாழ்ந்தமையை விளக்குவன. 


இனி, நான்குநேரி வட்டத்திற்‌ புகுந்து வள்ளியம்மை திருமணக்‌ 
கோலத்தை வணங்குவோம்‌. 


நான்குநேரி வட்டம்‌ 

வள்ளியூர்‌--சுப்பிரமணியர்‌ 

நான்குநேரிக்குப்‌ பத்து மைல்‌ தெற்கே இருப்பது இவ்வூர்‌. 
பாறையில்‌ உள்ள ஒரு குகையிலே முருகப்‌ பெருமான்‌ வள்ளி நாயகி 
யாருடன்‌ எழுந்தருளியிருக்கின்றார்‌. வள்ளி திருமணம்‌ நடந்த 
ஊர்‌ வள்ளியூர்‌. நம்பிராயன்‌ என்ற வேடர்‌ தலைவனே வள்ளி 
யம்மையின்‌ தந்தை. திருக்குறுங்குடியில்‌ இருமாலாயே அழகிய 
தம்பிசாயர்‌ திருக்கோவில்‌ கொண்டு எழுந்தருளியிருப்பதும்‌ இத்‌ 


236 நெல்லை. மாவட்டக்‌ கோவில்‌ வசலாறு 


திருமணம்‌ இங்கேதான்‌ நடந்தது என்பதற்குத்‌ தக்க சான்றாகும்‌. 
திருமாலின்‌ பெண்களே வள்ளியம்மையும்‌ தெய்வயானையும்‌ ; அவர்‌ 
களை மணந்து கொண்டபடியால்‌ முருகன்‌ திருமாலுக்கு மருகளு 
மினான்‌. இத்‌ திருமணம்‌ தொண்டை நாட்டின்‌ மேற்பாடி நகாருகே 
உள்ள வள்ளிமலையிலே நடந்தது என்று கந்த புராண 


அசிரியர்‌ 
கூறுகிறார்‌. 


வள்ளியூரிலும்‌ அரசக்‌ அரண்மனை இருந்திருக்கிறது என்‌ று 
கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. இங்கே கந்தர்‌ சட்டி விழா மிகவும்‌ 
சிறப்பாக நடைபெறுன்றது. 


திருமுருகனைப்‌ பாடிய புலவர்‌ 


அருணகரிதாதர்‌ திருச்செந்தூர்‌ முழுகனைப்‌ பற்றித்‌ தொண் 
ணூற்றொன்பது திருப்புகழ்ப்‌ பாக்கள்‌ பாடியிருக்னைறார்‌. இப்‌ பெரியார்‌ 
பொதிகை மலை, இலஞ்சி, கழுகுமலை, வள்ளியூர்களுக்கு எழுந்‌ 
தருளி முருகப்‌ பெருமான்மீது திருப்புகழ்ப்‌ பாமாலை பாடிச்‌ சூட்டித்‌ 
இருவருள்‌ பெற்றார்‌. ஊமை நீங்யே குமர குருபர. முனிவர்‌ இருச்‌ 
செந்தூர்ப்‌ பெருமான்‌ மீது கந்தர்‌ கலி வெண்பாப்‌ பாடினார்‌ ; சிவப்‌ 
பிரகாச முனிவர்‌, பகழிக்‌ கூத்தர்‌, வென்றி மாலைக்‌ கவிராயர்‌ 
முதலிய பெரியோர்கள்‌ முருகப்பெருமான்‌ மீது பலப்பல பிரபந்தங்‌ 
கள்‌ பாடியிருக்ின்றனர்‌. கழுகுமலைக்‌ கந்தநாதன்‌ மேல்‌ அண்ணாமலை 
ரெட்டியார்‌ பாடிய காவடிச்‌ சிந்து நெஞ்சை அள்ளுவது ; 
கழுகுமலைச்‌ வெபெருமான்மீது கலி முத்துசாமிப்‌ பிள்ளை 
இரட்டை மணி மாலை முதலிய பிரபந்தங்கள்‌ பாடியிருக்கன்றனர்‌, 


பொதிகை மலை(பழைய பாவநாசம்‌)-முருகப்‌ பெருமான்‌ 


பழைய பாவநாசத்திலே ' அருமையாக அருவி விழுகின்றது. 
அருவிக்‌ கரையிலே அகத்திய முனிவர்‌ வழிபட்ட முருகப்‌ பெருமான்‌ 
திருக்கோவில்‌ இருக்கறது. அக்‌ கோவிலினுள்‌ அகத்திய முனிவர்‌ 
திருவுருவமும்‌ இருக்கிறது. இப்‌ பொதிகை முருகனை ௮ருணரிநாதர்‌ 
திருப்புகழ்‌ பாடி வழிபட்டு அருள்‌ பெற்றுய்ந்தார்‌. 

இனி, பல திறப்பட்ட திருக்கோவில்களை ஆராய்வோம்‌, 


க. பல வகையின திருக்கோவில்கள்‌ 
இதுகாறும்‌ ஐந்து தலைப்புக்களில்‌ திருக்கோவில்களை ஆராய்ந்‌ 
தோம்‌. அவை ௧. பிள்ளையார்‌ கோவில்கள்‌, ௨. சிவன்‌ கோவில்கள்‌, 
௩. கூத்தர்‌ கோவில்கள்‌, ௪. பெருமாள்‌ கோவில்கள்‌, ௫. திரு 
முருகன்‌ திருக்கோவில்கள்‌. இனி, இவைகளோடு தொடர்புடையன 

வாகிய பல வகைப்பட்ட இருக்கோலில்களை ஆராய்வோம்‌. 


இப்‌ பலவகைப்பட்ட கோவில்களை மூன்று பெரும்‌ பிரிவுகளாகப்‌ 
பிரிக்கலாம்‌. அவை ௧. சாத்தனார்‌ கோவில்கள்‌, ௨. அம்மை 
காவில்கள்‌, ௩. அடியார்‌ கோவில்கள்‌. முதலில்‌ சாத்தனார்‌ கோவில்‌ 
களை ஆராய்வேரம்‌. i 


௧. சாத்தனார்‌ கோவில்கள்‌ 


இருப்பாற்கடலிலிருந்து அமுதத்தைப்‌ பெற வேண்டித்‌ தேவர்‌ 
ஒரு புறமும்‌ அசுரர்‌ ஒரு புறமுமாக நின்று கடலைக்‌ கடைந்தார்கள்‌. 
சிவபெருமானைத்‌ தொழுது லிடை பெறாமல்‌ இச்‌ செயல்‌ புரிந்ததால்‌ 
முதலில்‌ ஆலாலம்‌ என்ற நஞ்சு கடைகயிறாயெ பாம்பு கக்க எழுந்தது. 
தங்கள்‌ தவறு கண்டு வருந்திச்‌ சிவபெருமானைத்‌ தொழுத தேவர்‌ 
களுக்கு இரங்கிப்‌ பெருமான்‌ அந்‌ நஞ்சினை உண்டு கண்டத்தே 
வைத்தருளித்‌ திருநீலகண்டன்‌ என்ற பெயரையும்‌ பெற்றான்‌. 
பின்‌ சிவபெருமான்‌ திருவருளால்‌ அமுது எழுந்தது. அதனைப்‌ 
உங்டெற்கு நினைத்த திருமால்‌ அசுரர்களை வஞ்சிக்க எண்ணி மோகினி 
யாக அவர்கள்‌ முன்‌ தோன்றினன்‌. அம்‌ மோகினியை அடை 
வது காரணமாக அசுரர்‌ தம்முள்‌ போரிட்டு அழிந்தனர்‌. அப்போது 
கடற்கரைமில்‌ ஒதுங்கி நின்று கொண்டிருந்த மோகினியைச்‌ சிவ 
பெருமான்‌ அணுனான்‌. அணுகி மோடூனிப்‌ பெண்ணாய்‌ நின்ற 
திருமாலை நோக்கி, “நீ கொண்ட வேடம்‌ அழதது ; ஆதலின்‌ 
உன்னைச்‌ சேரும்‌ காதலுடையேன்‌. அன்று உன்னோடு சேர்ந்தேன்‌ ; 
நீ உன்‌ உந்தி வழியாகப்‌ பிரமனைப்‌ பெற்றாய்‌. நீயும்‌ என்‌ சத்தியே. 
அன்று தாருகாவனத்து முனிவருடைய அகந்தையை கழிக்கும்‌ 
பொருட்டு நீ இம்மோடனி உருத்‌ தாங்கிச்‌ சென்றாய்‌. 


288 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 
“ முன்னை வேதன்‌ முடிந்தனன்‌ போதலும்‌ 
உன்னோடே வந்து உவப்பொடு கூடினோம்‌ 
பின்னர்‌ இந்தப்‌ பிரமனை உந்தியால்‌ 
அன்னையாக அளித்‌ தனை அல்லையோ ₹ 


“ ஆகையால்‌ உன்‌ அணி நலம்‌ துய்த்திட 
ஓகையோடு இவண்‌ உற்றனன்‌ செய்க, ? 


என்று கூறி நாராயணன்‌ கையைப்பற்றிச்‌ சென்று ஒரு மரத்து 
நிழலை நண்ணினான்‌. 


“ நண்ணியே தனி நாயகன்‌ அவ்விடைப்‌ 
பெண்ணின்‌ நீர்மையைப்‌ பெற்றிடு நாரணன்‌ 
உண்ணெகழ்ந்து மயக்குற்று உருஓயே 
எண்ணில்‌ இன்புறக்‌ கூடினன்‌ என்பவே.” 
“ மைக்கருங்‌ கடல்‌ மேனியும்‌ வானுலாம்‌ 
செக்கர்‌ வேணியும்‌ செண்டு உறுகையுமாய்‌ 
உக்கிரத்துடன்‌ ஓர்‌ மகன்‌ சேர்தலும்‌ 
முக்கண்‌ எந்தை முயக்கனை நீங்கனான்‌.”” 
தந்து புராணம்‌ 


அந்தத்‌ திருமகனே அரிகர புத்திரன்‌. “ அரியலால்‌ தேவி 
இல்லை ஐயன்‌ ஐயாறனார்க்கே.” என்பது அப்ப மூர்த்திகள்‌ தேவாரம்‌. 
சாத்தன்‌ என்பதும்‌ அரிகச புத்திரன்‌ பெயர்‌. இப்பெருமானு 
டைய திருக்கோவில்கள்‌ குளக்கரை ஆற்றங்கரைகளிலெல்லாம்‌ காணப்‌ 
பெறுவன. குளத்துக்குக்‌ கேடு வராமல்‌ பாதுகாப்பவன்‌ சாத்தன்‌. 
இப்பெருமானை ஐயனார்‌ என்றும்‌ கூறுப. இப்‌ பெருமானுக்குப்‌ பூரணை, 
புட்கலை என்ற இரண்டு பேர்‌ சத்திகள்‌ ; யானை அவருக்கு வாகனம்‌. 


இந்திராணியைச்‌ சூரபன்மனுடைய தங்கை அசமுடு ஞூக்கிச்‌ செல்ல 
முயன்றபோது இந்திராணியின்‌ புலம்பலாய பின்‌ வரும்‌ கந்த 
புராணப்‌ பாடல்கள்‌ ஐயனார்‌ திருவுருவை விளக்குவன : 
“ பையரா அமளியானும்‌ பரம்‌ பொருள்‌ முதலும்‌ நல்கும்‌ 
ஐயனே ஓலம்‌ விண்ணோர்க்கு ஆதியே ஓலம்‌ செண்டு ஆர்‌ 
கையனே ஓலம்‌ எங்கள்‌ கடவுளே ஓலம்‌ மெய்யர்‌ 
மெய்யனே ஓலம்‌ தொல்சீர்‌ வீரனே ஓலம்‌ ஓலம்‌ 


பலவ்கையின திருக்கோவில்கள்‌ 239 


“ ஆரணச்‌ சரத ஓர்‌ சார்‌ அடலுருத்திரனென்று எத்தும்‌ 
காரணக்‌ கடவுள்‌ ஓலம்‌ கடல்‌ நிறத்து எந்தாய்‌ ஓலம்‌ 
பூரணைக்கு இறைவா ஓலம்‌ புட்கலை கணவா ஓலம்‌ 
வாரணத்து இறைமேற்‌ கொண்டு வரும்‌ பிரான்‌ ஓலம்‌ ” 
என்றாள்‌. 
(வாரணம்‌-யானை ; இது வெள்ளையானை.) 
ஐயனாருடைய படைத்தலைவன்‌ வீரமாகாளன்‌. ஐயனார்‌ ஏவ 
லால்‌ இவன்‌ தோன்றி அசமுகியின்‌ கையை வெட்டி இந்திராணியை 
விடுவித்தான்‌. ச 
குளத்தில்‌ தண்ணீர்‌ குறைந்து போனால்‌ ஊரெல்லாம்‌ கூடி 
ஐயனாருக்குப்‌ பெருங்கொடை நடத்திப்‌ படைத்த பெரும்படைப்பை 
எழை மக்களோடு உண்டு மூழ்வர்‌; உடன்‌ மழை பொழியும்‌ 
என்பது உறுதி. 

" ஐயனார்‌ லை இடங்களில்‌ சிவலிங்கத்‌. இருமேனியராகவும்‌ கோவில்‌ 
கொண்டிருப்பார்‌. திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ அறநிலையத்‌ 
துறையார்‌ கணக்கில்‌ வந்தன முப்பத்தொரு ஐயனார்‌ கோலில்கள்‌. 
அவை தம்முள்‌ இரண்டுதான்‌ ரூபாய்‌ மூவாயிரத்தின்‌ - மேல்‌ 
வருவாய்‌ பெறுவன. அவை மாநாட்டிலும்‌ உவரியிலும்‌ இருப்பன, 


திருச்செந்தூர்‌ வட்டம்‌-மாநாடு--கலியுக வரதராசர்‌ 

கலியுகம்‌ என்பது இப்போது நடந்து கொண்டிருக்கும்‌ காலம்‌, 
கலி-துன்பம்‌. துன்பம்‌ மிகுந்த காலம்‌ இது. கலியுகத்தில்‌ மக்க 
ளுக்குத்‌ தோன்றும்‌ துன்பங்களை நீக்கி அருள்‌ வரம்‌ தரும்‌ அரசராகிய 
இப்பெருமான்‌ சாத்தனார்‌. மாநாடு-பெரிய நாடு. நாடி வந்து சேரும்‌ 
இடம்‌ நாடு. இது இங்கே ஓர்ஊரை உணர்த்துகின்றது. இது இருச்‌ 
செந்தூரிலிருந்து தென்‌ மேற்கே எட்டு மைல்‌ தூரத்தில்‌ இருக்றெது ; 
சாத்தனார்‌ மனைவியர்‌ பூரணை, புட்கலை என்பவர்‌. 


நான்குநேரி வட்டம்‌ 
இத்தூர்‌- தென்கரை மாராசர்‌ 
நான்குநேரி வட்டத்திலுள்ள உவரிச்‌ சுயம்புலிங்கப்‌ பெருமானைப்‌ 
பற்றி முன்‌ சிவன்‌ கோவில்கள்‌ என்ற தலைப்பில்‌. கூறினோம்‌. இந்‌ 
நரன்குநேரி வட்டத்தில்‌ நான்குநேரிக்குத்‌ தென்‌ மெக்கே ஆறாவது 


540 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வரலாறு 


மைலிலுள்ள சித்தூரில்‌ தென்கரை மாராசர்‌ என்ற சாத்தனார்‌ 
அப்பகுதியில்‌ மிக்க புகழுடன்‌ அருள்‌ வரதராக விளங்குனேறார்‌. இவ்‌ 
வட்டத்திலே ஒருமன்‌ குளத்தில்‌ சீதளச்‌ சிவலிங்கேசர்‌ என்ற 
ஐயனார்‌ கோகிலும்‌ புகழ்‌ படைத்தது. 


சாத்தனாருக்குப்‌ பலவூர்‌ மக்கள்‌ இட்டு வழங்கும்‌ பெயர்களிற்‌ லெ 
வற்றைக்‌ கழே தருகின்றோம்‌; படித்து இன்புற்று அன்பு கூருங்கள்‌. 


தலைக்காவுடையார்‌, பூலாவுடையார்‌, கல்லணைச்‌ சாத்தா, வேயீன்ற 
முத்தையன்‌, அரி கர புத்திரர்‌, குளத்தூர்‌ ஐயன்‌, ஐயப்ப நயினார்‌, 
சுயம்புலிங்கர்‌, சீதள சிவலிங்கேசர்‌, மாராசர்‌, பெரும்‌ வேம்‌ 
புடையார்‌, காவல்‌ தலை ஐயனார்‌, கற்‌ குளம்‌ உடையார்‌, பச்சைப்‌ 
பெருமாள்‌ ஐயன்‌, பெரும்‌ படையார்‌, அடைக்கலம்‌ 


உடையார்‌, 
பொய்‌ சொல்லா மெய்யன்‌, இருவேட்ட 


ஓயஞார்‌, கழுங்குளத்து 
ஐயர்‌, பெரிய குளம்‌ சாத்தனார்‌, காவேரி ஐயன்‌ சாத்தா, பெரியசாமி 
ஜயனார்‌, மருதாவுடையார்‌. பசுங்னி ஐயன்‌, சூச்சமுடையார்‌, எட்டு 
டையார்‌, சடையுடையார்‌, வீர சாத்தா, குலசேகர நாதர்‌, களக்கோடி 
சாத்தா. 

இனி, பாபநாசம்‌ மலைமேலே சென்று சொரிமுத்தையனை வழி 


படுவோம்‌. 


அம்பாசமுத்திரம்‌ வட்டம்‌ 
இங்கம்பட்டி-சொரிமுத்தையன்‌ 


வாண தீர்த்தத்தின்‌ அருகே சொரிமுத்தையன்‌ கோவில்‌ 
இருக்கிறது. இது சிங்கம்பட்டிக்‌ குறு நில மன்னரைச்‌ சேர்ந்தது. 
ஆடித்திங்கள்‌ இருள்மதியன்று (ஆடி அமாவாசை) இக்‌ கோலி 
லுக்கு ஆண்களும்‌ பெண்களுமாக எண்ணில்லாத மக்கள்‌ வத்து 
வாண தீர்த்தத்தில்‌ முழுச்‌ சொரி முத்தையனை வழிபடுன்றனர்‌ 
பச்ளைங்குழந்தைகளையும்‌ இடுப்பிலும்‌ தோளிலும்‌ ஏற்றிச்‌ லு: 
கொண்டு எல்லாவிதமான துன்பங்களையும்‌ பொருட்படுத்‌ தாமல்‌ 
பெண்கள்‌, குடிகுடு உழவர்‌, பல்லோர்‌ மவைமேலே 
மழையில்‌ நனைந்து ஏறிப்‌ போவது அவர்கள்‌ சொரி 
பால்‌ கொண்டுள்ள உண்மையான பத்தியையே 


சாரல்‌ 
முத்தையன்‌ 
உணர்தீதுவதாகும்‌. 


பலவகையின திருக்கோவில்கள்‌ 541 


ஐயன்‌ ஐயனார்‌ ; பண்டை நாளில்‌ ஐயன்‌ பாழி என்னப்பெற்ற 
இவரது திருக்‌ கோலில்‌ இன்று ஐயன்‌ கோவில்‌, ஐயனார்‌ கோவில்‌, 
சாத்தன்‌ கோவில்‌ என்று பெயர்‌ பெறுகின்றது. இவரது திருமேனி 
சிவலிங்க வடிவினதாகவும்‌ இருக்கும்‌. சிறுபான்மை ஆற்றங்‌ கரை 
களிலும்‌, பெரும்பான்மை குளத்தின்‌ கரைகளிலும்‌ பாதுகாப்பாள 
ராக வைத்து வணங்கப்‌ பெறும்‌ தெய்வம்‌ இவர்‌. காலத்திலே 
மழை பெய்யாது தாமதிக்குமேயானால்‌ ஊரார்‌ கூடிச்‌ சிறப்பாகப்‌ 
பூசனை. புரிந்து ஏழைகளுக்கும்‌ உணவு கொடுத்துப்‌ பெருமானை 
வேண்டிக்‌ கொள்வர்‌ ; அதன்‌ பயனாகப்‌ பெரும்பாலும்‌ அன்றே 
மழை பொழிவதையும்‌ காண்கன்றனர்‌. இங்ஙனமாக மழை 
பொழிந்து அருள்‌ சொரிவதனாலேதான்‌ இவர்‌ சொரிமுத்து ஐயன்‌ 
என்று பெய்ர்‌ பெற்றனர்‌ போலும்‌ ! சொரிதல்‌-பொழிதல்‌. முத்து 
என்பது விலை மதிக்க முடியாத அரும்‌ பொருள்‌ ; அதுபோல இவர்‌ 
இருவருளும்‌ விலைமதிக்க முடியாததே. மழையில்லாது வாடி வதங்‌ 
கும்‌ பயிர்களைப்‌ பாதுகாத்து மக்களை வாழ்விக்கத்‌ தக்க காலத்தினால்‌ 
இவர்‌ மழை சொரிந்து செய்யும்‌ நன்றிக்கு வையகமும்‌ வானகமும்‌ 
மாற்றல்‌ அரிது. 


ஐ அழகு, வியப்பு, தலைமை எனப்‌ பொருள்‌ படும்‌. உண்மையில்‌ 
அழகுதரும்‌ அருளையுடையவனும்‌, வேண்டாதாரும்‌ வியக்கும்படி 
தண்ணருள்புரியும்‌ 'தலைமையுடையவனும்‌ ஐயன்‌ எனப்‌ பெறுவான்‌. 
நமது ஐயனார்‌ சாத்தன்‌, சாத்தனார்‌ என்றும்‌ பெயர்‌ உடையார்‌. 
சாத்து என்பது கூட்டம்‌ ; கூட்டம்‌ கூட்டமாகக்‌ கூடி வாழும்‌ மக்க 
ளுக்கு அருள்‌ புரி தலைவரானதால்‌ இவர்‌ சாத்தனார்‌ என்னப்‌ 
பெற்றார்‌ போலும்‌ ! இவருக்கு ஊர்தி வெள்ளை யானை. (ஊர்தி 
வாகனம்‌) இவர்‌ அரி அர புத்திரன்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌. 


ஆற்றின்‌ 8ழைக்‌ கரையிலே இருக்கிறது சொரி' முத்தையர்‌ இருக்‌ 
கோவில்‌, தண்‌ பொருநை இறங்கி ஓடிவரும்‌ இப்‌ பள்ளத்‌ தாக்குக்‌ 
குச்‌ சொரிமுத்‌ தையர்‌ பாதுகாவலாக இருப்பது போலவே செங்கோட்‌ 
டைக்கு மேல்புறம்‌ இருக்கும்‌ பள்ளத்‌ தாக்காயய ஆரியன்‌ காவுக்குப்‌ 
பாதுகாவலாக ஆரிய முததையர்‌ அமர்ந்து அருள்‌ புரிகின்றார்‌. ஐயனா 
ருக்கு வேறொரு பெயர்‌ ஐயப்பன்‌ என்பது. 


இத்‌. திருக்‌ கோவிலை ஒட்டிப்‌ பேச்சியம்மன்‌, .சங்லி மாடன்‌, 
முதலிய பல சிறு தெய்வங்களும்‌ இருக்ன்றன. அவைகளை வழி 
தெ.ம-]6 


249 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


படுவோரும்‌ எண்ணற்ற பேர்‌ வருின்றனர்‌. இங்கே இரவில்‌ தங்கு 
வதற்குப்‌ பல குடிசைகள்‌ புல்லால்‌ வேம்ந்து அமைக்கப்படு ன்றன. 
இனி, அம்மை இருக்‌ கோவில்களை வழிபடுவோம்‌. 


உ. அம்மை திருக்கோவில்கள்‌ 
அம்மை--அன்னை, அம்மன்‌. இவை அம்மன்‌ கோவில்கள்‌ 
என்றே வழங்கப்‌ பெறும்‌. தக்கன்‌ வேள்வியை அழிக்கும்‌ பொருட்‌ 
ச்‌ சிவபெருமான்‌ நெற்றிக்‌ கண்ணிலிருந்து தோன்றியவர்‌ வீர 
பத்திரர்‌. உமாதேவியாருடைய வெகுளித்‌ தமில்‌ வந்து "பிறந்தவள்‌ 
பத்திரகாளி. இருவரும்‌ கணவனும்‌ மனைவியுமாகச்‌ சென்று தக்கன்‌ 
வேள்லியைத்‌ தகர்த்தருள்புரிந்தனர்‌. பத்திரகாளி எண்ணற்ற 
காளிகளைப்‌ படைத்தாள்‌. இந்த அம்மைகளே ஊர்கள்‌ தவறாமல்‌ 
கோலில்கொண்டிருக்கன்றனர்‌. 

கணக்கில்‌ வந்துள்ள அம்மை “கோவில்கள்‌ தொண்ணூற்றொன்‌ 
நில்‌ ஐந்தே ரூபா மூவாயிரத்தின்‌ மேல்‌ வருவாய்‌ உடையன. 
இருநெல்‌ வேலி வட்டம்‌ 
மேல வீரராகவபுரம்‌--கண்ணம்மன்‌ புதம்மன்‌. 


சிந்துபூந்துறைக்கு மிக அருகே வரதராசப்‌ பெருமாள்‌ கோவி 
க்குச்‌ சிறிது வடழேக்காக இருப்பது கண்ணம்மன்‌ புதம்மன்‌ 
கோலில்‌. புது அம்மன்‌ என்ற பெயரே இக்‌: கோலில்‌ அண்மையில்‌ 
ஏற்பட்டது என்பதைக்‌ காட்டும்‌. இவ்வம்மை இருக்கும்‌ தெரு 
அம்மை பெயரால்‌ கண்ணம்மன்‌ கோவில்‌ தெரு என்று பெயர்‌ 
பெற்றது. பொதுவாக எல்லா அம்மன்‌ கோவில்களையும்‌ போல 
இதுவும்‌ வடக்கே பார்க்க இருக்கிறது. அம்மன்‌ பெயர்‌ பல இடங்‌ 
களில்‌ வடபத்திரகாளி என்றே இருக்கும்‌. 


வைகுண்டம்‌ வட்டம்‌ 
ஏறல்- முத்து மாலையம்மன்‌ 


ஏறல்‌ என்பது மேட்டு நிலம்‌. ஆற்றங்கரையில்‌ இருந்த மக்கள்‌ 
இ.பி. 1827-ல்‌ வந்த மிகப்‌ பெரிய வெள்ளத்தால்‌ அழிந்து வாடி 
இங்கே குடியேறலைச்‌ செய்தனர்‌. அதனால்‌ இவ்வூர்‌ ஏறல்‌ என்று 
பெயர்‌ பெற்றது. சீதாதேவியின்‌ மூத்து மாலையாகக்‌ கருதப்படும்‌ 
ஒரு. மாலையே அம்மனாக வணங்கப்படுதறது, 


யல்வகையின திருக்கோவில்கள்‌ 243 


வாழவல்லான்‌--நட்டாற்றைக்கொண்ட அம்மன்‌ 
எறலுக்கு ஒன்றரை மைல்‌ கிழக்கே வாழ வல்லான்‌ ஒருவன்‌ 

வாழ்ந்த வாழுவல்லான்‌ என்ற ஊர்‌ இருக்கிறது. நடு ஆறு நட்டாறு. 

நட்டாற்றைத்‌ தன்‌ ஞுடிமிறாப்பாகக்‌ ''கொண்டிருக்குல்‌ அம்மன்‌ இவ்‌ 


வம்மை. 


திருச்செந்தூர்‌ வட்டம்‌ 
அரங்கணி- முத்து மாலைய்ம்மன்‌ 


தென்‌ திருப்‌ பேரைக்குக்‌ கிழக்கே ஒன்றரை மைல்‌ தூரத்தில்‌ 
ஆற்றங்‌ கரைமேல்‌ இருக்கறது இவ்வூர்‌. குரங்குகள்‌ அணிவகுத்து 
நின்ற ஊர்‌ ஆதலால்‌ குரங்கணி என்று பெயர்‌ பெற்றது. குரங்கு 
அணி அதாவது குரங்குகள்‌ சதையின்‌ அணியாதிய முத்து மாலையைப்‌ 
பெற்ற இடம்‌ இது; அதனால்‌ இப்‌ பெயர்‌ பெற்றது என்பர்‌ சிலர்‌. ' 
இவர்கள்‌ கூற்று ஓரே வரலாற்றை ஒட்டியது. “இராவணன்‌ சிதை 
யைத்‌ தூக்கச்‌ சென்ற போது ழே குரங்குகள்‌ நிற்பது கண்டு அவ்‌ 
வம்மை தன்‌ கழுத்திலிருந்த மூத்து மாலையைக்‌ கழற்றிக்‌ ழே 
போட்டாள்‌. குரங்குகள்‌ அம்‌ மாலையைப்‌ பெற்று மூழ்ந்தன ” 
என்பதே வரலாறு. அந்த முத்து மாலையே இன்று ஒரு சட்டியிலிடப்‌ 
பட்டுக்‌ கும்பிடப்‌ படுகிறது. அதனாலேதான்‌ முத்துமாலையம்மன்‌ என்ற 
பெயர்‌ வந்தது. இங்கும்‌ ஏறலிலும்‌ இருப்பது போல முத்துமாலை 
யம்மன்‌ கோவில்‌ முக்கூடலிலும்‌ இருக்றைது. 


கோவிற்பட்டி வட்டம்‌ 
யுதார்‌--சாமுண்டீசுவரியம் மன்‌ 


விளாத்தி குளத்தின்‌ பக்கத்திலிருக்கும்‌ ஊர்‌ புதூர்‌. சாமுண்டி. 
யாகிய ஈசுவரி சத்தமாதருள்‌ ஒருத்தியாயெ காளி. 

சத்த (எழு) கன்னிகைகள்‌ பின்வருவோர்‌ :_பிராமணி, நாரா 
யணி, மாகேசுவரி, கெளமாரி, வராகி, உருத்திராணி, இந்திராணி ; 
இங்ஙனம்‌ கூறும்‌ பிங்கலந்தை நிகண்டு, சூடாமணி நிகண்டு 
பின்வருமாறு கூறுகிறது பிராமி, வமிசுவானி, மாகேசுவரி, 
'கெளமாரி, வராகி, மாகாளி, மாகேந்திரி. இந்த எழு மாதர்கள்‌ 


944 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு: 


சிவ சத்தியின்‌ மூர்த்த பேதங்கள்‌ கந்த புராணம்‌ சிவ சத்திகள்‌ 
நான்கு என்று கூறுகிறது ; தக்க. காண்டம்‌ யாக சங்காரத படலம்‌ 
14-வது பாட்டு, 


“இறுதி செய்திடலே சீற்றம்‌ இன்பமே ஆண்மை என்னா 
அறைதரு சத்தி நான்காம்‌ அரன்‌ தனக்கு ; ஐயை காளி 
முறைதரு கவுரி இன்னோர்‌ மும்மையும்‌ பெற்றோர்‌ ; எனைப்‌: 
பெறலரும்‌ சத்தி யான்‌ ; இப்‌ பெற்றியும்‌ மறைகள்‌ பேசும்‌.” 


யான்‌ என்பது திருமால்‌ ; இறுதி செய்‌இடல்‌-துர்க்கை , இற்றம்‌-காளி, 
இன்பம்‌-கெளரி, ஆண்மை-திருமால்‌. சிவபெருமான்‌ காளிகாதேவி: 
யை நடனமாடி அடக்கினான்‌ என்பது கந்த புராணம்‌ சயந்தன்‌ புலம்‌. 
புறு படலம்‌ அறுபத்தாறாவது பாட்டுக்‌ கூறுவது ; 


“மோடி தர வந்த முக்கண்‌ உடைக்காளி 

ஒடி உலகுமிர்கள்‌ உண்ணும்படி யெழலும்‌ 

நாடி அவள்‌ வெருலி தாணிச்‌ செருக்ககல 
ஆடி அருள்‌ செய்த அருள்‌ இங்கு அணுகாதோ 2” 


திருநெல்வேலி மர்வட்டதிலுள்ள அம்மை திருக்கோவில்களில்‌ 
அடியார்‌ அம்மைக்கு வைத்து வாயார வாழ்த்தும்‌ இருப்‌ பெயர்களுட்‌ 
சில வருமாறு 

கங்கையம்மன்‌, கங்கா பரமேசுவரி, கங்கா தேலி, இசக்கி, 
செல்லாயி, பேச்சி, முப்பிடாரி, ஆயிரத்‌ தம்மன்‌, வடக்கு வாய்ச்‌ 
செல்லி, துரெளபதி, காந்தாரி, கன்னிகா பரமேசுவரி, இராசேசு 
வரி, பத்திரகாளி, வட பத்திரகாளி, சுந்தர நாச்யொர்‌, முத்து மாலை 
யம்மன்‌, முத்தாரம்மன்‌, உலகமுத்தாரம்மன்‌, அழகம்மன்‌, முத்து- 
லட்சுமி, ஆதிபரமேசுவரி, துர்க்கா பரமேசுவரி, பெரியநாய£, 
நங்கை முத்தம்மன்‌, காளியம்மன்‌, பெத்தம்மன்‌, மாரியம்மன்‌, 
சந்தன மாரியம்மன்‌, அங்கம்மன்‌, தம்பிராட்டி, வண்டி மலைச்‌, 
செண்பகவல்லியம்மை. 


இனி, அடியா திருக்கோவில்களை அணுகி வணங்குவோம்‌. 


ள்‌. அடியார்‌ இருக்கோவில்கள்‌ 

அடியாராவார்‌ சிவபெருமானுடைய திருவடிக்கு அடிமை செய்‌ 
வார்‌. அவருள்‌ அகத்தியனார்‌, திருஞான சம்பந்தர்‌, குமரகுருபரர்‌, 
சிவஞான முனிவர்‌ என்பவரே நாம்‌ இங்கே கும்பிடவேண்டியவர்‌. 
சைவசமையாசிரியராய திராஞானசம்பந்‌ தரைப்‌ பற்றித்‌ திருநெல்வேலிச்‌ 
சிவன்‌ கோலில்களின்‌ இடையே கூறினோம்‌. குமரகுருபர முனி 
வர்‌ சிவைகுண்டமாடிய கைலாச புரத்தில்‌ பிறந்து திருச்செந்தூர்‌ 
முருகப்பெருமான்‌ திருவருளால்‌ ஊமை நீங்கக்‌ கந்தர்‌ கலிவெண்‌ 
பாப்‌ பாடி, மதுரை சென்று மீனாட்சியம்மை பிள்ளைத்‌ தமிழ்‌ முதலிய 
நூல்களைப்பாடி மன்னர்‌ திருமலை நாயகரால்‌ வணங்கப்‌ போற்றப்‌ 
பெற்றுத்‌ இருத்‌ நருமபுரமடத்தில்‌ துறவு நிலை அடைந்து, காசிக்குப்‌ 
போய்‌ குமாரசாமி மடம்‌ என்ற மிகப்‌ பெரிய திருமடத்தைக்‌ 
கட்டு வடநாட்டில்‌ சைவத்தை நிலை நாட்டிய பெரியார்‌. இவருடைய 
குனித்‌ இிருமடத்தின்‌ தலைமையிடம்‌ இருப்பனந்தாளில்‌ இருக்கறது 
இவர்‌ தாம்‌ பிறந்து வளர்ந்து விளையாடிய சீவைகுண்டத்தில்‌ 
விளையாடிய தம்‌ வீட்டிலேயே திருக்கோவில்‌ கொண்டு எழுந்தருளியிருக்‌ 
இன்றார்‌. தருமபுர மடத்துக்கு இருக்கும்‌ கல்விப்‌ பெருமையெல்‌ 
லாம்‌ இவரால்‌ வந்தனவே. இவரைப்‌ போலவே மாதவச்‌ சிவஞான 
முனிவர்‌ என்னும்‌ பெரியார்‌ காஞ்சிப்புராணம்‌ பாடிப்‌ பல பிரபந்‌ 
தங்களை அருளி, சிவஞான போதத்துக்கு மாபாடியம்‌ வகுத்தருளித்‌ 
தாம்‌ பிறந்து விளையாடிய விக்ரம சிங்கபுரத்தில்‌ தம்‌ வீட்டிலேயே 
இருக்கோவில்‌ கொண்டு எழுந்த௫ளியிருக்கின்றார்‌. இவரால்‌ 
வந்த கல்லிப்‌ புகழே இன்‌, றும்‌ இருவாவடுதுறை மடத்துக்கு இருப்பது, 


அம்பாசமுத்திரம்‌ வட்டம்‌-௮கத்தியனார்‌ கோவில்கள்‌ 


சிவபெருமானால்‌ தமிழ்‌ நாட்டுக்கு அனுப்பப்‌ பெற்ற தமிழ்‌ 
முனிவர்‌ அகத்தியனார்‌. அவர்‌ கைலாச மலையிலிருந்து பொதிகை 
மலைக்கு வரும்‌ வழியில்‌ வளர்ந்து தம்மைத்‌ தடுத்து, நின்ற விந்த 
மலையை அடக்கினார்‌; சோழநாட்டுக்குக்‌ காவிரிப்‌ பேராற்றைத்‌ தந்‌ 
தார்‌; வில்வலன்‌ வாதாலி என்ற அசுரர்களை யழித்தார்‌; அப்பாவம்‌ 
இரக கோலிற்பட்டியில்‌ வந்து செண்பகவல்லி யம்மையோடு எழுந 
நெ.மா.--17 


240 நெல்லை மாவட்டக்‌ கேச்வில்‌ வரலாறு 

தருளியிருக்கும்‌ பூவன நாதரைப்‌ பூசை செய்து அகத்திய தீர்த்‌ 

தத்தை ஆக்யெருளினார்‌; திருக்குற்றாலம்‌ வந்து திருமாலைக்‌ குற்‌ 

றல நாதராக்கி வழிபட்டுப்‌ பொதிகை மலையை அடைந்திருந்தார்‌. 
இவரைத்‌ தென்னாட்டுக்கு அனுப்பிய சிவபெருமான்‌ 


தமது 
திருமணக்‌ காட்சியைக்‌ காட்டுவதாக 


வாக்கருளியிருந்தார்‌. அத்‌ 
திருக்காட்சியைக்‌ காணாமல்‌ நாடோறும்‌ எங்கிமிருந்தார்‌ அகத்‌ தியனார்‌ ; 
“ கண்ணுதால்‌ உன்னைக்‌ காணாக்‌ கண்களும்‌ வாழ்த்தா வாயும்‌ 
வண்ண நீள்‌ புகழ்கேளாத செலிகளும்‌ வணங்காக்‌ கையும்‌ 
உண்ணெகழ்ந்‌ துருகா நெஞ்சும்‌ உற்றவர்‌ தம்மை நீர்சூழ்‌ 
மண்ணிலம்‌ சுமத்தல்‌ அந்தோ வம்பினும்‌ வம்பேயன்றோ? ” 
என்று சிந்தித்து எரி வளர்த்து அதன்‌ நடுவே நின்று தவம்‌ 
புரியத்‌ தொடங்கினார்‌. 
அப்போது அம்பாசமுத்திரத்தில்‌ 


மசுமன மன்னர்‌ பங்குனி 
மாதம்‌ திருவிழா 


நடத்திக்கொண்டிருந்தார்‌. காசியபேசரும்‌ மர 
கதவல்லியும்‌ நாடோறும்‌ அன்பருக்குத்‌ இருலீதியில்‌ எழுந்தருளிக்‌ 
காட்சியருளினர்‌. ஏழாம்‌ இருநாளில்‌ கூத்துடைப்பெருமான்‌ இர 
வில்‌ இரண்டு காலம்‌ திருவீதிகளில்‌ எழுந்தருளிக்‌ காட்சியருலிஞர்‌.. 
எட்டாம்‌ நாளன்று காலையில்‌ திருமேனி முழுவதும்‌ பச்சை சாத்திக்‌ 
கூத்துடைப்‌ பெருமான்‌ எழுந்தருளித்‌ தெற்குத்‌ தேர்த்தெருவில்‌ 
உலா வந்து கொண்டிருந்தார்‌. - 

அவ்வேளை அகத்தியனார்‌ தமது மனைலியாரும்‌ மாணவரும்‌ புடை 
சூழ, ஆண்டவன்‌ உணர்த்த உணர்ந்து, பொதிகையின்‌ நீங்கி 
அம்பை மாநகரின்‌ புற நகரத்தையும்‌ இடை நகரத்தையும்‌ தாண்டி 
நடநகரிற்‌ புகுந்து தெற்குத்‌ இருலீதியில்‌ கூத்தப்‌ பெருமானைக்‌ காண 
ஒடோடியும்‌ வந்து சேர்ந்தார்‌. அப்போது பெருமான்‌ தமது கூத்‌ 
துடைத்திருமேனியை மறைத்துத்‌ திருமணக்‌ கோலத்துடன்‌ அகத்‌ 
,தியனாருக்குக்‌ காட்யெருள்வாராயினார்‌. 


££ விண்ணாரும்‌ இமாலயமும்‌ விளங்குமணிப்‌ பந்தருழி விரிந்து 
க கல்‌ நின்ற 
எண்ணாத உயிர்த்தொகையும்‌ எம்பெருமான்‌ பிராட்டி 


கரம்‌ 
i இனிது பற்றிப்‌ 
பண்ணாரும்‌ கொலுலிருந்தங்கு அருள்‌ சுரந்த ந 
J பரமயோஃ 
கண்ணார அந்த விமானத்திடத்திற்‌ கண்டின்பக்‌ கடலுள்‌ 


ஆழ்ந்தான்‌.” 


அடியார்‌ திருக்கோவில்கள்‌ 241 


குறுமுனிவருக்குத்‌ திருமணத்தின்‌ காட்சியெலாம்‌ தந்து உடன்‌ 

வினையாவும்‌ துடைத்தருளும்‌ பெருமான்‌ திருநடனத்‌ திருவுருவம்‌ 

காட்டி யருளிஞர்‌, முனிவர்‌ பெருமான்‌ அக்காட்சியினைக்‌ கண்டு 

மெய்ம்மறந்து நின்றார்‌. அவரை ஆண்டவனார்‌ அருகழைத்து 
“ வேண்டும்‌ வரம்‌ கேள்‌” என்றார்‌. 

“ஐயன்‌ அருள்‌ மொழிகேட்ட முனிமூழ்ந்து மீட்டுமவன்‌ 

அலர்த்தான்‌ போற்றிச்‌ 

செய்யவனே நின்னருளாற்‌ பெறாதனவொன்‌ நிலையெனினும்‌ 

செப்பு கின்றேன்‌ 

வையமெலாம்‌ புகழிந்த அம்பையிலே' ஆண்டுதொறும்‌ வரும்‌ 

இந்நாளில்‌ 

உய்ய உனது அருட்காட்சி தந்தருள வேண்டுமென்றான்‌ 

உணர்வின்‌ மிக்கான்‌.” 


அங்ஙனமே பெருமான்‌ வரந்தந்தருளினார்‌. அகத்தியனார்‌ தமது 
இருமனைலியாருடன்‌ பொதிகைக்கு எழுந்தருளும்‌ போது புறநகரில்‌ 
செங்குந்தர்‌ சிலர்‌ நின்றிருந்தனர்‌; இவர்‌ பசித்தவர்போல அவர்‌ 
கனிடம்‌ உணவு கேட்டார்‌. அவர்கள்‌ உணவு கொண்டுவருவது 
சிறிது தாழ்த்தது; அதனால்‌ அவர்‌ தமது மனைவியாருடன்‌ பொதிகைக்‌ 
குர்‌ சென்று எழுந்தருளியிருந்தார்‌. 


உணவு கொண்டு வந்தவர்கள்‌ முனிவரைக்‌ காணாது வரும்‌ 
இத்‌ தவங்கிடந்தனர்‌. அப்போது உள்ளம்‌ இரங்கிய முனிவர்‌ அங்‌ 
கெழுந்தரூளி அவர்கள்‌ படைத்திருந்த உணவின்‌ மேல்‌ தமது 
இருவடித்தடம்‌ காட்டி மறைந்தருளினார்‌. இத்திருவிழா இன்‌ 
அம்‌ அம்பையில்‌ நடந்து வருகின்றது. 

“* கடை நகரில்‌ இருப்பவரைப்‌ பசித்தவன்‌ போல்‌ அமுதுதவக்‌ 
்‌ கடைக்‌ கணிப்ப 
அடைமிலமு தெடுத்தவர்கள்‌ வரத்தாழ்த்தல்‌ கண்டு அன 

கன்‌ அப்பாற்‌ சென்றான்‌ 

உடைந்தவர்கள்‌ தவஞ்செயலுக்கு இரங்யெவன்‌ உற்றவர்கள்‌ 

உதவும்‌ அன்னத்‌ 

திடை தனது பதங்காட்டி வரமளித்துப்‌ பொதிகையிற்‌ சென்‌ று 

இனிது வாழ்ந்தான்‌.” 

5 (அம்பைத்‌ தலபுராணம்‌.) 
தநெ.மா--17௪ 


248 நெல்லை மாவட்டக்‌ கோவில வரலாறு 

அம்பாசமுத்திரத்தின்‌ ஒரு பகுதியாகிய திருமூல நகரில்‌ கோவில்‌ 
கொண்டு எழுந்தருளியிருக்கும்‌ திருமூல நாதரை அகத்தியனா 
பூசனையாற்றிக்‌ கண்களில்‌ நீர்‌ மல்கத்‌ தொழுது நின்றார்‌. அப்‌ 
போது இருமூலநாதர்‌ அவர்முன்‌ காட்சி யருளி, 


“ கும்பகேள்‌ நின்றன்‌ பூசனைக்‌ குவந்தோம்‌ கூறுதி . விழைவன 


என்ன 

நம்பனே நின்றன்‌ பத்தியும்‌ செய்ய நறுந்தமிழ்‌ வளர்ச்சியும்‌ 
இமையத்து 

எம்பிரான்‌ புனையும்‌ திருமணக்‌ கோலத்‌ தெரிசனமும்‌ 
கடை முடிவில்‌ 

வெம்பிடா நினது கதியுமே நாயேன்‌ விரும்பினேன்‌ எனமுனி 
புகன்றான்‌.” 

அகத்தியனாருக்குப்‌ பொதிகை மலையில்‌ பழைய பாவநாசத்தி 


லும்‌, அம்பாசமுத்திரத்திலும்‌ இருக்கோவில்கள்‌ இருப்பன போலவே 
கல்விடைக்குறிச்சியிலும்‌ திருக்கோவில்‌ ஒன்று சிறந்து விளங்கு?ன்றது. 


செங்கோட்டை வட்டத்‌ இருகோவிகள்‌ 


திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள இருக்கோவில்களை வழிபட்டு 
இன்புற்று நற்பேறு பெற்றோம்‌. இம்‌ மாவட்டத்தை விட்டு 1910.ல்‌ 
வில்லிபுத்தூர்‌, சாத்தூர்‌ என்ற இரண்டு வட்டங்களும்‌ பிரிக்கப்‌ 
பட்டுப்‌ புதிதாக அமைக்கப்‌ பெற்ற இராமநாதபுரம்‌ மாவட்டத்திற்‌ 
சேர்க்கப்பெற்றன. இப்போது 1954-ம்‌ ஆண்டு அக்டோபர்‌ மாதம்‌ 
1-ந்‌ தேதி செங்கோட்டை வட்டம்‌ புதிதாக நெல்லை மாவட்டத்‌ 
தில்‌ இணைக்கப்பெற்றுள்ளது. இது தென்காசியை ஒட்டி இருக்கிறது; 
இருவிதாங்கூர்‌ மன்னர்‌ ஆட்சியிலிருந்தது. இதன்‌ மலைவளப்‌ 
பகுதிகள்‌ யாவும்‌ இதைவிட்டுப்‌ பிரித்துக்‌ கேரள நாட்டிற்‌ சேர்க்‌ 
கப்பட்டு ஒரு சிறு பகுதி மட்டும்‌ திருநெல்வேலியுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ளது. இருலிதாங்கூர்‌, கொச்சி ஆய இரண்டு மன்னா 
நாடுகளை ஒன்றாக்கி அமைக்கப்பட்டது கோளநாடு, இது பண்டைச்‌ 
காலத்தில்‌ சேரநாடு என்று பெயர்‌ பெற்று விளங்கிற்று, ஐம்‌ 
பெருங்காப்பியங்களில்‌ ஒன்றான சிலப்பஇிகாரத்துக்கு அசிரியர்‌ சேர 
இளவரசர்‌, இளங்கோ அடிகள்‌. 


முற்காலத்தில்‌ சேரர்களுடைய ஆட்சி திருநெல்வேலி வரை 
பெருகயிருந்தது என்பதற்குச்‌ சேரன்மாதேவி என்ற ஊரே தக்க 
சான்று பகரும்‌, இப்போதுள்ள செங்கோட்டை வட்டத்திற்‌ பெரும்‌ 
பகுதி தென்காசி வட்டத்தினுள்ளேயே அமைந்திருக்கிறது. செங்‌ 
கோட்டையிலிருந்து தென்காசி வட்டப்பகுதிகளைத்‌ தாண்டியே அப்‌ 
பகுதியை அடைதல்‌ முடியும்‌. அப்பகுதிமில்‌ அமைந்தன இலத்‌ 
தூர்‌, ளாங்காடு, ஆய்க்குடி, சாம்பவர்‌ வடகரை என்பன. செங்‌ 
கோட்டையும்‌, புளியறையும்‌ தான்‌ தென்காசி வட்டத்திற்கு மேற்கே 
இருப்பன. தென்காசிக்கு மேற்கே ஐந்து மைல்‌ தொலைவிலிருக்‌ 
றது செங்கோட்டை ; அதற்கு மேற்கே ஐந்து மைல்‌ தூரத்தி 
லிருக்கிறது புளியறை, 


செங்கோட்டை ஒரு பெரிய புகை வண்டி நிலையம்‌. அதற்கு 
மேற்கே 'ஐந்து மைல்‌ தொலைவிலிருக்கறது பகவதிபுரம்‌ என்ற 
புகை வண்டி நிலையம்‌. செங்கோட்டைக்கு மேற்கே புளியறைக்குப்‌ 
போகும்‌ சாலையில்‌ இரண்டாவது மைலில்‌ இருப்பது கட்டளைக்குடி 
யிருப்பு. அதன்‌ மேற்கே அரை மைலில்‌ இருப்பது கேசவபுரம்‌, 
அதற்கு மேற்கே இரண்டரை மைலில்‌ புளியறை ; புளியறைக்கும்‌ 


250 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


கேசவபுரத்துக்கும்‌ இடையே இரவிவர்மபுரம்‌ இருக்கிறது. கட்டளைக்‌ 
குடியிருப்புக்கு வடக்கே இட்டக்கிட்டப்‌ பூலான்‌ குடியிருப்பு, இலாலா 
குடியிருப்பு, கலங்காத கண்டி என்ற இற்றூர்களும்‌, தெற்கே 
தவணை, கற்குடி என்பனவும்‌ இருக்கின்றன, 

செங்கோட்டைக்கு வடகிழக்கே மூன்று மைலில்‌ இருப்பது இலத்‌ 
தூர்‌. அதன்‌ வடக்கே இரண்டு மைலில்‌ இருப்பது அச்சன்புதூர்‌ 
(நெடுவயல்‌), நெடுவயலின்‌ வடக்குத்‌ தெருவின்‌ வடபகுதி செங்‌ 
கோட்டை வட்டம்‌, தென்பகுதி தென்காசி வட்டம்‌. இலத்தூருக்‌ 
குக்‌ ழக்‌:க மூன்று மைல்‌ ஆய்க்குடி; அதன்‌ வடக்கே ஒரு 
மைல்‌ ளொங்காடு, ஆய்க்குடிக்குக்‌ கிழக்கே ஒரு மைல்‌ கம்புளி; 
அதற்குக்‌ இழக்கே மூன்று மைல்‌ சாம்பவர்‌ வடகரை. இவைகளுக்கு 
இடையே நல்ல சாலைகள்‌ போக்குவரத்துக்கு வாய்ப்பாக இருக்‌ 
ன்றன. இந்த ஊர்களுக்கு அண்மையிலிருக்கும்‌ புகைவண்டி 
நிலையம்‌ நமினாரகரம்‌; இது ளொங்காட்டுக்கு மேற்கே அமை மைல்‌. 


செங்கோட்டை வட்டத்தில்‌ கணக்நில்‌ வந்துள்ள கோவில்கள்‌ 
எண்பத்தேழு ; அவைதம்மூள்‌ மிகமிகச்‌ சிறுகோவில்கள்‌ அறுபத்‌ 
தெட்டு; போக இருக்கும்‌ பத்தொன்பது கோவில்களில்‌ பன்னி 
ரண்டு சிறுகோவில்கள்‌ ; இவை போக இருப்பன ஏழு பெரிய 
திருக்கோவில்கள்‌. இந்த எழு கோலில்களையே நாம்‌ சென்று கும்‌ 
பிடப்‌ போறோம்‌. இவை எழும்‌ ஆறு ஊர்களில்‌ இருக்ன்றன. 
முதற்கண்‌ தலைமை நகரமாகிய செங்கோட்டைக்குச்‌ செல்லுவோம்‌, 
இங்கேதான்‌ ஏழில்‌ இரண்டு கோவில்கள்‌ இருகின்றன. 


செங்கோட்டை 


செங்கோட்டை ஒரு நகராட்சி, இதில்‌ இரண்டு ஆறுகள்‌ ஒடி 
கருன்றன. வடக்கில்‌ வருவது அரிகரன்‌ ஆறு ; தெற்கே வருவது 
குண்டாறு. இவை இரண்டும்‌ ஊருக்குக்‌ கிழக்கே இன்று சேர்ந்து 
"குற்றாலத்திலிருந்து வரும்‌ சிற்றாற்றிற்‌ சேர்‌ன்றன. 

செங்கோட்டைக்கு அருகே மூன்று வாய்க்கால்கள்‌ பிரியும்‌ இடத்‌ 
தில்‌ பண்டைக்‌ காலத்திலிருந்த நல்லூரில்‌ செங்கள மரபினனாகய 
ஒரு சிற்றரசன்‌ அரசாண்டிருந்தான்‌. அவனுக்குக்‌ குழந்தையில்‌ 
லாத வருத்தம்‌ மீதூர்ந்து கடவுளை எண்ணி எண்ணி மனம்‌ 
கசிந்து உருகிமிருந்தான்‌.. ஒரு நாள்‌ கடவுள்‌ அவனுக்குக்‌ கனவில்‌ 
காட்சியருளி ஒரு புளிய மாத்தடியில்‌ ஒரு லை இருப்பது காட்டி, 


செங்கோட்டைக்‌ கோலில்கள்‌ 251 


அதனை எடுத்து வந்து கோவில்கட்டி எழுந்தருளச்‌ செய்து வழி. 
பட்டு வந்தால்‌ குழந்தை பிறக்கும்‌ என அருள்‌ செய்தார்‌. 
அம்மன்னன்‌ கனவிற்டைத்த ஆணைப்படியே தேடிச்‌ சென்று புளிய 
மரத்தடியில்‌ நான்கு கைகளுடன்‌ இருந்த கற்சிலையைக்‌ கண்டெடுத்து 
வந்து அரிகரனாற்றின்‌ தென்கரையில்‌ ஒரு திருக்கோவில்‌ அமைத்து 
அதில்‌ எழுந்தருளச்‌ செய்தான்‌. இற்றைக்கு ஏறத்தாழ ஓராயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்‌ நிகழ்ந்தது இந்நிகழ்ச்சி என்ப. 

செங்கள மன்னன்‌ அங்கே செங்கற்களால்‌ ஒரு கோட்டை 
கட்டினான்‌. அங்கே தோன்றிய ஊர்‌ செங்கற்கோட்டை எனப்‌ பெயர்‌ 
பெறுவதாயிற்று. செங்கற்கோட்டையே செங்கோட்டை என வழங்கப்‌ 
பெறுகிறது. செங்கற்பட்டு என்ற பெயர்த்‌ தோற்றமும்‌ இங்கே ஒப்பு 
நோக்கத்தக்கது. செங்கள மன்னன்‌ கோட்டை செங்கோட்டையாயிற்று 
என்பாரும்‌ உளர்‌, இந்தியத்‌ தலைநகரமாகிய புது தில்லிமா நகரிலும்‌ 
ஒரு செங்கோட்டை (Red For) இருக்கறது. 


1. அழகிய மணவாளப்‌ பெருமாள்‌ 

அந்தக்‌ கற்சீலை பெருமாளுடைய கற்சிலை. அது பேரழகுடையது. 
அதனால்‌ அதற்கு அழிய மணவாளப்‌ பெருமாள்‌ என்ற திருப்‌ 
பெயர்‌ அமைந்தது. சங்கு ஒரு கையில்‌, சக்கரம்‌ ஒரு கையில்‌ ; 
அபயம்‌ அளிப்பது வலக்கை, வரம்‌ அருள்வது இடக்கை. பெருமாள்‌ 
அருகே திருமகள்‌ ஒரு புறமும்‌ பூமகள்‌ ஒரு புறமும்‌ ஆக எழுந்‌ 
தருளியிருக்ன்றனர்‌. இவர்களை வழிபட்டு வந்த செங்கள மன்ன 
வனுக்கு ஆண்‌ குழந்தை பிறந்து அவனுக்குப்பின்‌ அரசெய்தும்‌ 
இளவரசாயெது. 

அழிய மணவாளப்‌ பெருமாளுக்கு ஆடிமாதம்‌ உத்தரத்திற்‌ 
கொடியேறித்‌ திருவோணத்தில்‌ ஆராட்டு நிகழும்‌ பெருவிழா நடை 
பெறுறேது. இருக்கோவிலுக்கு வடக்கேயிருக்கும்‌ அரிகரனாற்றில்‌ 
ஆராட்டு விழாவுக்காக ஓர்‌ அழகிய மண்டபம்‌ கட்டப்பெற்றிருக்‌ 
றது. செங்கோட்டை வட்டத்தில்‌ இந்தப்‌ பெருமாள்‌ கோவில்தான்‌ 
பெரிய பெருமாள்‌ கோவில்‌ ; இதில்‌ வைகானச ஆகமப்படி பூசை 
நடக்கறது. 
2. குலசேகரநா தர்‌ 

தெற்காற்றங்‌ கரையிலே குலசேகரநாதர்‌ திருக்கோவில்‌ இருக்‌ 
றது. அம்மை அறம்‌ வளர்த்தநாயூ (தருமசம்வர்த்தனி) தெற்கே 
பார்க்க எழுந்தருளியிருக்கிறாள்‌. முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 


252 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


துலசேகர மன்னவராலே கட்டப்பெற்ற கோவில்‌ இது, அவரால்‌ நிலை 
நிறுத்தப்பட்ட பெருமான்‌ குலசேகரநாதர்‌ எனப்‌ பெற்றார்‌. இங்‌ே 
இரண்டு சிறு தேர்கள்‌ இருக்கின்றன. தைப்பூசத்தில்‌ பெருவிழா 
சிறப்பாக நடைபெறுகின்றது. தீர்த்தம்‌ ' அருளப்‌ பெருமாள்‌ 
கோவிலுக்கு அருகே உள்ள அரிகரனாற்றுக்கு எழுத்தருள்கின்றார்‌. 
ஐப்பசி மாதம்‌ திருமண விழாவும்‌ இங்கே நடைபெறுறெது. 

இதுகாறும்‌ வட்டத்‌ தலைநகர்‌ செங்கோட்டையிலுள்ள இரண்டு 
பெரிய திருக்கோவில்களையும்‌ கண்டு வழிபட்டோம்‌. இனி இசற்கு 
மேற்கேயுள்ள புளியறை என்ற ஊரையடைந்து சதாசிவழூர்த்‌ இயைக்‌ 
கும்பிடுவோம்‌. 


3. புளியறை-சதாசிவமூர்த்தி 

புனியறை ஒரு சிற்றூர்‌, அதன்‌ தென்மேற்குப்‌ பக்கத்தில்‌ 
கிக்கே பார்க்க எழுந்தருளியிருக்ிறார்‌ சதாசிவமூர்த்தி, இருக்கோ 
லிலின்‌ முன்‌ ஒர்‌ அழகான இர்த்தக்குளம்‌ இருக்கறது. மூன்று 
புறமும்‌ நஞ்சை நிலங்களும்‌, தென்புறத்தில்‌ தெற்கு மேட்டுக்‌ 
குளமும்‌ சூழ இருகிறது இத்திருக்கோவில்‌. சதாசிவரூர்த்தி 
தாமே முளைத்‌ தெழுந்த சுயம்பு மூர்த்தி. இவருக்குத்‌ தென்புறம்‌ 
தனிக்‌ கோவிலில்‌ எழுந்தருளியிருக்ன்றாள்‌ அம்மை சிவகாமி, 

சிவலிங்கப்‌ பெருமான்‌ திருமுன்பு வெளியே நந்தி இருக்க 
வேண்டிய இடத்தில்‌ தென்முகக்கடவுள்‌ (தட்சணாமூர்த்தி) தெற்கே 
பார்க்க எழுந்தருளியிருக்கின்றார்‌. ஆதியில்‌ இது தட்சணாமூர்த்தி 
இருக்கோலிலாகவே இருந்திருக்கிறது ; சிவலிங்கப்‌ பெருமான்‌ 
தோன்றியது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்புதான்‌. ஆதலின்‌ 
இன்றும்‌ இ க்கோலில்‌ தட்சணாமூர்த்தி கோலில்‌ என்றே இவ்‌ 
இவரால்‌ அழைக்கப்‌ பெ றது, 

கொட்டாரக்கரை என்ற ஊரில்‌ எண்ணூறு ஆண்டுகளுக்குமூன்‌ 
அ ரசாண்டிருந்த மன்னர்‌ ஒருவர்‌ குழந்தை இல்லாது சிவபெருமானை 
நோக்க வருந்தித்‌ தவங்கடந்தார்‌ ; அவருக்குக்‌ கனவிலே பெருமான்‌ 
தோன்றி, இந்தத்‌ தட்சணாமூர்த்தியைக்‌ காட்டி அவ 


ல்‌ ்‌ ருக்கு மேற்குப்‌ 
புறம்‌ இருந்த புளிய மரப்பொந்‌ இல்‌ தாம்‌ சுயம்பு லிங்கமாக இருப்‌ 
பதனையும்‌ காட்டி அங்கே சென்று இருக்கோலவில்‌ எழ்க்குமாறு 


கட்டளையிட்டார்‌. உடனே அரசர்‌ இங்கே வந்து புளியமாத் இன்‌ 
அடியில்‌ அறைபோல இருந்த பொந்தில்‌ சுயம்புலிங்கப்‌ பெருமானைக்‌ 
கண்டு மூழ்ந்து கொண்டாடித்‌ இருக்கோவில்‌ கட்டிச்‌ சிவகாமி 


செங்கோட்டைக்‌ கோலில்கள்‌ 258 


அம்மையையும்‌ எழுந்தருளச்‌ செய்து வணங்கிப்‌ பிள்ளைப்‌ பேறு 
பெற்று உய்ந்தார்‌ என்ப. புளியமாத்து அடியில்‌ அறையில்‌ 
தாமாக முனைதீதெழுந்தார்‌ சிவலிங்கப்‌ பெருமானார்‌ ; 
அதனால்‌ அவ்விடமும்‌ அதைஐட்டி எழுந்த ஊரும்‌ புளியறை எனப்‌ 
பெயர்‌ பெற்றன்‌. இங்கே கொடி மரம்‌ இல்லை. தை மாதம்‌ 
உத்தரத்தில்‌ வரும்‌ ஆறாம்‌ திருநாளில்‌ திருமணத்‌ திருவிழா நடை 
பெறுறெது ; இவ்விழா புணர்‌ பூசத்தில்‌ தொடங்கும்‌. 

தெற்கு, மேற்கு, வடக்கு ஆகிய மூன்று புறங்களிலும்‌ மேற்குத்‌ 
தொடர்ச்சி மலையினாற்‌ சூழப்பெற்று விளங்கும்‌ புளியறை ஊரையும்‌ 
தட்சணாமூர்த்தி திருக்கோவிவையும்‌ விட்டுப்‌ பிரிந்து வேற்றிடம்‌ போவ 
தென்பது மிகவும்‌ கடினமே. அவ்வளவு இன்பம்‌ பயக்கும்‌ இயற்கைக்‌ 
காட்சிகள்‌ விளங்குனன்றன. இருந்தாலும்‌, சிவபெருமான்‌ வேறு ஊர்‌ 
களிலும்‌ எழுந்‌ கருளியமிருக்கும்‌ திருக்கோவில்களைக்‌ கும்பிட்டு 
நல்வாழ்வு பெறும்‌ ந்தம்‌ த்‌ அவரைப்‌ பணிந்து விடைபெற்றுச்‌ 
செல்வோம்‌. 


4. இலத்தார்‌--மதுநாதப்‌ பெருமான்‌ 

புளியறையிலிருந்து . புறப்பட்டுச்‌ செங்கோட்டையை அடைந்து 
டழக்கே : நான்கு மைல்‌ கூரத்‌ திலிராக்கும்‌ இலத்தூரை அடை. 
வாம்‌. அனுமனாற்றங்கரையிலே மதுநாதப்‌ பெருமான்‌ தாமே 
முளைத்தெழுந்த சிவலிங்கத்‌ திருமேனியுடன்‌ காட்யெருள்கின்றார்‌. 
அவருக்கு வடபுறம்‌ அம்மை அறம்வளர்த்தநாயல நெக்கு முகமாகத்‌ 
தனிக்‌ கோவிலில்‌ எழுந்தருளியிருக்கின்றாள்‌. இத்‌ திருக்கோவில்‌ 
பந்தண அரச குடும்பத்தாரால்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ 
கட்டப்பெற்றது என்ப. கருவறை மேல்‌ உள்ள விமானம்‌ பல அருமைச்‌ 
சிற்ப வேலைப்‌ பாட்டுடன்‌ கூடியது. 


பெருமான்‌ தோன்றிய புளியமரம்‌ இருபத்தைந்தடி அகலமான 
அடி மரத்துடன்‌ இன்றும்‌ விளங்குகின்றது. கோவில்‌ முகப்புத்‌ 
தூணில்‌ அகத்திய முனிவர்‌ சிவபூசை பண்ணும்‌ கோலம்‌' செதுக்கப்‌ 
பெற்றுள்ளது. கோவிலுக்கு முன்பு ஓர்‌ அருமையான தெப்பக்குளம்‌ 
இருக்றைது. அகத்திய முற்னிவர்‌ மணலால்‌ சிவலிங்கம்‌ அமைத்துப்‌ 
புளிய மரத்தடியிலிருந்து பூசை செய்துகொண்டி. ருக்கும்போது 
மரத்தின்‌ மேலிருந்து. தேன்‌ சிவலிங்கத்தின்‌ மேல்‌ சொட்டுச்‌ 
சொட்டாகச்‌ சொட்டிக்கொண்டிருந்தது. அது கண்ட முனிவர்‌ 
“ இதன்‌ (மது) நாதரே ” எனப்‌ பெருமானை அழைத்து இன்புற்றார்‌, 


954 நெல்லை மாவட்டக்‌ கோலில்‌ வாலாறு 


அது முதல்‌ பெருமான்‌ தேன்நாதர்‌, மதுநாதர்‌ எனப்‌ பெயர்‌ 
பெறுவாராயினர்‌. கொடி மரம்‌ இல்லை, தைப்பூசத்தில்‌ தொடங்‌ 
இங்கே திருமணலிழா நடைபெறுகிறது. 


அனுமனாற்றங்கரையிலிருக்கும்‌ இவ்வூர்‌ இலவஞ்சோலையாக 
இருந்தது; அதனால்‌ என்றும்‌, அதில்‌ எழுந்த ஊர்‌ இலவத்தூர்‌ என்று 
பெயர்‌ பெற்றது; அது மருவி இலத்தூர்‌ என இன்று வழங்குகிறது 
என்பர்‌ அறிந்தோர்‌. இவ்வூர்‌ நமினாரகா த்துப்‌ புகைவண்டி நிலையத்தி 
லிருந்து தென்‌ மேற்கே மூண்று மைல்‌. இதனைப்‌ புலவர்‌ இலவை 
யம்பதி என வழங்குகின்றனர்‌. இவ்வூரில்‌ ஒரு சிறு தேர்‌ 
ஒடுறது. அது அழகு நாய்ச்சியார்‌ அம்மன்‌ என்ற காளி கோவிலைச்‌ 
சேர்ந்தது. 
5. இளாங்காடூ--சமதக்கனீசுவரர்‌ 


இலத்தூரிலிருந்து ழேக்கே ஆய்க்குடி ஆறு மைல்‌; அங்கிருந்த 
வடக்கே ஒரு மைலில்‌ ஜளக்ங்காடு இருக்றெது ; நயினாரகரம்‌ சென்று 
ஜிளாங்காட்டை அடைவது நான்கு மைல்‌ உள்ள குறுக்குப்‌ பாதை- 
நயினாரகரப்புகைவண்டி நிலையத்திலிருந்து இவ்வூர்‌ ஓக்கே ஒரு மைல்‌, 

இளா என்பது களா மரம்‌; களாக்காட்டில்‌ தோன்றிய ஊர்‌ 
கமாக்காடு. இது நான்குநேரிக்கு மேற்கே இருக்கறது. அதனின்‌ 
வேறு பிரித்தறிவதற்காகக்‌ களாக்காட்டில்‌ தோன்றிய இவ்வூர்‌ இனாவ்‌ 
காடு என்று அறழைக்கப்பெறுறெது. a 

சமதக்கனீசுவரர்‌ சுயம்புலிங்கப்‌ பெருமான்‌. கிழக்கு நோக்கி 
யிருக்கும்‌ அவர்‌ இரு முன்பு அம்மை நல்லமங்கான்‌ தேவி தெற்கு 
நோக்‌ எழுந்தருளியிருக்கன்றாள்‌. சமதக்னி. முனிவர்‌ பூசித்த 
சுயம்புலிங்கப்பெருமான்‌ சமதக்கினீசுரர்‌. ஆமிரம்‌ ஆண்டுகளுக்கு 
முன்‌ இது நிகழ்ந்தது. இத்‌ இருக்கோவிலைக்‌ குறுநில மன்னர்‌ 
சங்குசேர்வைகாரர்‌ என்பவர்‌ கட்டினார்‌. குறுதில மன்னர்‌ கொடுத்த 
நஞ்சை நிலங்கள்‌ இக்‌ கோவிலுக்கு ஐ: நூற்றெழுபத்தைந்து 
எக்கர்‌ உண்டு. அதனால்‌ இது செமீந்தார்‌ கோவில்‌ என்று அழைக்கப்‌ 
படுகிறது. 

செமீந்தார்‌ குறுநில மன்னர்‌. பங்குனி உததாத்தில்‌ பத்தாந்‌ 
திருநாளாக ஆராட்டுச்‌ செய்யப்பெறும்‌ பெருலிழா இங்கே நடக்கிறது. 
ஐப்பசியில்‌ இருமணலிழா ஐந்து நாள்‌ நடைபெற்று வருது. 
தேர்‌ மண்டபங்கள்‌ இரண்டிருக்கன்றன. அவைகளின்‌ அடியில்‌ 
நின்றிருந்த இரண்டு தேர்களும்‌ அழிந்து போயின, 


செங்கோட்டைக்‌ கோவில்கள்‌ 985 


பல ஆண்டுகளுக்கு முன்பு நவாபு ஒருவர்‌ குதிரை மேல்‌ வந்து 
கொண்டிருந்தார்‌. இங்கே வந்தபோது வெலிங்கப்பெருமான்‌ மேல்‌ 
குதிரைக்கால்‌ அடிபட்டு இர;ந்தம்‌ வடியத்‌ தொடங்கிற்று. நவாபு ழே 
இறங்கிச்‌ சிவலிங்கப்பெருமானைக்‌ கண்டு பெருமானுக்கு ஒரு மண்டபம்‌ 
கட்டிப்‌ பூசனைக்குத்‌ திட்டமும்‌ செய்தார்‌ என்ப. இருபது ஆண்டு 
களுக்கு முன்பு பெண்‌ ஒருத்தி தன்‌ ஊமைச்சிறுமியுடன்‌ இங்கே 
வந்து நாற்பது நாள்‌ தவமிருந்தாள்‌; ஊமைப்பெண்‌ பேசிவிட்டாள்‌. 
அதனால்‌ மகிழ்ந்த அப்‌ பெண்மணி பெருமானுக்குச்‌ சிறு இடபவாக 
னம்‌ ஒன்று செய்து திருக்கோவிலுக்கு வழங்கி இருக்கிறாள்‌. அது 
இன்றும்‌ இருக்றெது. 

இளிஷரின்‌ வடகிழக்கே நல்லமங்காள்‌, கங்கைக்கு வாய்த்த அம்‌ 
மன்‌ என்ற பெயர்களுடன்‌ இரேணுகாதேலி காளியம்மையாகக்‌ 
கோவில்‌ கொண்டிருக்கிறாள்‌. இரேணுகாதேவி சமதக்கினி முனிவ 
ருடைய மனைவி. அவ்வம்மை இவ்ஷாருகே வரும்‌ கருப்பையாற்றிற்‌ 
சென்று முழுத்‌ தன்‌ கற்புத்திறனால்‌ உண்டாகும்‌ புதுக்குடத்தில்‌ 
தாடோறும்‌ முனிவர்‌ பூசனைக்குத்‌ தண்ணீர்‌ கொண்டுவருவது வழக்‌ 
கம்‌. ஒரு நாள்‌ கார்த்தவீரியார்ச்சனன்‌ விண்ணிற்‌ செல்வதைத்‌ 
தண்ணீரிற்‌ கண்டு அவ்வம்மை மயங்கினாள்‌ ; அதனால்‌ அன்று குடம்‌ 
வாராதாமிற்று. அதனால்‌ கற்புநிலை தவறியவளாக அவ்வம்மையைக்‌ 
கருதி அவளை வெட்டிவிடும்படி தம்‌ மூன்று மக்களுக்கும்‌ சமதக்‌ 
கினி முனிவர்‌ கட்டளையிட்டார்‌. மூத்தவர்‌ இருவர்‌ மறுத்துவிட்டனர்‌; 
இளையவன்‌ பரசுராமன்‌ தன்‌ தந்தையிடம்‌ ஒரு வரம்‌ கேட்டுப்பெற்றுத்‌ 
தாயை வெட்டி வீழ்த்திலிட்ந்‌, மடிந்த தன்‌ தாயை எழுப்பித்‌ தரு 
மாறு தந்தையை வேண்டினான்‌. அதனால்‌ உயிர்பெற்றெழுந்த 
இரேணுகாதேலியைக்‌ காளியாக்க அவ்வூர்க்‌ காவலா? யிருக்கச்‌ சம 
தக்கினி முனிவர்‌ கட்டளையிட்டார்‌. இது ஊர்‌ கூறும்‌ வரலாறு, 


இனி, கிளாங்காட்டுக்குத்‌ தெற்கே ஒரு மைல்‌ தூரத்திலுள்ள 
ஆய்க்குடி சென்று இளமுருகப்‌ பெருமானைக்‌ கும்பிடுவோம்‌. 


6. ஆய்க்குடி முத்துக்குமாரசாமி 

அய்‌ என்ற வள்ளல்‌ அரசாண்ட நாடு ஆய்‌ நாடு, ஊர்‌ 
ஆய்குடி. ஆய்குடி இன்று ஆய்க்குடி என வழங்குன்றது, 
கடையெழு வள்ளல்களுள்‌ ஒருவனாகிய ஆயைப்‌ பாடிய புலவர்‌ 
கள்‌ இடைக்கழி நாட்டு நல்லூர்‌ நத்தத்தனார்‌, உமட்டூர்‌ கிழார்‌ 


256 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


மகனார்‌ பரங்கொற்றனார்‌, உறையூர்‌ எணிச்சேரி முடமோசியார்‌, 
காரில்‌ கண்ணனார்‌, குட்டுவன்‌ 8ரணார்‌, துறையூர்‌ ஒடைமோர்‌, பரணர்‌: 
பெருஞ்சித்‌திரனார்‌ ஆகிய எண்மர்‌ ; இவனைப்பற்றிய பாடல்கள்‌ அக 
நானூறு, புறநானூறு, சிறுபாணாற்றுப்‌ படை, நற்றிணை ஆதிய சங்க 
நூல்களில்‌ உள. இவனுக்கு அவைக்களப்‌ புலவராக உடனாக 
இருந்து பாராட்டியவர்‌ உறையூர்‌ ஏணிச்சேரி முடமோசியார்‌ என்பவர்‌. 
ஆம்‌ அண்டிரன்‌ எனவும்‌ படுவான்‌ ஆய்‌. பல இடங்களிலும்‌ சென்று 
கொள்ளையடி,த்துவந்த கொங்கரை இவன்‌ முறியடித்து மேற்குக்‌ 
கடற்கரை வரை ஓட்டிலிட்டான்‌. இவனுக்கு ஒரு நாகம்‌ நீலநிற 
நல்லாடையினைத்‌ தந்தது ; அதனை இவன்‌ ஆலமர்‌ நீலகண்டனுக்கு 
நல்னான்‌ என்று கூறுறெது சிறுபாணாற்றுப்படை (96-99) ஆய்‌ 
அமைத்த குடியாயே ஆய்குடியில்‌ மிகப்‌ பறைய தாரு சிவன்‌ ல்‌ 
இருக்றைது ; அதில்‌ பெருமான்‌ பெயர்‌ காளகண்டேசவார்‌ (நீல 
கண்டர்‌) எனவும்‌, அம்மை பெயர்‌ சந்தரநாய8ி எனவும்‌ வழங்கப்‌ 
பெறுவன. இதில்‌ கொடி மரம்‌, பலி பீடம்‌, திருவிழா விக்ரகங்கள்‌ 
யாவும்‌ இருப்பதை நோக்‌ ஆய்‌ வழிபட்ட நீலகண்டப்‌ பிரான்‌ திருக்‌ 
கோலில்‌ இதுவே என்பது நிலைபெறும்‌. இத்‌ திருக்கோவிலில்‌ 
பூசனை சிறப்புற நடைபெறுதல்‌ வேண்டும்‌. இத திருக்கோவிலுக்குப்‌ 
பொருட்கொடை இப்போது ஆய்குடியில்‌ மிகமிகச்‌ சிறப்பாக விளங்கும்‌ 
இளமுருகப்‌ (பாலசுப்பிரமணியப்‌) பெருமான்‌ திறுக்கோவிற்‌ கணக்கில்‌ 
முதல்‌ இடத்திற்‌ குறிக்கப்பெற்று வருது. - 

அருகிலுள்ள மல்லிபுரம்‌ என்ற குளத்தில்‌ மேட்டை வெட்டி 
நஞ்சையாக்கியபோது மண்ணுக்குள்‌ மறைந்துடேந்த ஒரு கற்சிலை 
இடைத்தது. அது பேரழகுடைய இளமுருகப்‌ பெருமானின்‌ இலே. 
பெருமான்‌ மயில்மேல்‌ இருக்கிறார்‌ ; நான்கு கைகள்‌ ; வலது கையில்‌ 
வச்ரொயுதமும்‌, இடது கையில்‌ சத்திவேலும்‌ உள்ளன ; மற்றொரு 
வல்து கை அடியவர்க்கு அபயம்‌ அருள்னெறது ; மற்றொரு இடத 
கை திருவடியைக்‌ காட்டி வாம்‌ அருள்கின்றது. இந்த இளமுருக 
னாய முத்துக்குமான்‌ கருவறையில்‌ அரசு, வேம்பு, கரிவேப்பிலை, 
மாதுளை, மாவிலங்கு ஆய ஐந்து தருக்களுக்கு அடியில்‌ எழுந்தருளி 
யிருக்கன்றான்‌. இப்பெருமானுக்கு வலதுபுறம்‌ ஆதித்தன்‌, அம்பிகை, 
திருமால்‌, பிள்ளையார்‌, மகேசுவரர்‌ ஆய ஐந்து மூர்த்திகளும்‌ 
இடதுபுறம்‌ தேவநாயகரும்‌ அமர்ந்திருக்வெறனர்‌.  இளமூருக 
னுடைய கற்சிலைத்‌ திருமேனியைப்‌ போலவே எழுந்தருள்‌ மூர்த்தி 
யின்‌ திருமேனி போழகுடன்‌ திகழ்னெறது, 


செங்கோட்டைக்‌ கோவில்கள்‌ 257 


டுத்‌ இருக்‌ கோலில்‌ எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்‌ தோன்றியது 
என்ப. ப்பி மாதம்‌ கந்தர்‌ சட்டி விழா மிகவும்‌ எடுப்பாக 
நடைபெற்று வருறேது. ஒவ்வொரு வெள்ளிக்‌ கீழமை, செவ்வாய்க்‌ 
இழமைகளிலும்‌, கார்த்திகைகளிலும்‌ பல ஊர்களிலுமிருந்து மக்கள்‌ 
கூட்டம்‌ கூட்டமாக வந்திருந்து இளமுருகப்பெருமானைக்‌ கும்பிட்டுப்‌ 
பிள்ளைவரம்‌ முதலிய பெருவரங்களெல்லாம்‌ பெற்றுச்‌ செல்னைறனர்‌... 
இரு நீறு இங்கே அரசிலையில்‌ வழங்கப்‌ பெறுகிறது; திருச்‌ செந்‌ 
தூரிலோ பன்னீர்‌ இலையில்‌ வழங்கப்‌ பெறுஜன்றது இங்கே தப்பு 
நோக்கத்தக்கது. 

இத்‌ திருக்‌ கோவிலுக்கு அருணகிரி நாதர்‌ வந்து வழிபட்டுத்‌ 
திருப்புச;ல்‌ பாடியிருக்றோர்‌. இவ்வளவு புகழும்‌ பெற்ற இத்‌ இருக்‌ 
கேறலீலில்‌ படிப்‌ பாயாச வழிபாடு நாடோறும்‌ நடைபெறுகின்றது. 
அருமையான பாயசம்‌ வைத்து முத்துக்‌ குமரனுக்குப்‌ படைத்து 
கோவிலின்‌ வடபுறமாக ஒடி வருகிற அனுமனாற்றுப்‌ படித்துறையில்‌ 
குழந்தைகளுக்கு வரழங்கப்பெறுறெது ; அக்குமந்தைகளோடு இள 
முருகனும்‌ ஒருவனாக வந்து தின்று குழந்தைகள்‌ பாயசம்‌ பருகு 
வதைக்‌ கண்டு மகீழ்ன்றான்‌ என்பது ஊரவர்‌ வழக்கு. இனி, 
முத்துக்குமரனை வணங்‌ வழிபட்டு விடைபெற்றுச்‌ சாம்பவர்‌ வட 
கரைக்குப்‌ போவோம்‌. 


7. சாம்பவர்‌ வடகரை-— ரு மூலநாதர்‌. 

ஆய்‌ குடிக்குக்‌ இழக்கே ஒரு மைலில்‌ இருப்பது கம்புளி என்ற 
சிற்றூர்‌. அதிலிருந்து க்கே இரண்டுமைல்‌ சென்றால்‌ சாம்பவர்‌ 
வடகரையைச்‌ சேருவோம்‌. அங்கே அனுமனாற்றின்‌ மேற்குக்‌ கரையில்‌ 
இருப்பது திருமூல நாதர்‌ திருக்கோவில்‌, பெருமான்‌ கோவிலுக்குத்‌ 
தென்புறம்‌ அம்மை மதுரவாணி, கனிவாய்‌ மொழியாள்‌, இருக்‌ 
கோவில்‌ இருக்கறது. 


இது ஆதியில்‌ வில்வவனமாக இருந்தது. அதில்‌ தாமாக முளைத்‌ 
தெழுந்த பெருமான்‌ சுயம்புலிங்கமாகிய திருமூலநாதர்‌. இவ்வில்வ 
வனத்தில்‌ தவம்‌ செய்திருந்தார்‌ விரூபாட்சர்‌ என்ற முனிவர்‌. அவர்‌ 
பெருமானைக்‌. காட்டக்‌ கண்ட இருநெல்வேலிப்‌ பாண்டிய மன்னர்‌ 
ஒருவர்‌ இத்‌ இருக்கோவிலைக்‌ கட்டி நற்பேறு பெற்றார்‌. இக்கோவில்‌ 
சதுரமாக அமைந்திருக்கிறது. திருமண விழாவும்‌ ஐப்பசி மாதத்தில்‌ 


ஐந்து நாள்‌ நடை பெறுறெது, இங்கே பூசனை மகுடாகமப்படி 
நடக்கிறது. 


256 நெல்லை மாவட்டக்‌ கோவில்‌ வரலாறு 


இரு மூலநாதர்‌ பிரமகத்இ முதலிய கொடுமைகளையெல்லாம்‌ 
நீக்கி ஆட்‌ கொள்ளும்‌ பெருமையுடையவர்‌, சதயம்‌ திருநாள்‌ என்ற 
சேர மன்னன்‌ பிரமகத்தி துரத்திவர இங்கே ஓடி வந்து திருக்‌ 
கோவிலில்‌ நுழைந்தான்‌; பிரமகத்தி வாசலில்‌ நின்று விட்டது. 
நெஞ்சம்‌ நெக்குருல நின்ற மன்னவனை நோக்கிப்‌ பெருமான்‌ நீ 
அம்மை கோவிலுக்கு இடை வழி வழியாகச்‌ சென்று அங்கிருந்து 
தலைவாசல்‌ வழியே போய்‌ விடு என்று அருள்‌ புரிந்து அந்தப்‌ 
பிரமகத்திக்கும்‌ தம்‌ திருமுன்பு தலைவாசலில்‌ தெற்கே பார்க்க 
இருந்து வழிபடும்‌ திருவருளையும்‌ புரிந்து ஆதரித்தருளினார்‌. பிரம 
கத்தி “சதயன்‌ தம்பிரான்‌” என்ற பெயரால்‌ அழைக்‌ஃப்படுதறது. 


இனி, இவ்வூருக்குச்‌ சாம்பவர்‌ வடகரை என்று பெட்‌ வந்த 
வரலாறு றல்‌ ட இராமாயஸை காலத்தில்‌ சீதாப்பிராட்டி அப்த்‌ 
மூதடிக்‌ கொண்டு அனுமானும்‌ சாம்பவன்‌ என்ற கரடித்‌ தலைவனும்‌ 
இங்கே வந்தார்கள்‌. இவ்விடத்தில்‌ அகத்திய முனிவரும்‌ வந்து 
சேர்ந்தார்‌. சாம்பவன்‌-சவபெருமான்‌. சிவபெருமானின்‌ இப்பெயர்‌ 
படைத்த கரடித்‌ தலைவர்‌ அகத்திய முனிவரைப்‌ போலவே பெரிய 
சிவபூரைக்காரர்‌. அகத்தியனாரும்‌ சாம்பவரும்‌ அங்கே சிவபூசை 
செய்ய விரும்பி அனுமனை நோக்கத்‌ தண்ணீர்‌ கொண்டுவர வேண்‌ 
டினர்‌. அனுமான்‌ மேற்கு மலையிற்‌ சென்று வாலால்‌ அடித்துத்‌ 
தண்ணிரை வரவழைத்தான்‌; அத்‌ தண்ணீர்‌ ஆறாக ஓடி வந்தது; 
அனுமன்‌ வரவழைத்த ஆறு அது ஆதலின்‌ அனுமன்‌ ஆறு என்‌ று 
பெயர்‌ பெற்றது 


அனுமனாறு வருவதற்குத்‌ தாமதமா? விட்டபடியால்‌ அக்கதை 

தம்யோக தண்டத்தை ஊன்றினார்‌, அதிலிருந்து வந்த ஊற்றுத்தண்‌ 
அவன்‌ கொண்டு இருவரும்‌ சிவபூசை செய்தனர்‌, பூசை முடியும்‌ 
போது அனுமனாறு ஓடி வந்து இருவருக்கும்‌ இடையே பாய்ந்தது ; 
அதனால்‌ சாம்பவர்‌ வடகரையிலும்‌ அகத்தியர்‌ தென்கரையிலும்‌ 
ஆயிணர்‌. அப்போது அகத்‌ இயர்‌ “சாம்பவர்‌ வடகரையோ”” என்‌ று சாம்ப 
வரை நோக்கிக்‌ கேட்டார்‌. அதிலிருந்து சாம்பவர்‌ வடகரை என்ற பெயர்‌ 
அவ்வூருக்கு வந்தது. அனுமனாற்றின்‌ வடகரையில்‌ இன்றும்‌ சாம்‌ 
பவர்‌ பூசை செய்த இடம்‌ இருக்றெது. ஆற்றின்‌ தென்‌ கரையில்‌ 
அகத்தியரும்‌ அவர்‌ பூசை செய்த இலிங்கமாகிய சிவபெருமானும்‌ 
இருக்கின்றனர்‌. அகத்தியர்‌ ஆக்கிய ஊற்று இர்த்தமாக இன்றும்‌ 
அருவியாய்‌ விழுஒன்றது: இரண்டோ ராண்டுகளுக்‌ இடையில்‌ இங்கே 


செங்கோட்டைக்‌ கோவில்கள்‌ 250 


அகத்திய அருவியில்‌ முழுகி அகத்தியலிங்கத்தை நாடோறும்‌ வழி 
பட்டதன்‌ பயனாக ஒருவருக்கு வெண்குட்டம்‌ நீடி நல்லுடல்‌ பெற்றார்‌ 
என்று தக்கார்‌ கூறுப. 


இரு மூலநாதர்‌ திருக்கோலிலுக்குத்‌ தென்புறம்‌ கோவில்‌ கொண் 
டிருக்கிறார்‌ பவளக்தொத்து ஐயனார்‌. ஐயனார்‌ தாம்‌ சாத்தனார்‌ ; 
அரிகரபுத்திரரும்‌ அவரே என்று கூறுகிறோம்‌. குளத்துப்‌ புழையில்‌ 
ஐயனார்‌ குழந்தையாகக்‌ கோவில்‌ கொண்டிருக்கிறார்‌, அவர்‌ ஆரியங்‌ 
காவில்‌ புலியாசனத்தில்‌ புலிப்பால்‌ கறக்கும்‌ தோற்றத்திலும்‌ அச்‌ 
சங்கோவிலில்‌ பூரணை புட்கலை என்ற இரண்டு சத்திகளுடனும்‌, சபரி 
மலையில்‌ மானைவியரைப்‌ பிரிந்து காட்டில்‌ நிட்டை கூடும்‌ தோற்றத்‌ 
திலும்‌ கழடயெருள்கறார்‌. சபரிமலைக்கு வடமேற்கே காந்த மலையில்‌ 
அவர்‌: சோதியாக இறைவனுடன்‌ கலந்து விட்டார்‌. இங்ஙனம்‌ நூல்கள்‌ 
கூறுகின்றன. அச்சன்கோவில்‌ என்பது பண்புளிக்கு மேற்கே மூன்று 
மைல்‌ தூரத்தில்‌ இருக்றெது. இங்கே தான்‌ அனுமனாறு தோன்று 
கின்றது. 

சாம்பவர்‌ வடகரைக்குத்‌ தென்மேற்கே இரண்டு மைல்‌ தூரத்தில்‌ 
விந்தன்‌ கோட்டை என ஒர்‌ ஊர்‌ இருக்றெது. கோட்டை அழிந்து 
விட்டது. இதனருகே பஞ்சபாண்டவர்‌ பாறை எனப்‌ பெயரிய ஒரு 
சிறு பாறையில்‌ குகையில்‌ பஞ்சபாண்டவர்கள்‌ வந்து தங்கயிருந்‌ 
தார்கள்‌. ஜந்து பேரும்சம்‌ தலையணை வகுத்துக்‌ குகைப்‌ பாறையில்‌ 
பாயல்‌ போலச்‌ செதுக்கிமிருக்கிறார்கள்‌. இங்கே ஒறு சிறு சிவன்‌ 
கோவிலும்‌ இருக்கறது. 


இதுவரை நெல்லை மாவட்டக்‌ கோவில்களைச்‌ சென்று வழிபட்டு 
இன்புற்றோம்‌. இனி எனைய மாவட்டங்களுக்கும்‌ சென்று வழிபட்‌: 


உய்வோம்‌. 


திறுத்ள்‌? ர்‌. 


4 
டல பப 
ரன இடு இ த 


டிவி 2 
இடு. 4 


இட்ட 
வ! 
பிர 
॥ இட்டது [ச 4 
எ்லயாமும்‌ ட ரத்திதள$்‌ “ட 
ட்ட 


கடையநல்லூர்‌ 


தி 


சியர்‌ 


“திருவனந்தபுரம்‌ 


v 
க்தி ம்‌ ம்‌ 
பழத்‌ 


/ 
'ுலசேகரன்பட்டினம்‌ * 


மன்னர்‌ குடாக்‌ கடல்‌ 


இந்தியநாடடிம்‌ வ்நத்சால்‌ க்‌ 
சால்கள்‌ னர்‌ 
புதையன்டச்‌ சால்கள்‌ NS 
சிவன்‌ கோவில்‌ ட்‌ 

முகன்‌ கோவில்‌ 

நெருமாள்‌ கோவில்‌ 

வட்டங்களின்‌ எல்‌ 


